


5 
56. 


1 


58. 
29. 
60. 
61. 
62. 
63. 
64. 


65. 
66. 
67. 
68. 


வெளிப்படுத்தின விசேஷம்‌, 5 
டேவிட்‌ ரோப்பர்‌ 


“தராசில்‌ நிறுவக்கப்பட்டது” (18:3-17, 22-24) 

தேவன்‌ விளக்குகளை அணைக்கின்றபோது (18:1-24) 
“என்‌ ஜனங்களே, அவளை விட்டு வெளியே வாருங்கள்‌” 
(18:4, 5,810) 

“அல்லேலாயா!” பல்லவி (19:1-16) 
ஆட்டுக்குட்டியானவரின்‌ கலியாண விருந்து (19:7-10) 
“ராஜாதி ராஜா, கர்த்தாதி காத்தா£” (19:11-21) 
சாத்தானைக்‌ கட்டூவித்தல்‌ (20:1-3) 

கிறிஸ்துவுடன்‌ ஆளுகை செய்தல்‌ (20:4-6) 
துன்மார்க்கத்தின்‌ முடிவு (20:1-3, 7-10) 
நியாயத்தாப்பைப்‌ பற்றி நீங்கள்‌ அறிய வேண்டிய 
ஜந்து உண்மைகள்‌ (20:11-15) 

“சகலத்தையும்‌ புதிதாக்குதல்‌” (21:1-8) 
ஆத்துமாவின்‌ இல்லம்‌ (21:9-21) 

பரலோகத்தை நினைத்து ஏங்குதல்‌ (21:22-22:5) 
“மேலும்‌, முடிவில்‌” (22:6-21) 

படிப்பு உதவிகள்‌ 


55 
“தூராசில்‌ நீறுக்கப்பட து” 


(18:5-17, 22-24] 


பாபிலோனின்‌ அரசனாக, இருந்த பெல்ஷாத்சார்‌, என்பவன்‌ தனது 
பிரபுக்களில்‌ ஆயிரம்‌ பேருக்கு ஒரு விருந்து கொடுத்தான்‌. விருந்தின்‌ உச்சக்‌ 
கட்டத்தின்போது அரசன்‌, எருசலேம்‌ தேவாலயத்தில்‌ இருந்து 
எடுத்துக்கொண்டு வரப்பட்ட பொன்‌ மற்றும்‌ வெள்ளிப்‌ பாத்திரங்களைக்‌ 
கொண்டுவரும்படி கட்டளை இட்டான்‌. பரிசுத்தமான பாத்திரங்களில்‌ 
மதுமானத்தை ஊற்றி அந்த விருந்தினர்கள்‌ அருந்தியவேளையில்‌, 
ஏளனமான சிரிப்புகள்‌ அந்த விருந்து மண்டபத்தில்‌ எதிரொலித்திருக்க 
வேண்டும்‌, மற்றும்‌ அவர்கள்‌, எபிரெயர்களின்‌ தேவனைக்‌” கேலி 
செய்திருப்பார்கள்‌. இருப்பினும்‌, உருவமற்ற ஒரு கையுறுப்பானது தோன்றி, 
“மமெனே,” மெனே, தெக்கேல்‌,* உப்பார்சின்‌”” (தானியேல்‌ 5:25) என்று 
சுவற்றில்‌ எழுதிய வேளையில்‌, அந்த சிரிப்பு யாவும்‌ நிச்சயமாகவே உலர்ந்து 
போயிருக்கும்‌. 

இவ்வார்த்தைகளுக்கு மூன்று அர்த்தங்கள்‌ இருந்தன என்று அரச 
னுக்குச்‌ சொல்லப்பட்டது: (1) அவனது அரசாட்சியைத்‌ தேவன்‌ எண்ணிக்‌ 
கணக்கிட்டிருந்தார்‌, அது ஒரு முடிவுக்கு வந்திருந்தது (வசனம்‌ 26); 
(2) “அவன்‌ தராசில்‌ நிறுக்கப்பட்டு, ... குறையக்‌ காணப்பட்டான்‌” (வசனம்‌ 27; 
KJV); மற்றும்‌ (3) அவனது இராஜ்யம்‌ பிரிக்கப்பட்டு, மேதியர்‌ மற்றும்‌ 
பெர்சியர்‌ ஆகியோரின்‌ கைகளில்‌ ஒப்புவிக்கப்படும்‌ (வசனம்‌ 28). “அன்று 
இராத்திரியிலே கல்தேயரின்‌ இராஜாவாகிய பெல்ஷாத்சார்‌ கொலை 
செய்யப்பட்டான்‌” (வசனம்‌ 30). தீர்க்கதரிசனம்‌ உரைக்கப்பட்டபடி, 
பாபிலோன்‌ நகரம்‌ மேதிய-பெர்சியரின்‌ கைகளுக்குள்‌ விழுந்தது (வசனம்‌ 
31). 

வெளிப்படுத்தின விசேஷத்தில்‌ “மகாபாபிலோன்‌” என்று அழைக்கப்‌ 
படும்‌ ரோமாபுரி நகரம்‌, பழங்கால பாபிலோனுக்குப்‌ புதிய ஏற்பாட்டின்‌ 











மாற்றுப்பிரதியாக உள்ளது.” ரோமாபுரியின்‌ “சுவரில்‌ எழுதப்பட்ட 
கையெழுத்து” வெளிப்படுத்தின விசேஷம்‌ 18ல்‌ காணப்படுகிறது. தானியேல்‌ 
ரஸ்ஸல்‌ என்பவர்‌, “இது புரிந்துகொள்வதற்கு மிகச்‌ சுலபமான 
அதிகாரங்களில்‌ ஒன்றாக உள்ளது” ” என்று கூறினார்‌. ஒரே செய்தியானது 
திரும்பத்‌ திரும்ப கூறப்படுகிறது: “பாபிலோன்‌ (அதாவது ரோமாபுரி) 
பாழாயிற்று.” நாம்‌ இந்த அதிகாரத்தைப்‌ பிற்பாடு முழுமையாக ஆய்வு 
செய்வோம்‌, ஆனால்‌ இவ்வேளையில்‌ நான்‌, ரோமாபுரியைப்‌ பற்றி 
வசனப்பகுதி வெளிப்படுத்துபவற்றைத்‌ தரவழைப்பேன்‌.” அந்த மகாநகரம்‌, 
தேவனுடைய நீதியின்‌ தராசில்‌ நிறுக்கப்பட்ட போது, அது குறைவாக 


7 


காணப்பட்டது ஏன்‌? அதிகாரம்‌ 18ல்‌, ஒவ்வொரு நகரத்திற்கும்‌ - மற்றும்‌ 
ஒவ்வொரு குடிமகனுக்கும்‌/குடிமகளுக்கும்‌ - பாடங்கள்‌ அடங்கியுள்ளன. 


கண்கவரும்‌ தன்மை, ஆனால்‌ அழிந்துபோகுதல்‌ 

(18:5, 7, 14, 16, 22, 23) 

நமது வசனப்பகுதியில்‌, ரோமாபுரியானது, “இரத்தாம்பரமும்‌ 

சிவப்பாடையும்‌ தரித்து, பொன்னினாலும்‌ இரத்தினங்களினாலும்‌ 

முத்துக்களினாலும்‌ சிங்காரிக்கப்பட்டிருந்த”” (வசனம்‌ 16) “ராஜஸ்திரீக்கு” 

(வசனம்‌ 7) ஒப்பிடப்பட்டுள்ளது. “கொழுமையானவைகளும்‌ சம்பிரம 

மானவைகளும்‌” அதனிடத்தில்‌ இருந்ததாக 14ம்‌ வசனம்‌ குறிப்பிடுகிறது 

(NEB). அமெரிக்கக்‌ கவிஞரான எட்கர்‌ ஆலன்‌ போ என்பவர்‌ “கெம்பீர 
மாயிருந்த ரோமாபுரி” யைப்‌ பற்றி எழுதியிருந்தார்‌.!? 


புதிய ஏற்பாடு எழுதப்பட்டுக்‌ கொண்டிருந்த காலங்களில்‌ 
ரோமாபுரியானது தனது வளர்ச்சியின்‌ முழுமையான வீச்சில்‌ 
இருந்தது. ... உயர்குடி வர்க்கத்தினரின்‌ ஆட்சியானது ... மூன்று 
கண்டங்களின்‌ ஆதாயங்களைக்‌ கொண்டு புறநகர்ப்பகுதிப்‌ 
பெருவீடுகள்‌ மற்றும்‌ கிராமப்புற நிலங்கள்‌ ஆகியவற்றைச்‌ 
செழிப்பாக்கியிருந்தது. ராயர்கள்‌ ... ஒருவேளை, எந்த ஒரு 
தலைநகரத்திலும்‌ இணையாகக்‌ காணப்பட இயலாத 
பொதுக்கட்டிடங்களின்‌ வரிசையொன்றை நகரத்தின்‌ இருதயம்‌ 
போன்ற மையப்பகுதியில்‌ கட்டியெழுப்பியிருந்தனர்‌. 


ரோமாபுரியானது, உலகம்‌ முழுவதிலும்‌ இருந்த கலைகள்‌, 
கவர்ந்திழுக்கும்‌ இலக்கிய மற்றும்‌ கைவினைத்‌ திறமைகளின்‌ மையமாக 
இருந்தது. “சுரமண்டலக்காரரும்‌, கதவாத்தியக்காரரும்‌, நாகசுரக்காரரும்‌, 
எக்காளக்காரருமானவர்களுடைய சத்தம்‌” (வசனம்‌ 22) நகரம்‌ முழுவதிலும்‌ 
கேட்கப்பட முடிந்தது. திறமையான கைவினைக்காரர்களின்‌ படைப்புகள்‌ 
(வசனம்‌ 22) கண்ணுக்கு விருந்தளித்து உணர்வுகளைத்‌ தூண்டி விட்டன. 
ரோமாபுரியானது விளக்குகளால்‌ ஜொலித்தது, செயல்‌ முனைப்பினால்‌ 
பொங்கியது மற்றும்‌ சந்தோஷச்‌ சிரிப்பினால்‌ நிறைந்திருந்தது (வசனங்கள்‌ 
22, 23). பார்வையாளர்களுக்கு, அந்த நகரத்தின்‌ ஒவ்வொரு மூலையிலும்‌ 
புதிய பிரமிப்பு இருந்தது. 

துரதிர்ஷ்டவசமாக, ரோமாபுரி அழகாயிருந்தது மாத்திரமின்றி; அது 
மோசமானதாகவும்‌ இருந்தது. அதன்‌ பாவங்கள்‌ “வானபரியந்தம்‌”? 
எட்டினது [pile பற'*]” என்று 5ம்‌ வசனம்‌ கூறுகிறது. பல ஆண்டுகளுக்கு 
முன்பு, மனிதர்கள்‌ பரலோகத்தை எட்டுவதற்கு ஒரு கோபுரம்‌ கட்ட 
முயற்சித்திருந்தனர்‌ (ஆதியாகமம்‌ 11). பாபேலின்‌ குடிகள்‌, செங்கற்களைக்‌ 
கொண்டு சாதிக்க இயலாததை, மகாபாபிலோன்‌ குடிகள்‌ பாவத்தைக்‌ 
கொண்டு சாதித்திருந்தனர்‌. 

பவுல்‌, ரோமாபுரியில்‌ வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கு எழுதியபோது, 
அவரது நாட்களில்‌ இருந்த சமுதாயத்தின்‌ - ரோமாபுரியின்‌ வழிநடத்துதலை 


8 


ஏறக்குறையப்‌ பின்பற்றியிருந்த சமுதாயத்தின்‌ - பாவம்‌ நிறைந்த 
தன்மையைப்‌ பற்றிப்‌ பின்வருமாறு ஏவுதல்‌ பெற்ற விவரிப்பு ஒன்றைக்‌ 
கொடுத்தார்‌: 


இதினிமித்தம்‌ அவர்கள்‌ தங்கள்‌ இருதயத்திலுள்ள இச்சை 
களினாலே ஒருவரோடொருவர்‌ தங்கள்‌ சரீரங்களை அவமானப்‌ 
படுத்தத்தக்கதாக, தேவன்‌ அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக்‌ 
கொடுத்தார்‌. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள்‌ பொய்யாக மாற்றி, 
சிருஷ்டிகரைத்‌ தொழுது சேவியாமல்‌, சிருஷ்டியைத்‌ தொழுது 
சேவித்தார்கள்‌, அவரே என்றென்றைக்கும்‌ ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்‌. 
அமென்‌. 

இதினிமித்தம்‌ தேவன்‌ அவர்களை இழிவான இச்சை 
ரோகங்களுக்கு ஒப்புக்கொடுத்தார்‌; அந்தப்படியே அவர்களுடைய 
பெண்கள்‌ சுபாவ அநுபோகத்தைச்‌ சுபாவத்துக்கு விரோதமான 
அநுபோகமாக மாற்றினார்கள்‌. அப்படியே ஆண்களும்‌ பெண்களை 
சுபாவப்படி அநுபவியாமல்‌, ஒருவர்மேலொருவர்‌ விரகதாபத்தினாலே 
பொங்கி, அணோடே ஆண்‌ அவலட்சணமானதை நடப்பித்து, தங்கள்‌ 
தப்பிதத்திற்குத்‌ தகுதியான பலனைத்‌ தங்களுக்குள்‌ அடைந்தார்கள்‌. 

தேவனை அறியும்‌ அறிவைப்‌ பற்றிக்கொண்டிருக்க அவர்களுக்கு 
மனதில்லாதிருந்தபடியால்‌, தகாதவைகளைச்‌ செய்யும்படி, தேவன்‌ 
அவர்களைக்‌ கேடான சிந்தைக்கு ஒப்புக்கொடுத்தார்‌. அவர்கள்‌ 
சகலவித அநியாயத்தினாலும்‌, வேசித்தனத்தினாலும்‌, 
துரோகத்தினாலும்‌, பொருளாசையினாலும்‌, குரோதத்தினாலும்‌ 
நிறையப்பட்டு; பொறாமையினாலும்‌, கொலையினாலும்‌, 
வாக்குவாதத்தினாலும்‌, வஞ்சகத்தினாலும்‌, வன்மத்தினாலும்‌ 
நிறைந்தவர்களுமாய்‌, புறங்கூறுறெவர்களுமாய்‌, அவதூறு 
பண்ணுகிறவர்களுமாய்‌, தேவபகைஞருமாய்‌, துராகிருதம்‌ பண்ணு 
கிறவர்களுமாய்‌, அகந்தையுள்ளவர்களுமாய்‌, வீம்புக்காரருமாய்‌, 
பொல்லாதவைகளை யோசித்துப்‌ பிணைக்கிறவர்களுமாய்‌, 
பெற்றாருக்குக்‌ கீழ்ப்படியாதவர்களுமாய்‌, உணர்வில்லாதவர்‌ 
களுமாய்‌, உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய்‌, சுபாவ 
அன்பில்லாதவர்களுமாய்‌, இணங்காதவர்களுமாய்‌, இரக்கமில்லாத 
வர்களுமாய்‌ இருக்கிறார்கள்‌. இப்படிப்பட்டவைகளைச்‌ 
செய்கிறவர்கள்‌ மரணத்திற்குப்‌ பாத்திரராயிருக்கிறார்களென்று 
தேவன்‌ தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள்‌ அறிந்திருந்தும்‌, 
அவைகளைத்‌ தாங்களே செய்றெதுமல்லாமல்‌, அவைகளைச்‌ செய்றெ 
மற்றவர்களிடத்தில்‌ பிரியப்படுகிறவர்களுமாயிருக்கிறார்கள்‌ (ரோமர்‌ 
1:24-32). 








தாமஸ்‌ ஃபுல்லர்‌ என்பவர்‌, “பாவத்தில்‌ விழுபவன்‌ மனிதன்‌, அதுபற்றி 
வருந்துகின்றவன்‌ புனிதன்‌, ஆனால்‌ அதைக்குறித்து மேன்மை 
பாராட்டுபவன்‌ பிசாசு” என்று கூறினார்‌.” ரோமாபுரியானது பாவம்‌ 
செய்திருந்தது மட்டுமின்றி, தனது பாவத்தைக்‌ குறித்து இறுமாப்பாகவும்‌ 
இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம்‌ 17முதல்‌ 19வரையுள்ள அதிகாரங்கள்‌, 
சீரழிவுத்தன்மை மற்றும்‌ ஆணவச்செருக்கு என்பவற்றின்‌ பண்பைப்‌ பற்றிய 
விரிவான சித்தரிப்பை வரைகின்றன, ஆனால்‌ வில்லியம்‌ பார்க்ளே என்பவர்‌, 





9 


“ரோமர்கள்‌ தங்களுக்குத்தாங்களே வரைந்திருந்த சித்திரங்கள்‌ 
சிலவற்றுடன்‌ ஓப்பிடும்போது; ரோமாபுரியைப்‌ பற்றிய பவுலின்‌ 
சித்தரிப்பானது, உண்மையில்‌ குறைவுபடுவதாக இருக்கிறது” என்று 
கூறினார்‌.” 

சாலொமோன்‌, “நீதி ஜனத்தை உயர்த்தும்‌, பாவமோ எந்த 
ஜனத்துக்கும்‌ இகழ்ச்சி?” என்று கூறினார்‌ (நீதிமொழிகள்‌ 14:34). 
ரோமாபுரியானது, தனது “பெருமையான கிரீடம்‌, வாடிப்போகும்‌ 
புஷ்பமாகஃவும்‌ (ஏசாயா 28:1; KJV) இருந்தது என்றும்‌, “அநியாயத்தை 
விதைக்றெவன்‌ வருத்தத்தை அறுப்பான்‌” (நீதிமொழிகள்‌ 22:8; NIV) என்றும்‌ 
அறிந்துகொள்ளும்‌. ஞானியின்‌ வார்த்தையைத்‌ தழுவுவதென்றால்‌, 
“செளந்தரியம்‌ வஞ்சனையுள்ளது, அழகும்‌ வீண்‌, கர்த்தருக்குப்‌ பயப்படு 
கிறவர்களே புகழப்படுவார்கள்‌” (நீதிமொழிகள்‌ 31:30ஐக்‌ காணவும்‌). 





வல்லமை நிறைந்தது, ஆனால்‌ நிலை திரிந்தது 
(18:3, 9, 11-17, 23) 

ரோமாபுரிக்கிருந்த தொலைதூரம்‌ சென்றடையும்‌ செல்வாக்கு, 17, 18, 
19 ஆகிய அதிகாரங்களில்‌ தெளிவாகிறது: அது பூமியில்‌ இருந்த 
மக்களினங்களின்மீது ஆளுகை செலுத்தியது (17:1, 15); அது, அதிகாரப்‌ 
பதவி கொண்டிருந்தவர்கள்‌, அது இல்லாதவர்கள்‌ ஆகியோர்மீது 
ஆணையிட்டு அதிகாரம்‌ செலுத்தியது (17:18). ரோமாபுரியின்‌ அவையில்‌ 
ஏற்படுத்தப்பட்ட முடிவுகள்‌, பேரரசின்‌ ஒவ்வொரு மூலையிலும்‌ 
செயல்விளைவை ஏற்படுத்தின. உலகவர்த்தகத்தின்மீதும்‌ ரோமாபுரி நகரம்‌ 
மேலாதிக்கம்‌ செலுத்திற்று (18:11-17). “ரோமாபுரியின்‌ துறைமுகமாயிருந்த 
ஆஸ்டியாவில்‌, வர்த்தகர்களுக்கான நிறுவனங்கள்‌ அமையப்பெற்றிருந்த, 
தூண்களினால்‌ தாங்கப்பட்ட சதுர மண்டபம்‌ ஒன்றிருந்தது, ... அங்கே 
அவர்கள்‌ தங்கள்‌ அலுவலங்களைக்‌ கொண்டிருந்தனர்‌, இது பேரரசின்‌ 
அதிகாரத்தினுடைய மிகப்பெரிதான மையங்களில்‌ ஒன்றாக இருந்திருக்க 
வேண்டும்‌. ”!6 

ரோமாபுரியானது நன்மைக்கு என்ன ஒரு அதிகாரமாய்‌ 
இருந்திருக்கலாம்‌! இருப்பினும்‌ அது, நாடுகளை மேலே உயர்த்துவதற்குப்‌ 
பதிலாக, அவற்றைக்‌ கீழே இழுத்துத்‌ தள்ளிற்று. தூதன்‌, “அவர்களுடைய 
வேசித்தனத்தின்‌ உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும்‌ குடித்தார்கள்‌; 
பூமியின்‌ இராஜாக்கள்‌ அவளோடே வேசித்தனம்‌ பண்ணினார்கள்‌” என்று 
கூறினார்‌ (18:3அ). மீண்டுமாக 9ம்‌ வசனமானது, பூமியின்‌ இராஜாக்கள்‌ 
“அவளுடனே வேசித்தனஞ்‌ செய்தது” குறித்துப்‌ பேசுகிறது. ஆங்கில 
வேதாகமத்தில்‌ இவ்விடத்தில்‌ “1௦” என்று மொழிபெயர்க்கப்பட்ட 
கிரேக்க வார்த்தை “வேசித்தனம்‌” என்று நேரடி அர்த்தப்படுறெது [தமிழில்‌ 
இது “வேசித்தனம்‌” என்றே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது]. இது 
உடல்ரீதியான மற்றும்‌ ஆவிக்குரிய வேசித்தனத்தை உள்ளடக்குகிறது, 
விசேஷேமாக இது, பேரரச வணக்கத்துடன்‌ தொடர்புடையதாக உள்ளது, 
ரோமாபுரி, தனது வேசித்தனத்தினால்‌ முழு உலகத்தையும்‌ சீரழித்திருந்தது 








10 


(19:2ஐக்‌ காணவும்‌). 

ரோமாபுரி, தனது “சூனியத்தால்‌” எல்லா மக்களினங்களையும்‌ 
மோசம்போக்கிற்று என்று 23ம்‌ வசனம்‌ கூறுகிறது. “சூனியம்‌” என்பது, 
கள்ளத்தீர்க்கதரிசியால்‌'” பயன்படுத்தப்பட்டவற்றைப்‌ போன்ற 
போலி௮ற்புதங்களைக்‌ குறிக்க முடியும்‌, இருப்பினும்‌ இது, அந்த நகரம்‌, 
பூமியின்‌ குடிகளின்மீது “உச்சரித்த உச்சாடனத்தை”க்‌ குறிக்கிறது: அது, 
“பாதுகாப்பு பற்றிய தவறான ஓரு உணர்வைக்கொண்டு எல்லா 
மக்களினங்களையும்‌ சூனியத்திற்குள்ளாக்கி இருந்தது.””” அது “செல்வம்‌ 
மற்றும்‌ ஆடம்பரம்‌ ஆகியவற்றில்‌ இறுதியான பாதுகாப்பைக்‌ கண்டறிய 
முடியும்‌, ... எனவே தேவனை விலக்கி வைக்க [முடியலாம்‌ என்று 
நினைக்கும்படி மக்களினங்களை மோசம்‌ போக்கிற்று.””” அது “தனது 
தவறான தர அளவைகள்‌ மற்றும்‌ பொருளை ஆராதித்தல்‌” ஆகியவற்றைத்‌ 
குழுவிக்கொள்ளும்படி மக்களினங்களை வசீகரித்தது.” 

நன்மை அல்லது கேடு என்பதற்குச்‌ செல்வாக்கைக்‌ கொண்டிருந்த 
முதலாவது அல்லது கடைசியான இடமாக ரோமாபுரி மாத்திரம்‌ 
இருந்ததில்லை. ஒவ்வொரு நகரமும்‌ - மற்றும்‌ ஒவ்வொரு குடிமகனுளு| ம்‌ 
- உதவி செய்யக்கூடிய அல்லது துன்புறச்‌ செய்யக்கூடிய செல்வாக்கைக்‌ 
கொண்டுள்ளது [கொண்டுள்ளனர்‌]. நேர்மறையான செல்வாக்கின்‌ 
வல்லமையை வலியுறுத்துவதற்கு இயேசு, உப்பு மற்றும்‌ ஒளி ஆகியவற்றை 
விவரிப்பாகப்‌ பயன்படுத்தினார்‌ (மத்தேயு 5:13-16). எதிர்மறையான 
செல்வாக்கின்‌ செயல்வலிவை வலியுறுத்துவதற்குப்‌ பவுல்‌, புளிப்புமாவு 
என்ற விவரிப்பைப்‌ பயன்படுத்தினார்‌ (1 கொரிந்தியர்‌ 5:6; கலாத்தியர்‌ 5:9). 
எலிகூ பர்ரிட்‌ என்பவர்‌, “மனிதகுலத்தின்‌ சந்தோஷத்தினுடைய 
முழுமையைக்‌ கூட்டுதல்‌ அல்லது குறைத்தல்‌ என்பதைச்‌ செய்யக்கூடாத 
படிக்கு எந்த மனிதனும்‌ இந்த பூமியில்‌ வர இயலாது””' என்று கூறினார்‌. 

நீங்கள்‌ செல்வாக்குக்‌ கொண்டிருப்பதில்லை என்று நீங்கள்‌ 
நினைக்கலாம்‌, ஆனால்‌ நீங்கள்‌ செல்வாக்கைக்கொண்டவர்களாகவே 
இருக்கின்றீர்கள்‌. “மிகவும்‌ சின்னஞ்சிறிய தலைமுடியும்கூட ஒரு நிழலை 
ஏற்படுத்துகிறது. ” ஞானமுள்ளவர்கள்‌ தங்கள்‌ செல்வாக்கை, இடித்துக்‌ கீழே 
குள்ளுவதற்கல்ல, ஆனால்‌ கட்டி மேலே எழுப்புவதற்கே பயன்படுத்து 
கின்றனர்‌. 





பிரபலமாயிருத்தல்‌, ஆனால்‌ அகந்தையுடன்‌ 
இருத்தல்‌ (18:7) 


பழங்காலப்‌ பழமொழியொன்று, “எல்லாச்‌ சாலைகளும்‌ ரோமாபுரி 
நோக்கியே செல்லுகின்றன” என்று உரைக்கிறது. பழங்கால ரோம, 
அரசவையின்‌ இருதயம்‌ போன்ற மையப்பகுதியில்‌ இருந்த “பொன்னால்‌ 
ஆன மைல்‌ கல்‌ தூணின்‌” சிதிலங்களிடத்தில்‌ நான்‌ நின்றிருந்தேன்‌. இந்த 
மைல்‌ கல்‌ மீது, பிரதான அச்சுப்போன்ற இந்த நகரத்துடன்‌ இணைக்கப்‌ 
பட்ட, பேரரசின்‌ பிரதான வெளியெல்லைகளுக்கான தூரங்கள்‌ 
செதுக்கப்பட்டிருந்தன. ரோமாபுரியானது பல இலட்சக்கணக்கான மக்கள்‌ 


11 


விரும்பிய அடைவிடமாய்‌ இருந்தது. 

துரதிர்ஷ்டவசமாக, ரோமாபுரியின்‌ பிரபலத்தன்மையானது அதை 
மேட்டிமையால்‌ நிரப்பியிருந்தது. 7ம்‌ வசனம்‌, “அவள்‌ தன்னை 
மகிமைப்படுத்தி, ... நான்‌ இராஜஸ்திரீயாய்‌ வீற்றிருக்கிறேன்‌, நான்‌ 
கைம்பெண்ணல்ல,” நான்‌ துக்கத்தைக்‌ காண்பதில்லை” யென்று அவள்‌ தன்‌ 
இருதயத்திலே எண்ணினாள்‌” என்று உரைக்கிறது. “நான்‌ தொடர்ந்து 
அரசாளுவேன்‌, நான்‌ ஒருக்காலும்‌ மரிப்பதில்லை, என்‌ பிள்ளைகளும்‌ 
ஒருக்காலும்‌ மரிப்பதில்லை'” என்பது அவளது எண்ணப்போக்காய்‌ 
இருந்தது. ஃபிளேவியன்‌ அரசபரம்பரையினர்‌, “நித்திய நகரம்‌?” என்ற 
சொற்றொடரைத்‌ தங்கள்‌ கொள்கையாகக்‌ தழுவியிருந்தனர்‌; 
இவ்வார்த்தைகள்‌ நாணயங்களில்‌ செதுக்கப்பட்டு, கல்வெட்டுகளிலும்‌ 
உள்ளடக்கப்பட்டிருந்தன. 

ரோமாபுரியானது அழகாயிருந்ததோ, வல்லமைநிறைந்ததாயிருந்ததோ 
அல்லது பிரபலமானகாக இருந்ததோ அதன்‌ பிரச்சனையாக இருக்கவில்லை, 
ஆனால்‌ அது தனது கொடைகளுக்குத்‌ தேவனே ஆதாரமூலம்‌ என்பதை 
ஒப்புக்கொள்ளாதிருந்ததே அதன்‌ பிரச்சனையாயிருந்தது. அது தன்னை 
சுயநிறைவுடையதென்று நினைத்திருந்தது. 0. 8. கேயர்டு என்பவர்‌, 
“வெறும்‌ முரட்டுத்தனமல்ல, ஆனால்‌ தனது சுயமான, தீர்ந்துபோகாத 
ஆதாரமூலங்களின்மீது கேள்விகேட்கப்பட இயலாத விசுவாசமும்‌, 
அத்துடன்‌ ஆழமான அசிரத்தையின்‌ உணர்வுமே” அதன்‌ தவறாயிருந்தது 
என்று குறிப்பிட்டார்‌.” 

ரோமாபுரியைப்‌ பொறுத்தமட்டில்‌ உண்மையாய்‌ இருந்தது எதுவோ, 
அது பல தனிநபர்களைப்‌ பொறுத்தமட்டிலும்‌ உண்மையாக உள்ளது. நான்‌ 
ஆஸ்திரேலியாவில்‌ வாழ்ந்தபோது, தேவனின்றியே சமாளித்துக்கொள்ள 
முடியும்‌ என்று நினைத்திருந்த பலரை நான்‌ சந்தித்தேன்‌. சிலர்‌ “எங்களுக்குச்‌ 
சூரியனும்‌, நீர்ச்சருக்கும்‌ சமூகப்‌ பாதுகாப்பும்‌ உள்ளன; எங்களுக்குத்‌ 
தேவன்‌ எதற்காகத்‌ தேவை?” என்ற எண்ணப்போக்கு உடையவர்களாகக்‌ 





காணப்படுகின்றனர்‌. அந்தக்‌ கண்ணோட்ட மானது ஆஸ்திரேலியாவில்‌ 
மாத்திரமல்ல, ஆனால்‌ உலகின்‌ பெரும்பான்மையான பகுதிகளில்‌ 
மேலோங்கியுள்ளது. சமுதாயமானது, மோசமான ஒவ்வொரு விஷயத்திற்‌ 
காகவும்‌ தேவனைக்‌ குற்றம்‌ சாட்டி, நன்மையான விஷயங்கள்‌ எதற்கும்‌ 
தங்களுக்குத்‌ தாங்களே பாராட்டிக்‌ கொள்பவர்களால்‌ நிறைந்து இருக்கிறது. 

ஞானியாயிருந்த மனிதர்‌, “அழிவுக்கு முன்னானது அகந்தை; 
விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை” என்று கூறினார்‌ (நீதிமொழிகள்‌ 
16:18; KJV). அந்த சத்தியம்‌, ரோமாபுரி நகரத்தால்‌ அளவையியல்‌ ரீதியாகத்‌ 
செயல்விளக்கப்படுத்தப்பட்டுள்ளது. 1முதல்‌ வரையுள்ள வசனங்களின்‌ 
படி, ரோமாபுரியின்‌ அகந்தையே அதன்‌ வீழ்ச்சிக்கு முதன்மையான 
காரணமாய்‌ இருந்தது. அதன்‌ முரட்டுத்தனத்தில்‌ இருந்து, “வானபரியந்தம்‌ 
எட்டிய” மற்றும்‌ விரைவில்‌ தேவனால்‌ “நினைவுகூரப்படவிருந்த” 
நூற்றுக்கணக்கான மற்ற பாவங்கள்‌ வெளிக்ளெம்பின. ரோமாபுரி 
குன்னைத்தானே “நித்தியமானது” என்று நினைத்துக்கொண்டு இருந்தது; 
ஆனால்‌ அது தன்னை மாறுபட்ட வகையில்‌ கண்டறியும்‌. 


12 


கவிஞர்‌ பொர்சி B. ஷெல்லி என்பவர்‌, ஒரு மிகப்பெரிய, சிதிலமான 
சிலையைப்‌ பற்றி - “பாலைவனத்தில்‌ நின்றிருந்த இரு மாபெரும்‌ மற்றும்‌ 
அடிப்பாகம்‌ இல்லாத, கல்லால்‌ ஆன கால்கள்‌” என்று - எழுதி இருந்தார்‌. 
அந்தக்‌ கால்களின்‌ அருகில்‌, மணலில்‌ பாதி புதையுண்ட நிலையில்‌, 
அடி.பட்டுச்‌ சிதைவுற்ற கல்லினால்‌ ஆன தலையானது “எரிச்சலும்‌ சுளிப்பும்‌ 
கொண்ட உதடும்‌, கடுமையான கட்டளையின்‌ இகழ்ச்சிக்‌ கனைப்பும்‌” 
கொண்டதாகக்‌ கிடந்தது. 


பீடத்தின்‌ அடியில்‌ பின்வரும்‌ வார்த்தைகள்‌ இருந்தன: 
“என்‌ பெயர்‌, இராஜாதி இராஜா ஓசிமென்டியஸ்‌; 
பலவான்களே, வருத்தம்‌ உடையவர்களே, 

என்‌ வேலைகளைப்‌ பாருங்கள்‌.” 


ஷெல்லி பின்வருமாறு முடித்தார்‌, 


பின்னால்‌ எதுவும்‌ எஞ்சுவதில்லை. மிகப்பெரும்‌ பேரழிவைச்‌ 
சுற்றிலும்‌, எல்லையற்ற மற்றும்‌ வெறுமையான தனிமை, மற்றும்‌ 
சமதள மணலானது தொலைதூரம்‌ வரை நீண்டுள்ளது.”” 


கவிஞரால்‌ விவரிக்கப்பட்டுள்ள, கைவிடப்பட்ட பேரழிமானத்தைப்‌ 
பற்றிப்‌ புரிந்துணருங்கள்‌. பின்பு, வெளிப்படுத்தின விசேஷம்‌ 18:2, 22, 23ல்‌ 
உள்ள கைவிடப்பட்ட நகரத்தைக்‌ கண்ணோக்குங்கள்‌. அகந்தையின்‌ 
பின்விளைவை அறிந்துகொள்ளுங்கள்‌. பழைய ஏற்பாடு, “மனுஷனுடைய 
அகந்தை அவனைத்‌ தாழ்த்தும்‌; மனத்தாழ்மையுள்ளவனோ 
கனமடைவான்‌” என்று போதிக்கிறது (நீதிமொழிகள்‌ 29:23). புதிய ஏற்பாடு, 
“தன்னைத்தான்‌ உயர்த்துறெவனெவனும்‌ தாழ்த்தப்படுவான்‌; தன்னைத்‌ 
தான்‌ தாழ்த்துறெவன்‌ உயர்த்தப்படுவான்‌” என்று கூறுகிறது (லூக்கா 14:11). 
நாம்‌ ஒவ்வொருவரும்‌ நமது தேவனுடன்‌ தாழ்மையாய்‌ நடப்போமாக 
(மீகா 6:8). 


வளமிக்கது, ஆனால்‌ செல்வச்‌ செருக்குள்ளது 
(18:3, 7. 9, 12-14) 


ரோமாபுரி விழுந்து போவதற்கு அகந்தை [ஒரு] காரணமாய்‌ இருந்தது. 
7ம்‌ வசனத்தை மீண்டும்‌ வாசித்து, இன்னும்‌ ஒரு காரணத்தைக்‌ 
கவனியுங்கள்‌: “அவள்‌ தன்னை மகிமைப்படுத்திச்‌ செல்வச்செருக்காய்‌ 
வாழ்ந்‌[தாள்‌].”” என்னிடத்தில்‌ உள்ள 14451 வேதாகமப்‌ பிரதியில்‌, [செல்வச்‌ 
செருக்கு என்பதற்கு] “8018000813”: “Or, luxuriously” என்ற பக்க ஓரக்குறிப்பு 
உள்ளது. “அவளுடைய செல்வச்செருக்கின்‌ மிகுதியினால்‌” என்று கூறும்‌ 3ம்‌ 
வசனத்திலும்‌, “அவளுடனே ... செல்வச்செருக்காய்‌ வாழ்ந்த பூமியின்‌ 
இராஜாக்களும்‌”” என்று கூறும்‌ 9ம்‌ வசனத்திலும்‌ இதே அடிப்படைச்‌ 
சொற்றொடர்தான்‌ காணப்படுகிறது. 

“செல்வச்‌ செருக்கு” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள கிரேக்க 





13 


வார்த்தைகள்‌, புதிய ஏற்பாட்டில்‌ இவ்விடங்களில்‌ மாத்திரமே 
காணப்படுகின்றன. 1. 7. பெக்வித்‌ என்பவர்‌, இவ்வார்த்தைகள்‌ “மிதமிஞ்சிய 
ஆடம்பரம்‌ மற்றும்‌ சுயசந்தோஷத்‌ திளைத்தல்‌ ஆகியவற்றுடன்‌ 
முரட்டுத்தனமும்‌ பலத்தின்‌ செருக்கான தன்மையும்‌ இணைந்த நிலை” 
என்ற கருத்தை அடக்கியுள்ளன என்று கூறினார்‌.” இதற்கான கிரேக்க 
மூலவார்த்தை, “மற்றவர்கள்‌ பொருளற்ற நிலையில்‌ இருக்கையில்‌, 
ஆடம்பரத்தில்‌ அகந்தையுடன்‌ வாழுதல்‌ என்ற கருத்தைத்‌ தெரிவிக்கிறது. 
இது, உடமைகளையும்‌ சந்தோஷங்களையும்‌ வாழ்வில்‌ மிகவும்‌ முக்கியமான 
விஷயங்களாக்குதல்‌ மற்றும்‌, பிறருடைய தேவைகளைக்‌ கண்டுகொள்ளா 
திருத்தல்‌ என்று அர்த்தப்படுறெது. “2 

ரோமாபுரியில்‌ இருந்த பலருக்கு, “செல்வச்‌ செருக்காக வாழ்பவர்‌” 
என்பது ஏற்புடைய விவரிப்பாக உள்ளது. 








இந்த முதல்‌ நூற்றாண்டில்‌ உலகமானது தனது செல்வங்கள்‌ 
யாவற்றையும்‌ ரோமாபுரியின்‌ மடியில்‌ ஊற்றிக்கொண்டிருந்தது ... . 
“நீண்ட சமாதானம்‌, கடல்களில்‌ பாதுகாப்பு, வர்த்தகத்தில்‌ சுதந்திரம்‌ 
ஆயெவை ரோமாபுரியை, பிரிட்டிஷ்‌ கால்வாய்‌ தொடங்கி கங்கை நதி 
வரையில்‌ இருந்த நாடுகளின்‌ தனித்தன்மை வாய்ந்த உற்பத்திப்‌ 
பொருட்கள்‌ மற்றும்‌ நுட்பமானவற்றின்‌ வர்த்தக மையமாக்கி 
யிருந்தன. 


உலகமுழுவதிலும்‌ இருந்து ரோமாபுரியின்‌ துறைமுகத்திற்குள்‌ வந்த 
இறக்குமதிப்‌ பொருட்களின்‌ மாதிரியை 11முதல்‌ 13வரையுள்ள வசனங்கள்‌ 


தருகின்றன: 


.. பொன்னையும்‌, வெள்ளியையும்‌, இரத்தினங்களையும்‌, முத்துக்‌ 
களையும்‌, சல்லாவையும்‌, இரத்தாம்பரத்தையும்‌, பட்டாடை 
களையும்‌, சிவப்பாடைகளையும்‌, சகலவித வாசனைக்‌ கட்டை 
களையும்‌, தந்தத்தினால்‌ செய்திருக்றெ சகலவித வஸ்துக்களையும்‌, 
விலையுயர்ந்த மரத்தினாலும்‌ வெண்கலத்தினாலும்‌ இரும்பினாலும்‌ 
வெள்ளைக்‌ கல்லினாலும்‌ செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும்‌, 
இலவங்கப்பட்டையையும்‌, தூபவர்க்கங்களையும்‌, தைலங்களையும்‌, 
சாம்பிராணியையும்‌, இராட்சரசக்கையும்‌, எண்ணெயையும்‌, மெல்லிய 
மாவையும்‌, கோதுமையையும்‌, மாடுகளையும்‌, ஆடுகளையும்‌, 
குதிரைகளையும்‌, இரதங்களையும்‌ ... .”' 


பொன்‌, தந்தம்‌, விலையுயர்ந்த மரங்கள்‌, வாசனைக்‌ திரவியங்கள்‌ 
மற்றும்‌ கோதுமை ஆகியவை வட ஆப்பிரிக்காவில்‌ இருந்து வந்தன; 
விலையுயர்ந்த கற்கள்‌ மற்றும்‌ முத்துக்கள்‌ ஆகியவை இந்தியாவில்‌ இருந்து 
வந்தன; பட்டு மற்றும்‌ வாசனைக்‌ திரவியங்கள்‌ சீனாவில்‌ இருந்து வந்தன; 
வெண்கலம்‌ கொரிந்துவில்‌ இருந்து வந்தது; இரும்பு கருங்கடல்‌ பகுதி மற்றும்‌ 
ஸ்பெயின்‌ ஆகிய இடங்களில்‌ இருந்து வந்தது; தூபவர்க்கமும்‌ 
சாம்பிராணியும்‌ அரேபியாவில்‌ இருந்து வந்தன; வெள்ளைப்போளம்‌ 
மேதியாவிலிருந்தும்‌ குதிரைகள்‌ அர்மீனியாவில்‌ இருந்தும்‌ வந்தன; 


14 


இரதங்கள்‌ காவ்ல்‌ என்ற நாட்டில்‌ இருந்து வந்தன. இருப்பினும்‌ இவைகள்‌ 
உண்டாக்கப்பட்ட நாடுகளைக்‌ காட்டிலும்‌, பட்டியலிடப்பட்ட 





பொருட்களில்‌ பெரும்பான்மையானவைகள்‌ ஆடம்பரப்‌ பொருட்களாய்‌ 
இருந்தன என்ற உண்மையானது குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. 

ரோமாபுரியானது புதிய மற்றும்‌ மாறுபட்ட பொருட்கள்‌ மீது 
திருப்தியடையாக பேராவல்‌ கொண்டதாயிருந்தது. அது பேராவலுடன்‌ 
கவர்ந்துகொண்ட சுவைமிக்க பழங்களையும்‌” “கொழுமையானவை 
களையும்‌, சம்பிரமமானவைகளையும்‌” பற்றி 14ம்‌ வசனம்‌ குறிப்பிடுகிறது. 
“கொழுமையானவை” என்று மொழிபெயர்க்கப்பட்ட கிரேக்க வார்த்தை, 
வினோதமான உணவுகளைக்‌ குறிப்பிடுவதாக இருக்கலாம்‌.” 
“சம்பிரமமானவை” என்று மொழிபெயர்க்கப்பட்ட வார்த்தையானது 
பகட்டான உடைகள்‌ மற்றும்‌ நகைகளைக்‌ குறிப்பிடுவதாக இருக்கலாம்‌.” 

ரோமாபுரியின்‌ மிதமிஞ்சிய பகட்டு ஆடம்பரங்கள்‌, ஏறக்குறைய 
நம்பும்‌ நிலைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றன: 


நீரோவின்‌ விருந்துகள்‌ ஒன்றில்‌, எகிப்திய ரோஜாப்‌ பூக்கள்‌ மாத்திரம்‌ 
சுமார்‌ நாற்பத்தி ஐந்து இலட்சம்‌ ரூபாய்‌ மதிப்புள்ளவையாக 
இருந்தன. விட்டேலியஸ்‌, மயில்களின்‌ மூளைகள்‌ மற்றும்‌ 
நைட்டிங்கேல்‌ பறவையின்‌ நாவுகள்‌ போன்றவற்றை மகிழ்வின்‌ 
பெருவிருப்பத்திற்காக கொண்டிருந்தான்‌. ஒரு வருடத்திற்கும்‌ 
குறைவான அவனது ஆட்சிக்காலத்தில்‌, அவன்‌ உணவு வகைகள்‌ மீது 
மாத்திரம்‌ ஏறக்குறைய தொண்ணூறு கோடி ரூய்களைச்‌ 
செலவிட்டான்‌. ஒரு ரோம அதிகாரி அளவிடப்பட முடியாத செல்வங்‌ 
களை ஊதாரியாய்‌ செலவு செய்தபின்பு, கேவலமான தொகையாக 
135 இலட்ச ரூபாய்கள்‌ மாத்திரம்‌ மீதி இருந்ததில்‌ வாழமுடியாது 
என்று தீர்மானித்துத்‌ தற்கொலை செய்துகொண்டான்‌. தால்மூத்‌ என்ற 
புத்தகத்தில்‌, “பத்து மடங்கு செல்வம்‌ உலகத்திற்கு வந்திறங்கிற்று: 
அவற்றில்‌ ஒன்பது மடங்கை ரோமாபுரி பெற்றது. மற்றும்‌ உலகத்தின்‌ 
எஞ்சிய பகுதிகள்‌ யாவையும்‌ ஒரு மடங்கைப்‌ பெற்றன” என்று 
எழுதப்பட்டுள்ளது.”” 





பழங்கால எழுத்தாளரான லிவி என்பவர்‌, பேராசையையும்‌ 
ஆடம்பரத்தையும்‌ “மாபெரும்‌ நாடு ஒவ்வொன்றையும்‌ எப்போதும்‌ 
அழித்துள்ள அந்தக்‌ கொள்ளை நோய்கள்‌” என்று அழைத்தார்‌.” பவுல்‌ 
சிலரை, “தேவப்பிரியராயிராமல்‌ சுகபோகப்பிரியராய்‌ [இருந்து]” என்று 
விவரித்தார்‌ (2 தீமோத்தேயு 3:4). இவ்விரு எழுத்தாளர்களுமே 
ரோமாபுரியின்‌ குடிமக்களைத்‌ தங்கள்‌ சிந்தையில்‌ கொண்டிருந்து 
இருக்கலாம்‌. 

அனேகமாக நம்மில்‌ எவரும்‌, ரோமாபுரியின்‌ மிதமிஞ்சிய தன்மை 
மற்றும்‌ வீணாக்கும்‌ தன்மை ஆகியவற்றை ஒருக்காலும்‌ அணுகமாட்டோம்‌; 
ஆனால்‌ நமக்கு நாமே நேர்மையானவர்களாய்‌ நாம்‌ இருந்தால்‌, தேவன்‌ 
நம்மீது பொழிந்துள்ள ஆசீர்வாதங்களுக்கு நல்ல உக்கிராணக்காரர்களாய்‌ 
இருக்கச்‌ சில வேளைகளில்‌ நாம்‌ தவறியிருப்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும்‌. 
வீணாக்குதல்‌ என்ற தன்மைக்கு எதிராக வேதாகமம்‌ நமக்குப்‌ போதிக்கிறது 


15 


(லூக்கா 15:18); இயேசு ஐயாயிரம்‌ பேருக்கு உணவளித்தபின்‌ 
எஞ்சியவற்றைச்‌ சேகரித்து வைத்தார்‌ (மத்தேயு 14:20). 

தேவன்‌ நமது கரங்களில்‌ இட்டுள்ள யாவற்றையும்‌ பேணிக்காத்துக்‌ 
கொள்ளுதல்‌ பற்றிய வழிகாட்டுதல்களுக்கு, தன்‌ எஜமானனின்‌ ஆஸ்திகளை 
ஊதாரித்தனமாய்‌ செலவிட்டது குறித்துக்‌ கணக்கு ஒப்புவிக்கும்படி 





அமைக்கப்பட்ட உக்கிராணக்காரன்‌ பற்றிய உவமையை ஆழ்ந்து 
சிந்தியுங்கள்‌ (லூக்கா 16:1). இயேசு பின்வருமாறு கூறினார்‌, 


அநீதியான உலகப்பொருளைப்பற்றி நீங்கள்‌ உண்மையாயிரா 
விட்டால்‌, யார்‌ உங்களை நம்பி உங்களிடத்தில்‌ மெய்யான பொருளை 
ஒப்புவிப்பார்கள்‌? வேறொருவனுடைய காரியத்தில்‌ நீங்கள்‌ உண்மை 
யுள்ளவர்களாயிராவிட்டால்‌, உங்களுக்கு யாதொன்றைச்‌ 
சொந்தமாகக்‌ கொடுப்பவர்‌ யார்‌? எந்த ஊழியக்காரனும்‌ இரண்டு 
எஜமான்களுக்கு ஊழியஞ்செய்யக்கூடாது; ஒருவனைப்‌ பகைத்து 
மற்றவனைச்‌ சிநேகிப்பான்‌, அல்லது, ஒருவனைப்‌ பற்றிக்கொண்டு 
மற்றவனை அசட்டை பண்ணுவான்‌. தேவனுக்கும்‌ உலகப்‌ 
பொருளுக்கும்‌ ஊழியஞ்செய்ய உங்களாலே கூடாது லூக்கா 
16:11-13). 


மத்தேயு 16:26ம்‌ ஏற்புடையதாக உள்ளது: “மனுஷன்‌ உலகம்‌ முழுவதையும்‌ 
ஆதாயப்படுத்திக்கொண்டாலும்‌, தன்‌ ஜீவனை நஷ்டப்படுத்தினால்‌ அவனுக்கு 
இலாபம்‌ என்ன? மனுஷன்‌ தன்‌ ஜீவனுக்கு ஈடாக என்னத்தைக்‌ 
கொடுப்பான்‌?” 


மேன்மை மிக்கது, ஆனால்‌ இரக்கமற்றது 
(18:11, 13, 17) 

சுயநலமுள்ள தன்மை என்பது 18ம்‌ அதிகாரம்‌ முழுவதிலும்‌ 
பாய்ந்தோடும்‌ ஆய்வுப்பொருளாகும்‌. ரோமாபுரியின்‌ பிரச்சனையானது, 
லூக்கா 16:19-31ன்‌ ஐசுவரியமுள்ள மனிதனைக்‌ கொண்டோ அல்லது 
லூக்கா 12:16-21ல்‌ “அத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு 
அநேகம்பொருள்கள்‌ சேர்த்துவைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாறி, 
புசித்துக்‌ குடித்து பூரிப்பாயிரு” (வசனம்‌ 19) என்று கூறிய, செல்வந்த 
னாயிருந்த மதியீனனைக்‌ கொண்டோ விவரிக்கப்பட முடியும்‌. 
இவ்விருவருமே பிறரைப்‌ பற்றியல்ல, ஆனால்‌ தங்களைப்‌ பற்றியே அக்கறை 
கொண்டிருந்தனர்‌ - அதுவே ரோமாபுரியை பொறுத்தமட்டிலும்‌ உண்மை 
யாயிருந்தது. 

உதாரணத்தின்மூலம்‌ ரோமாபுரியானது, மற்றவர்கள்‌ சுயநலத்துடன்‌ 
இருக்கும்படி போதித்தும்‌ இருந்தது. அது விழுந்தபோது, யாரையெல்லாம்‌ 
அது தனது நண்பர்கள்‌ என்று எண்ணியிருந்ததோ, அவர்கள்‌ யாவரும்‌, அதன்‌ 





வீழ்ச்சியானது தங்களை எவ்வாறு பாதித்தது என்பதைப்‌ பற்றி 
கவலைப்பட்டதை காட்டிலும்‌ அதிகமாக அதன்‌ வீழ்ச்சியைப்‌ பற்றிக்‌ 
கவலைப்படவில்லை (வசனங்கள்‌ 11, 17ஐக்‌ காணவும்‌). 


16 


ரோமாபுரியின்‌ கடுமையான சுயநலத்தன்மையானது ஒருவேளை, 
72முதல்‌ 13ம்‌ வசனங்களில்‌ காணப்படுகிற இறக்குமதிப்பொருள்களின்‌ 
கடைசியான விபரங்களில்‌ மிகச்சிறந்த வகையில்‌ காணப்படலாம்‌ (இதற்கு 
முன்‌ நான்‌ இந்தப்பொருள்கள்‌ பற்றி குறிப்பைத்‌ தராதிருந்தேன்‌). இந்தப்‌ 
பட்டியலானது “குதிரைகளையும்‌, இரதங்களையும்‌, அடிமைகளையும்‌, மனு 
ஷருடைய அத்துமாக்களையும்‌ ...””£ என்பதுடன்‌ முடிவடைகிறது. 
ரோமாப்பேரரசில்‌ உயிர்‌ என்பது விலைமலிவானதாக இருந்தது. 





ரோமாபுரியின்‌ மக்கள்‌ தொகையில்‌ மூன்றில்‌ ஒரு பங்கு அடிமைத்‌ 
தனத்திற்கு உட்படுத்தப்பட்டு இருந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது;”” 
மற்றும்‌, பேரரசின்‌ மாபெரும்‌ சந்தைகளில்‌ ஒரே நாளில்‌ 10,000 மனிதப்‌ 
பிறவிகள்‌ ஏலம்‌ விடப்படுதல்‌ என்பது வழக்கத்திற்கு மாறான 
காட்சியாக இருந்ததில்லை. அனேகமாக, பேரரசு முழுவதிலும்‌ ஆறு 
கோடிக்கும்‌ அதிகமான அடிமைகள்‌ இருந்திருக்கலாம்‌, இவர்கள்‌ 
வீட்டு உபயோகப்பொருள்களைப்‌ போல்‌ வாங்கப்பட்டு, 
விற்கப்பட்டு, பயன்படுத்தப்பட்டு மற்றும்‌ தவறாக பயன்படுத்தப்‌ 
பட்டு இருந்தனர்‌.” 


“மனிதர்களின்‌ உடல்களும்‌ ஆத்துமாக்களும்‌””' என்பது, “அடிமை 
களையும்‌, மனுஷருடைய ஆத்துமாக்களையும்‌”” என்பதன்‌ நேரடி 
அர்த்தமான ஒரு மொழிபெயர்ப்பாக இருக்கும்‌. இது, அடிமைகளின்‌ 
எஜமானர்கள்‌, மக்களின்‌ உடல்‌ மற்றும்‌ ஆத்துமா ஆகியவற்றைத்‌ தாங்கள்‌ 
சொந்தம்‌ கொண்டிருந்ததாக நினைத்த உண்மையைப்‌ பிரதிபலிக்கலாம்‌. 
ஹென்றி ஸ்வீட்‌ என்பவர்‌, வெறுப்பு நிறைந்த இந்த சொற்றொடர்கள்‌ 
“மனிதக்‌ கால்நடைகள்‌” என்று அர்த்தப்படுத்தின மற்றும்‌ இவை 
“செல்வந்தர்களின்‌ [வீட்டாரால்‌] பெருமளவில்‌ பணிக்கமர்த்தப்பட்டு மனித 
வாழ்வைத்‌ தியாகம்‌ செய்தல்‌, [விபசார இல்லங்களை] நிரப்புதல்‌, மற்றும்‌ 
ஆம்ப்பி தியேட்டரில்‌ மிருகத்தனமான சந்தோஷத்திற்குப்‌ பணியாற்றுதல்‌” 
என்பவற்றைக்‌ குறிப்பிட்டன” என்று எழுதினார்‌. 

ரோமாபுரி தனது மாற்றுப்பிரதியை இன்றைய நாட்களில்‌ உலகத்தில்‌ 
கொண்டுள்ளதா? மனித உயிருக்கு மதிப்பளிக்காதவர்களை இன்றைக்கும்‌ 
நாம்‌ கொண்டுள்ளோமா? பணம்‌ ஈட்டுதல்‌ என்பதில்‌ மாத்திரமே அக்கறை 








உடையவர்களாய்‌ இருந்து, தங்கள்‌ வாழ்வுநடையானது மற்றவர்களை 
எவ்வாறு பாதிக்கிறது என்பதைப்‌ பற்றிச்‌ சிந்திக்காத அல்லது ஓரளவே 
சிந்திக்கிற நபர்கள்‌ இன்னமும்‌ இருக்கின்றனரா? “பலவீனர்களை 
சுயநலநோக்கத்துடன்‌ உறிஞ்ச, போதை மருந்துகளைக்‌ கடத்தி, ஆபாச 
இலக்கியத்தைப்‌ பரப்பி, பல இலட்சக்கணக்கான மக்களை மோசம்‌ 
போக்குகின்றவர்களை” பற்றி நான்‌ நினைத்துப்‌ பார்க்கின்றேன்‌.” பின்பு, 
யுத்தங்களை நீட்டித்து, ஆயிரக்கணக்கானவர்களின்‌ மரணத்தை 
விளைவிக்கும்‌ ஆயுதங்களை விற்றுப்‌ பெரும்பொருள்‌ ஈட்டுபவர்கள்‌ 
உள்ளனர்‌. விபசாரம்‌, சூதாட்டம்‌, மற்றும்‌ பிற அடாவடித்தனமான 
பொழுதுபோக்கு வியாபாரங்கள்‌ இந்தப்‌ பட்டியலில்‌ சேர்க்கப்பட 
முடியும்‌.” 


17 


இருப்பினும்‌ நாம்‌, நமது பாடத்தை முடிக்க வேண்டியுள்ளது: நீங்களும்‌ 
நானும்‌, எப்போதாவது அடிப்படையில்‌ மற்றவர்களைக்‌ குறித்து 
நினைப்பதற்குப்‌ பதிலாக நம்மைப்‌ பற்றி நினைத்துக்‌ குற்ற உணர்வுடைய 
வர்களாக இருந்திருக்கின்றோமா? இந்தக்‌ கேள்வியைக்‌ கேட்டல்‌ என்பது 
இதற்குப்‌ பதில்‌ அளிப்பதாக உள்ளது. “தற்பிரியராய்‌” (2 தீமோத்தேயு 3:2) 
இருத்தல்‌ என்பதைத்‌ தவிர்ப்பதற்காகப்‌ போராடுகலென்பது மாபெரும்‌ 
யுத்தங்களில்‌ ஒன்றாக உள்ளது. ஹென்றி வார்டு பீச்செர்‌ என்பவர்‌, 
சுயநலத்தை “எவரொருவரும்‌ மற்றவர்களிடத்தில்‌ இருக்கையில்‌ மன்னிக்‌ 
காததும்‌ மற்றும்‌ எவரொருவரும்‌ நிச்சயமாகவே விட்டு விலகியிராத, 
அருவருக்கத்தக்க பாவம்‌” என்று அழைத்தார்‌.” 

பிலிப்பியர்‌ 2:3, 4ல்‌ பவுல்‌ பின்வரும்‌ நிறைவான அறைகூவலை 
முன்வைத்தார்‌: “ஒன்றையும்‌ ... வீண்பெருமையினாலாவது செய்யாமல்‌, 
மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர்‌ தங்களிலும்‌ மேன்மை 
யானவர்களாக எண்ணக்கட வீர்கள்‌. அவனவன்‌ தனக்கானவைகளையல்ல, 
பிறருக்கானவைகளை நோக்குவானாக. ” சுயநலமற்ற அன்பிற்கு, இயேசுவை 
பரிபூரணமான எடுத்துக்காட்டாக அவர்‌ சுட்டிக்காண்பித்தார்‌ (வசனங்கள்‌ 
5-8). 

யோவான்‌, “ஒருவன்‌ இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து, தன்‌ 
சகோதரனுக்குக்‌ குறைச்சலுண்டென்று கண்டு, தன்‌ இருதயத்தை 
அவனுக்கு அடைத்துக்கொண்டால்‌, அவனுக்குள்‌ தேவ அன்பு நிலை 
கொள்ளுகிறதெப்படி ?” என்று எழுதினார்‌ (1 யோவான்‌ 3:17). தேவையில்‌ 
இருந்தவர்களை ரோமாபுரி புறக்கணித்திருந்தது. இயேசுவைப்‌ பின்பற்று 
பவர்கள்‌ என்ற வகையில்‌ நாம்‌ இவ்வாறு செய்யத்‌ துணியாதிருப்போமாக. 


சிலாக்கியம்‌ பெற்றது, ஆனால்‌ 


உபத்திரவப்படுத்திற்று (18:24) 

ரோமாபுரியானது கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்திய விஷயம்தான்‌ 
அதன்‌ பாவங்களின்‌ கோபுரத்தினுடைய தலையுச்சிக்‌ கல்லாக இருந்தது. 
இதை ரோமாபுரி தனிப்பட்ட வகையில்‌ செய்தது, மற்றும்‌ அதுபோலவே 
செய்யும்படி பேரரசு முழுவதிலும்‌ இருந்த மற்றவர்களையும்‌ அது இணங்க 
வைத்தது. இவ்வதிகாரத்தின்‌ முடிவில்‌, ரோமாபுரியானது 
“தூர்க்ககரிசகளுடைய இரத்தமும்‌ பரிசுத்தவான்‌௧ளுடைய” இரத்தமும்‌ 
பூமியில்‌ கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும்‌ அவளிடத்தில்‌ 
* என்பதால்‌ அந்த நகரம்‌ அழிக்கப்படும்‌ என்று தூதன்‌ 
விளக்கப்படுத்தினார்‌ (வசனங்கள்‌ 23ஆ, 24). 


காணப்பட்டது 


சந்தர்ப்பப்பொருளில்‌, “பூமியில்‌ கொல்லப்பட்ட அனைவரும்‌” 
என்பது, வேதசாட்சியாக மரித்திருந்த தேவனுடைய மக்கள்‌ அனை 
வரையும்‌ குறிக்கிறது. இவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ ரோமாபுரியிலேயே 
கொல்லப்பட்டிருந்ததில்லை; ஆனால்‌ இராபர்ட்‌ மவுன்ஸ்‌ என்பவர்‌, 
“ரோமாபுரியானது முழு உலகத்தையும்‌ இராஜரீகமாக ஆட்சிசெய்து 
கொண்டிருந்தபடியால்‌, அதனுடைய குற்றமானது பூமியில்‌ [தேவ 


18 


வசனத்தினிமித்தம்‌] கொல்லப்பட்ட யாவர்சார்பாகவும்‌ விரிந்திருந்தது. 
எங்கெல்லாம்‌ உயிர்பலி [மனிதர்களைக்‌ கொல்லுதல்‌] நடைபெற்றதோ, 
அதற்கெல்லாம்‌ பொறுப்பு ரோமாபுரி நாட்டின்‌ கதவின்‌ அருகில்‌ இருந்தது” 
என்று சுட்டிக்காண்பித்தார்‌. 

ஆபேலின்‌ இரத்தம்‌ பூமியில்‌ இருந்து கூப்பிட்டதுபோல்‌ (ஆதியாகமம்‌ 
4:10), வேதசாட்சிகளாக மரித்தவர்களுடைய இரத்தம்‌ பழிவாங்கு 
தலுக்காகக்‌ கூப்பிட்டது (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 6:9, 10ஐக்‌ காணவும்‌). 
நியாயம்‌ ஏற்படுத்தப்படும்‌. தராசு தட்டுகள்‌ சமானமாக்கப்படும்‌. 


முடிவுரை 

நமது அடுத்த பாடத்தில்‌ நாம்‌, ரோமாபுரி கொடுத்திருந்ததற்குத்‌ 
தக்கவாறு தேவன்‌ அதற்குத்‌ திருப்பி செலுத்தியபோது, தராசுத்‌ தட்டுகள்‌ 
சமானமாக்கப்பட்டது எவ்வாறு என்பது பற்றிக்‌ கலந்துரையாடுவோம்‌ 
(18:6, 7); ஆனால்‌ இப்போதைக்கு நான்‌, ரோமாபுரி “தராசிலே 
நிறுக்கப்பட்டுக்‌ குறைவாய்க்‌ காணப்பட்டது” ஏன்‌ என்பதை வலியுறுத்த 
விரும்புகின்றேன்‌. நமது வேதவசனப்பகுதியானது குறைந்தபட்சம்‌ ஆறு 
காரணங்களை ஆலோசனையாகத்‌ தெரிவிக்கிறது: அது அழகாய்‌ இருந்தது, 





ஆனால்‌ அதன்‌ பாவங்கள்‌ வான பரியந்தம்‌ எட்டியிருந்தன, அது வல்லமை 
நிறைந்ததாயிருந்தது, ஆனால்‌ அது தனது செல்வாக்கை நற்செயல்களுக்குப்‌ 
பதிலாக தீய செயல்களுக்குப்‌ பயன்படுத்தியிருந்தது, அது பிரபலமா 
யிருந்தது, ஆனால்‌ அகந்தையினால்‌ நிறைந்திருந்தது. அது செல்வமிக்கதா 
யிருந்தது, ஆனால்‌ நம்பமுடியாத அளவுக்கும்‌ அதிகமாக வீணாக்கும்‌ 
தன்மை கொண்டிருந்தது. அது வெற்றிகரமானதாயிருந்தது, ஆனால்‌ 
மற்றவர்களைக்‌ குறித்துக்‌ கவலைப்படாதிருந்தது. பரிசுத்தவான்‌௧ளைக்‌ 
கொலை செய்திருந்தது என்பது கடைசிக்‌ காரணியாக இருந்தது (இது 
தராசுத்தட்டின்‌ முள்ளை “குற்றம்‌” என்பதற்கு நகர்த்துவதற்கு இது ஒன்றே 
போதுமானதாக இருந்தது). 

என்னைத்‌ தவறாக புரிந்துகொள்ளாதீர்கள்‌. அழகுநிறைந்து, வல்லமை 
நிறைந்து, பிரபலமாக, செல்வந்தராக அல்லது வெற்றிநிறைந்து இருப்பதில்‌ 
- நமது ஆசீர்வாதங்கள்‌ தேவனிடத்தில்‌ இருந்து வருகின்றன என்று 
ஒப்புக்கொண்டிருக்கும்‌ வரைக்கும்‌, மற்றும்‌ அவற்றை நாம்‌ அவரை 
மகிமைப்படுத்தவும்‌, நமது மற்றும்‌ பிறருடைய வாழ்வை ஆசீர்வதிக்கவும்‌ 
பயன்படுத்தும்‌ வரைக்கும்‌ - தவறு எதுவும்‌ இல்லை என்று நான்‌ மீண்டும்‌ 
கூறுகின்றேன்‌. மிகவும்‌ அடிக்கடி, விஷயம்‌ இவ்விதமாக இருப்பதில்லை. 
பவுல்‌, “ஜசுவரியவான்களாக விரும்புறெவர்கள்‌ சோதனையிலும்‌ 
கண்ணியிலும்‌, மனுஷரைக்‌ கேட்டிலும்‌ அழிவிலும்‌ அமிழ்த்துறெ மதிகேடும்‌ 
சேதகமுமான பலவித இச்சைகளிலும்‌ விழுகிறார்கள்‌” என்று கூறினார்‌ 
(1 தீமோத்தேயு 6:9). இதேகூற்றை, வாழ்வில்‌ அழகுமிகுந்து, 
வல்லமைமிகுந்து, பிரபலமாகி, அல்லது வெற்றி நிறைந்திருப்பதை 
மாத்திரமே நோக்கமாகக்‌ கொண்டிருப்பவர்களைப்‌ பற்றியும்‌ 
ஏற்படுத்தலாம்‌. 








19 


இனிவரும்‌ பாடம்‌ ஒன்றில்‌ நாம்‌, 4ம்‌ வசனத்தின்‌ புத்திமதியை 
வலியுறுத்துவோம்‌: “என்‌ ஜனங்களே, நீங்கள்‌ அவளுடைய பாவங்களுக்கு 
உடன்படாமலும்‌, ... அவளைவிட்டு வெளியே வாருங்கள்‌.” நமது 
தற்போதய பாடத்தின்‌ வலியுறுத்தம்‌ குறித்து, நாம்‌ பின்வரும்‌ நடைமுறைப்‌ 
பயன்பாட்டை ஏற்படுத்தலாம்‌: பாபிலோனின்‌ தராதர அளவைகளை 
ஏற்றுக்கொள்ளாதிருங்கள்‌. பாபிலோன்‌/ரோமாபுரி என்பது இன்றைய 
நாட்களில்‌ நம்மைக்‌ கவர்ந்து இழுக்கும்‌ உலகத்தைக்‌ குறித்து நிலைநிற்றெது. 
அதனுடைய மதிப்பீட்டு அமைப்பு முறையை ஏற்றுக்கொள்ளாதிருக்கும்‌ 
படி நாம்‌ எச்சரிக்கையாய்‌ இருக்கவேண்டும்‌. இதைப்‌ பவுல்‌ பின்வருமாறு 
குறிப்பிட்டார்‌: “நீங்கள்‌ இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷந்தரியாமலும்‌, 
தேவனுடைய நன்மையும்‌ பிரியமும்‌ பரிபூரணமுமான சித்தம்‌ 
இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, உங்கள்‌ மனம்‌ புதிதாகிறதினாலே 
மறுரூபமாகுங்கள்‌” (ரோமர்‌ 12:2). 





நாம்‌ கர்த்தரிடமாய்‌ ஓடிச்சென்று அவரைப்‌ பற்றிக்கொள்ளக்‌ 
கடவோம்‌, இல்லையென்றால்‌ நாமும்கூட, “கராசிலே நிறுக்கப்பட்டு 
குறைவாய்க்‌ காணப்படுவோம்‌. “0 





போதகர்கள்‌ மற்றும்‌ பிரசங்கியார்கள்‌ 
ஆகியோருக்கான குறிப்புகள்‌ 

விருப்பப்பட்டால்‌ 18ம்‌ அதிகாரத்தை ஒரே பாடத்தில்‌ எடுத்துரைத்து 
முடிக்கலாம்‌. “தேவன்‌ விளக்குகளை அணைக்கின்றபோது” என்ற பாடத்தை 
உங்கள்‌ அடிப்படை வரைக்குறிப்பிற்குப்‌ பயன்படுத்தவும்‌. பின்பு 
இந்தப்பாடத்தில்‌ இருந்தும்‌, இப்புத்தகத்தின்‌ பிற்பகுதியில்‌ உள்ள * 
ஜனங்களே, அவளை விட்டு வெளியே வாருங்கள்‌” என்ற பாடத்திலிருந்தும்‌ 
குறிப்புகளைக்‌ கூட்டிக்கொள்ளவும்‌. 


“என்‌ 


குறிப்புகள்‌ 

"இது போன்ற விருந்துகள்‌,/பண்டிகைகள்‌ மகிழ்ச்சி ஆராவாரமிக்கவைகளாய்‌ 
இருந்தன, இவை பெரும்பாலும்‌ பல நாட்கள்‌ அல்லது வாரங்கள்‌ வரையிலும்‌ 
நீடித்தன. இதை ஒரு “குடிவெறி ஆட்டம்‌” என்று குறிப்பிடுதலும்‌ ஏற்புடையதாகவே 
உள்ளது. “இது தானியேல்‌ 5:4ன்‌ தெளிவான மொழிநடையில்‌ மறைமுகமாக 
உணர்த்தப்படுறெது: எருசலேமில்‌ இருந்த ஆலயம்‌ அழிக்கப்பட்டிருந்தபடியால்‌, 
இஸ்ரவேல்‌ மக்களின்‌ தேவன்‌ தங்கள்‌ தேவர்களைக்‌ காட்டிலும்‌ தாழ்ந்தவராயிருந்தார்‌ 
என்று அவர்கள்‌ நம்பியிருந்திருக்கலாம்‌. ““மெனே” என்பது “எண்ணுதல்‌” என்று 
அர்த்தப்படும்‌ எபிரெய வினைச்சொல்லின்‌ வடிவமாயிருக்றெது. ““தெக்கேல்‌” 
என்பது அனேகமாக, “நிறுக்கப்படுதல்‌'” என்று அர்த்தப்படும்‌ எபிரெய 
வினைச்சொல்லில்‌ இருந்து வருவதாக இருக்கலாம்‌. ““உப்பார்சின்‌”” என்பது 
இரட்டை அர்த்தம்‌ கொண்டுள்ளது. இது, “பிரித்தல்‌” என்று அர்த்தப்படும்‌ எபிரெய 
வினைச்சொல்லில்‌ இருந்து வருவதாக உள்ளது. மேலும்‌, எபிரெய மொழியில்‌ இதனு 





20 


டன்‌ தொடர்புடைய வடிவமாகிய ற (வசனம்‌ 28ஐக்‌ காணவும்‌) என்பது “1௦- 
8125” என்பதற்கான வார்த்தையைப்‌ போன்றதாக உள்ளது (வசனம்‌ 28ஐ மீண்டும்‌ 
காணவும்‌). ““வெளிப்படுத்தின விசேஷம்‌, 4” என்ற புத்தகத்தில்‌ காணப்படும்‌ 
“பாபிலோன்‌ உங்களை மோசம்போக்க முயற்சி செய்யும்போது” என்ற பாடத்தில்‌ 
காணவும்‌. Daniel Russell, Preaching the Apocalypse (New York: Abingdon Press, 1935), 
206. £18ம்‌ அதிகாரத்தில்‌ தரப்பட்டுள்ள விபரங்கள்‌ ரோமாபுரிக்குக்‌ கச்சிதமாகப்‌ 
பொருந்துகின்றன - இது யோவானின்‌ நாட்களில்‌ ரோமாபுரி நகரமே 
“மகாபாபிலோன்‌” என்பதாக இருந்தது என்பதற்குக்‌ கூடுதலான நிரூபணமாகும்‌. 
“பழங்கால உலகத்தில்‌ முத்துக்கள்‌ விசேஷித்த விதமாக விலைமதிக்கப்பட்டன 
(21:21ஓக்‌ காணவும்‌). Edgar Allan Poe, “To Helen” (1831), st. 2. Quoted in John Bartlett, 
Bartlett's Familiar Quotations, 16th ed., ed. Justin Kaplan (Boston: Little, Brown, and Co., 
1992), 451. 

HE, A. Judge, “Rome,” Baker Encyclopedia of Bible Places, consulting ed. John J. 
Bimson (Grand Rapids, Mich.: Baker Books, 1995), 268. 18ம்‌ அதிகாரமானது பழைய 
ஏற்பாட்டில்‌ இருந்து எடுத்தாளப்படும்‌ மேற்கோள்களில்‌ பெரும்‌ தொகுப்பாக 
உள்ளது, அதிலும்‌ சிறப்பாக, பாபிலோன்‌ மற்றும்‌ தீரு ஆகியவற்றின்‌ அழிவைப்‌ பற்றி 
அறிவித்த வசனப்பகுதிகளில்‌ இருந்து மேற்கோள்கள்‌ பிரதானமாகத்‌ 
தொகுக்கப்பட்டு உள்ளன. எடுத்துக்காட்டாக, இவ்வசனப்பகுதியானது எரேமியா 
21:9ப்‌ பிரதிபலிக்கிறது (எஸ்றா 9:6ஐக்‌ காணவும்‌). பழைய ஏற்பாட்டுக்‌ குறிப்புகள்‌ 
சில இந்தப்‌ பாடத்திலும்‌ மற்ற சில அடுத்த பாடத்திலும்‌ குறிப்பிடப்பட்டுள்ளன. 
இந்த அதிகாரத்தின்‌ தனிச்சிறப்பு வாய்ந்த அம்சம்‌, அடுத்த பாடத்தில்‌ இன்னும்‌ 
விரிவாகக்‌ கலந்துரையாடப்படும்‌. '”1௦4 மற” என்பது “ஒன்றாக ஓட்டுதல்‌” என்ற 
நேரடி அர்த்தம்‌ தருகிற கிரேக்க வார்த்தையின்‌ மொழிபெயர்ப்பாக உள்ளது. '“Th௦- 
mas Fuller, “The Holy State and the Profane State” (1642). Quoted in Lewis Copeland, ed., 
Popular Quotations for All Uses, rev. ed. (Garden City, N.Y.: Doubleday & Co., 1961), 414. 
William Barclay, The Revelation of John, vol. 2, rev. ed., The Daily Study Bible Series 
(Philadelphia: Westminster Press, 1976), 145. “வெளிப்படுத்தின விசேஷம்‌, 4” என்ற 
புத்தகத்தில்‌ காணப்படும்‌, “பாபிலோன்‌ உங்களை மோசம்போக்க முயற்சி 
செய்யும்போது” என்ற பாடத்தில்‌, ரோம வரலாற்றாளர்களிடமிருந்து பெறப்பட்ட 
சில உதாரணங்களும்‌ மேற்கோள்களும்‌ உள்ளன. '*0்‌. 8. Caird, A Commentary on the 
Revelation of St. John the Divine (London: Adam & Charles Black, 1966), 226. பவுல்‌ சென்ற 
கப்பல்‌ புத்தயோலி என்ற துறைமுகத்தில்‌ நிறுத்தப்பட்டது. புத்தயோலி என்பது 
எகிப்து மற்றும்‌ கிழக்குப்‌ பகுதிகளில்‌ இருந்து வந்த பயணிகளை இறக்கிவிடும்‌ 
முக்கிய துறைமுகமாய்‌ இருந்தது. தைபர்‌ நதியின்‌ முகத்துவாரத்தில்‌ இருந்த 
ஆஸ்டியா என்ற இடமானது ரோமாபுரிக்கு வந்து சேர்ந்த சரக்குகளை இறக்கும்‌ 
முதன்மை இடமாயிருந்தது. “வெளிப்படுத்தின விசேஷம்‌, 4” என்ற புத்தகத்தில்‌ 
உள்ள “மகா வஞ்சனையாளன்‌” என்ற பாடத்தில்‌ காணவும்‌. '“ோம்‌, 231. George 
Eldon Ladd, A Commentary on the Revelation of John (Grand Rapids, Mich.: Wm. ந. 
Eerdmans Publishing Co., 1972), 238-43. Homer Hailey, Revelation: An Introduction and 
Commentary (Grand Rapids, Mich.: Baker Book House, 1979), 372. நீங்கள்‌ வாழும்‌ 
சமுதாயத்திற்கு நடைமுறைப்‌ பயன்பாட்டை ஏற்படுத்த - மற்றும்‌, பொருளாதார 
சிந்தையானது அந்த சமுதாயத்தில்‌ வாழ்பவர்களின்‌ மீது எவ்வாறு செல்வாக்குக்‌ 
கொண்டுள்ளது என்பதைப்‌ பற்றியும்‌ நடைமுறைப்‌ பயன்பாட்டை ஏற்படுத்த - 
நீங்கள்‌ விரும்பலாம்‌. அமெரிக்காவில்‌ உள்ள விளக்கவுரையாளர்கள்‌ பலர்‌, இதை 
அமெரிக்க நாட்டிற்கு நடைமுறைப்படுத்துகின்றனர்‌. 

AQuoted in Copeland, 243. “வேதாகம எழுத்தாளர்களின்‌ நாட்களில்‌ உலகத்தில்‌, 


21 


ஒரு விதவை என்பவள்‌, ஏழ்மை மற்றும்‌ உதவியற்ற தன்மை என்பதற்கு மிகச்சிறந்த 
உதாரணமாய்‌ இருந்தாள்‌” (0. R. Beasley-Murray, The Book of Revelation, The New 
Century Bible Commentary Series [Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing 
Co., 1974], 266). 7ம்‌ வசனத்தை ஏசாயா 47:7, 8உடன்‌ ஒப்பிடவும்‌. 2a, 223. “எரு 
ந. Shelley, “Ozymandias” (1817). Quoted in Bartlett, 406. °‘பாடத்தின்‌ இந்தப்‌ 
பகுதியானது நீங்கள்‌ வாழும்‌ இடத்தைப்‌ பொறுத்து மாறுபட்ட 
நடைமுறைப்பயன்பாட்டைக்‌ கொண்டிருக்கும்‌. உலகத்தின்‌ சில பகுதிகளில்‌, பலர்‌ 
ஆடம்பரத்தில்‌ வாழ்ந்து கொண்டிருக்கையில்‌, சிலர்‌ ஏழ்மையில்‌ வாழ்கின்றனர்‌. 
உலகத்தின்‌ மற்ற பகுதிகளில்‌, ஒரு சிலர்‌ ஆடம்பரத்தில்‌ வாழ்ந்து 
கொண்டிருக்கையில்‌, பெரும்பான்மையானவர்கள்‌ ஏழ்மையில்‌ வாழ்கின்றனர்‌. 
சூழ்நிலை எப்படியிருந்தாலும்‌, சுயவிருப்பத்தில்‌ மூழ்கியிருத்தலும்‌ வீணாக்கும்‌ 
தன்மையும்‌ தவறானவைகளாய்‌ இருக்கின்றன. இருந்தபோதிலும்‌, மற்றவர்களைச்‌ 
சுட்டிக்காட்டுவதைச்‌ செய்வது என்பதில்‌ மாத்திரம்‌ அக்கறை கொண்டவர்களாய்‌ 
இராமல்‌ நாம்‌ எச்சரிக்கையாய்‌ இருக்க வேண்டும்‌. உரையைக்‌ கேட்பவர்களுக்குத்‌ 
தனிப்பட்ட நடைமுறைப்‌ பயன்பாட்டை ஏற்படுத்துங்கள்‌. நாம்‌ ஒவ்வொருவரும்‌, 
எவ்வளவுதான்‌ அதிகம்‌ அல்லது கொஞ்சம்‌ பொருள்‌ கொண்டிருப்பினும்‌, 
மற்றவர்களின்‌ தேவைகள்‌ பற்றி விழிப்புணர்வுடையவர்களாய்‌ இருக்க வேண்டும்‌. 
”KIV வேதாகமத்தில்‌ “lived deliciously” என்ற நேர்த்தியான சொற்றொடர்‌ உள்ளது. 
28. T. Beckwith, The Apocalypse of John, 713. Quoted in Robert Mounce, The Book of 
Revelation, The New International Commentary on the New Testament Series (Grand Rap- 
ids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1977), 324. Warren W. Wiersbe, The Bible 
Exposition Commentary, vol. 2 (Wheaton, IIl.: Victor Books, 1989), 615. “Barclay, 155. 
இங்கு பட்டியலிடப்பட்டுள்ளவை பற்றி (மூல கிரேக்க வார்த்தைகள்‌ மற்றும்‌ 
அவை உண்மையில்‌ எதை அர்த்தப்படுத்துகின்றன என்பது பற்றி) மிக அதிகமாக 
எழுத முடியும்‌. எடுத்துக்காட்டாக, “வாசனைக்‌ கட்டை” என்பது அதன்‌ 
முதிர்ச்சியினுடைய தனித்தன்மை வாய்ந்த வடிவமைப்புகளுக்காக மிகவும்‌ 
விரும்பப்பட்ட, இறக்குமதி செய்யப்பட்ட மரத்தின்‌ அரிய வகையாக இருந்தது. 
மீண்டுமாக, “இரதங்கள்‌” என்று மொழிபெயர்க்கப்பட்ட கிரேக்க வார்த்தையானது, 
மிகவும்‌ செல்வந்தர்களுக்கென்று கட்டியெழுப்பட்ட நான்கு சக்கரங்களைக்‌ 
கொண்ட அலங்கரிக்கப்பட்ட இரதங்களைக்‌ குறிக்கிறது. இருப்பினும்‌, பரிசுத்த 
ஆவியானவரால்‌ ஏற்படுத்தப்பட்ட கருத்தைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு போதுமான 
அளவு தெளிவான ஆங்கில வார்த்தைகள்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளன. “”“பழங்கள்‌” 
என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தை, புதிய ஏற்பாட்டில்‌ இந்த 
ஒரு இடத்தில்‌ மாத்திரமே வருகிறது; இது பருவகாலங்களில்‌ மாத்திரம்‌ 
கிடைக்கக்கூடிய, கனிந்த அல்லது சாறுள்ள பழங்களைக்‌ குறிக்கிறது. “இது, 
இவ்வதிகாரத்தின்‌ வேறிடத்தில்‌ “புலன்‌ நுகர்ச்சிக்கு ஏற்ற” அல்லது “ஆடம்பரமான” 
என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தையில்‌ இருந்து வேறுபட்ட 
வார்த்தையாக உள்ளது. இந்த கிரேக்க வார்த்தை “கொழுமையானவைகள்‌” 
என்பவற்றை நேரடி அர்த்தத்தில்‌ குறிப்பிடுறெது, ஆனால்‌ இது பல்வேறு 
மொழிபெயர்ப்புகளில்‌, பரந்த அளவிலான ஆங்கில வார்த்தைகளைத்‌ 
குரவழைத்துள்ளது. “இந்தக்‌ கிரேக்க வார்த்தை “பிரகாசிப்பவை” பற்றிப்‌ பேசுகிறது. 
*Mounce, 329. ரோமாபுரியின்‌ ஆடம்பரம்‌ மற்றும்‌ களிவெறியாட்டம்‌ பற்றிய 
கூடுதலான தகவல்கள்‌ Bacay, 154-64ல்‌ தரப்பட்டுள்ளன. “Livy (Titus Livius; 59 B.C. 
- A.D. 17), “History.” Quoted in Copeland, 293. “நீதிமொழிகள்‌ 18:9ஐயும்‌ காணவும்‌ 
(“வீணாக்குபவன்‌” என்ற வார்த்தை “அழிக்கின்ற ஒருவன்‌” என்று அர்த்தப்படுவதாக 
இருப்பினும்‌; நீங்கள்‌ வாழும்‌ இடத்திற்கு தகுந்த வகையில்‌ நடைமுறைப்‌ 


22 


பயன்பாட்டை ஏற்படுத்தவும்‌. “வீணாக்கும்‌ தன்மை” என்று கண்ணோக்கப்படுகிற 
விஷயமானது அகச்சார்புடையதாக, ஒருவர்‌ வாழ்கின்ற சமூகம்‌ மற்றும்‌ ஒருவர்‌ 
வளர்க்கப்பட்ட விதம்‌ ஆகியவற்றைச்‌ சார்ந்ததாக உள்ளது. ஒருவருக்கு 
“வீணாக்கப்படுவதாக” இருப்பது இன்னொருவருக்கு அவ்வாறு இராதிருக்கலாம்‌ 
(மத்தேயு 26:8ஐக்‌ காணவும்‌). இருப்பினும்‌ வேதாகமத்தை நம்புகின்ற யாவரும்‌, 
வீணாக்குதல்‌ என்பது தவறானது என்ற பொதுவான கருத்தை ஒப்புக்கொள்ள 
முடியும்‌. “மார்ட்டின்‌ ஃபிரான்ஸ்மென்‌ என்பவர்‌ இதை, “புதிய ஏற்பாட்டிலேயே 
அடிமைத்தனம்‌ பற்றிப்‌ பேசப்பட்ட மிகவும்‌ கடுமையான வார்த்தை” என்று 
அழைத்தார்‌, அவர்‌ இவ்வசனப்பகுதியானது “செலவு மிகுந்த இந்தக்‌ காட்சியின்‌ 
கீழாக மிருகத்தன்மை இருந்தகைக்‌ குறிக்கிறது” என்று குறிப்பிட்டார்‌ (The Revela- 
tion to John [St. Louis: Concordia Publishing House, 1976], 122. சில மதிப்பீடுகள்‌, 
ரோமாபுரியின்‌ மக்கள்‌ தொகையில்‌ பாதி வரையிலும்‌ கூடச்‌ செல்லுகின்றன. 
“Wiersbe, 615. 

““அத்துமாக்கள்‌” என்பதற்கான கிரேக்க வார்த்தையானது சில வேளைகளில்‌ 
“உயிர்கள்‌” என்று அர்த்தப்படுகிறது. அடிமைச்‌ சந்தையானது 5௦௱atemறora5 என்று 
அழைக்கப்பட்டது, இது “ஆத்துமாக்கள்‌ விற்கப்பட்ட இடமாக இருந்தது.” “Henry 
B. Swete, The Apocalypse of St. John (Cambridge: MacMillan Co., 1908; reprint, Grand 
Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., n.d.), 235. “Philip E. Hughes, The Book 
of the Revelation: A Commentary (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 
1990), 189. “நீங்கள்‌ இந்தப்‌ பட்டியலை முடித்து வைக்கும்படி நான்‌ உங்களை அனு 
மதிப்பேன்‌. நீங்கள்‌ வாழ்கின்ற சமுதாயத்திற்கு இதை நடைமுறைப்படுத்தவும்‌. 
அமெரிக்காவில்‌, ஜிம்‌ மெக்கைகன்‌ என்பவர்‌, மது பானத்தையும்‌ புகையிலை மீதுள்ள 
ஆர்வத்தையும்‌ கூட்டுவார்‌, நானும்கூட அவ்வாறே கூட்டுவேன்‌. “Qed in Herbert 
V. Prochnow, A Dictionary of Wit, Wisdom, & Satire (New York: Popular Library, 1964), 
242. ““தூர்க்கதரிசிகள்‌” மற்றும்‌ “பரிசுத்தவான்கள்‌” என்பவர்கள்‌ இரண்டு தனிப்பட்ட 
மற்றும்‌ தனிச்சிறப்பான குழுக்களாய்‌ இருந்ததில்லை; “தீர்க்கதரிசிகள்‌” என்பவர்கள்‌ 
“பரிசுத்தவான்கள்‌” (கிறிஸ்தவர்கள்‌) என்ற பொதுக்குழுவினுள்‌ இருந்த விசேஷித்த 
குழுவினர்‌ ஆவர்‌. இவ்விரு சொற்றொடர்களும்‌ ஒன்று சேர்ந்து, வேதசாட்சியாக 
மரித்த எல்லாக்‌ கிறிஸ்தவர்களையும்‌ குறிப்பதாக உள்ளது. “£23ஆ மற்றும்‌ 24 ஆகிய 
வசனங்களை எசேக்கியேல்‌ 24:6, 7 ஆகிய வசனங்களுடன்‌ ஒப்பிடவும்‌. ““பூமியில்‌ 
கொல்லப்பட்ட அனைவரும்‌” என்பது ரோமாபுரியின்‌ இராணுவ யுத்தங்களில்‌ 
கொல்லப்பட்ட அனைவரையும்‌ (அவர்கள்‌ கிறிஸ்தவர்களாய்‌ இருந்தாலும்‌ 
இல்லாதிருந்தாலும்‌) உள்ளடக்குகிறது என்று சிலர்‌ நம்புகின்றனர்‌. ஒரு வேளை இது 
பொருத்தமானதாக இருந்தாலும்‌, இவ்விடத்தில்‌ தேவனுடைய மக்கள்‌ 
கொலைசெய்யப்பட்ட விஷயம்‌ தான்‌ வலியுறுத்தப்படுறெது. “101006, 335. இயேசு, 
மத்தேயு 23:35ல்‌ எருசலேமைப்‌ பற்றி இதே வகையான கூற்றொன்றைக்‌ கூறினார்‌. 
“இந்தப்பாடம்‌ ஒரு பிரசங்கமாகப்‌ பயன்படுத்தப்பட்டால்‌, உங்கள்‌ உரையைக்‌ 
கேட்பவர்கள்‌ கிறிஸ்தவர்களாகும்படி அல்லது, அவர்கள்‌ உண்மையற்ற 
கிறிஸ்தவர்களாய்‌ இருந்தால்‌, அவர்கள்‌ கர்த்தரிடமாய்த்‌ திரும்பும்படி நீங்கள்‌ 
அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும்‌. கிறிஸ்தவராவதற்கான வசனப்பகுதிகளில்‌ 
யோவான்‌ 3:16; மாற்கு 16:16; நடபடிகள்‌ 2:38; கலாத்தியர்‌ 3:26, 27 ஆகியவை 
உள்ளடங்குகின்றன. மீளக்கட்டுவிக்கப்படுதலுக்கான வசனப்பகுதிகளில்‌ நடபடிகள்‌ 
8:22; யாக்கோபு 5:16; 1 யோவான்‌ 1:9 ஆகியவை உள்ளடங்குகின்றன. 


23 





24 


மறுகண்ணோட்டம்‌ மற்றும்‌ கலந்துரையாடல்‌ 


ஆகியவற்றிற்கான கேள்விகள்‌ 


. தானியேல்‌ 5ல்‌ உள்ள, சுவற்றின்மீது கையெழுத்துப்‌ பற்றிய 


வரலாற்றை வாசிக்கவும்‌. இந்த வரலாறானது வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ 18ல்‌ மகா பாபிலோனுக்கு நடைமுறைப்படுத்தப்‌ 
படக்கூடும்‌ என்று நீங்கள்‌ நினைக்கின்றீர்களா? இது இன்றைய 
நாட்களின்‌ மக்களுக்கு நடைமுறைப்படுத்தப்படக்கூடுமா? 


. ரோமர்‌ 1:24-32ல்‌ வரைக்குறிப்பிடப்பட்டுள்ளபடி, புதிய ஏற்பாடு 


எழுதப்பட்ட காலகட்டத்திலிருந்த பாவங்களைப்‌ பற்றிக்‌ 
கலந்துரையாடவும்‌. இதே பாவங்கள்‌ இன்றும்‌ மேலோங்கி 
யுள்ளனவா? 


. நீதிமொழிகள்‌ 14:34 இன்றளவும்‌ உண்மையாக உள்ளது என்று 


நீங்கள்‌ நினைக்கின்றீர்களா? இது நீங்கள்‌ வாழும்‌ நாட்டிற்குச்‌ 
செய்தி எதையாவது கொண்டுள்ளதா? 


. நீங்கள்‌ உட்பட, ஒவ்வொருவரும்‌ செல்வாக்குக்‌ கொண்டிருப்பதாக 


வேதாகமம்‌ போதுிக்கிறதா? உங்கள்மீது நேர்மறையாக அல்லது 
எதிர்மறையாகச்‌ செல்வாக்குச்‌ செலுத்தியவர்கள்‌ பற்றிய உதாரணங்‌ 
களைக்‌ தரவும்‌. 


. அகந்தைக்கு எதிரான எச்சரிக்கைக்கு உதாரணங்கள்‌ வேதாகமத்தில்‌ 


நிறைந்துள்ளன. இந்தப்‌ பாடத்தில்‌ கொடுக்கப்பட்டுள்ளவை தவிர 
பிற வேதாகம உதாரணங்களை நீங்கள்‌ நினைத்துப்பார்க்க 
முடியுமா? 


. உக்கிராணத்துவம்‌ பற்றிய வேதாகம ரீதியான கருத்தைப்‌ பற்றிக்‌ 


கலந்துரையாடவும்‌. நாம்‌ வீணாக்குபவர்களாய்‌ இராதபடிக்கு 
இந்தக்‌ கருத்து நமக்கு எவ்வாறு போதிக்கிறது என்று கூறவும்‌. 


்‌. ஒவ்வொரு பாவத்தின்‌ இருதயம்‌ போன்ற மையப்பகுதியிலும்‌ 


சுயநலம்தான்‌ உள்ளது என்று அடிக்கடி கூறப்பட்டுள்ளது. 
சுயநலமின்றி இருத்தல்‌ என்பது மிகவும்‌ கடினமானதா? 


. நமது பாடத்திற்கான வசனப்பகுதி, அடிமைத்தனம்‌ பற்றி 


எதிர்மறைக்‌ கண்ணோட்டத்தைத்‌ தருகிறது. புதிய ஏற்பாடானது, 





கட்டளை என்பதன்‌ மூலமாக அல்ல ஆனால்‌ கொள்கை ரீதியாகவே 
அடிமைத்தனத்தைப்‌ பொதுவாகக்‌ கண்டனம்‌ செய்கிறது. விஷயம்‌ 
இப்படியிருக்கக்‌ காரணம்‌ என்னவாக இருக்கும்‌ என்பது பற்றி 
நீங்கள்‌ யூகிப்பது என்ன? அடிமைத்தனத்திற்கு 
முற்றுப்புள்ளிவைக்கும்படி மக்களை ஊக்குவித்த வேதாகமக்‌ 
கொள்கைகள்‌ யாவை? 


. ரோமாபுரியானது குனது குராதர அளவைகளை 


ஏற்றுக்கொள்ளும்படி உலகத்தின்மீது செல்வாக்குச்‌ செலுத்திற்று. 
உலகமானது தனது மதிப்பீடுகளை ஏற்றுக்கொள்ளும்படி 
இன்னமும்‌ பலர்மீது செல்வாக்குச்‌ செலுத்துகிறதா? 


26 


நுவன்‌ விளக்குகளை 


அணைக்கீன்றபோது 
[18:1-24] 


புரூஷ்‌ மெட்செஜர்‌ என்பவர்‌, வெளிப்படுத்தின விசேஷம்‌ 17 மற்றும்‌ 
18ம்‌ அதிகாரங்களை “கற்பனைத்திறன்‌ சக்தியின்‌ இலக்கியரீதியான வெற்றி” 
என்று விவரித்தார்‌. தானியேல்‌ ரஸ்ஸல்‌ என்பவர்‌, வெளிப்படுத்தின 
விசேஷேம்‌ 18ம்‌ அதிகாரமானது “வெளிப்படுத்தின விசேஷத்தின்‌ மாபெரும்‌ 
அகிகாரங்களில்‌ ஒன்றாக உள்ளது ... இதை உரக்க வாசியுங்கள்‌, இந்த 
அதிகாரம்‌ மாண்புமிக்க, அழகான, பயங்கரமான மற்றும்‌ மனதை 
ஈர்க்கக்கூடிய கவிதையாக உள்ளது” என்று கூறினார்‌.” 

18ம்‌ அதிகாரத்தில்‌ உள்ள செய்தியானது - நினிவே (செப்பனியா 2), 
ஏதோம்‌ (ஏசாயா 34), மற்றும்‌ இஸ்ரவேல்‌ (ஆமோஸ்‌ 5) ஆகியவை 
போன்றவற்றைப்‌ - பற்றிப்‌ பழைய ஏற்பாட்டில்‌ உள்ள அழிவின்‌ 
அறிவிப்புகளின்‌ மாதிரியில்‌ உள்ளது. இவ்வசனப்பகுதியானது விசேஷமாக, 
பாபிலோன்‌, தீரு ஆகியவற்றின்‌ அழிவை அறிவிக்கும்‌ இரங்கற்பாடல்களை 
நமக்கு நினைவூட்டுகிறது (ஏசாயா 13; 14; 21; எரேமியா 50; 51; எசேக்கியேல்‌ 
26; 27). பழைய ஏற்பாட்டுச்‌ சொற்றொடராக்கத்தைப்‌ பயன்படுத்துதல்‌ 
என்பது இந்த அதிகாரத்திற்குத்‌ தொனியை அமைக்கிறது; ஆனால்‌, மிக 
முக்கியமாக இது, பழைய ஏற்பாட்டு முன்னுரைத்தல்கள்‌ தேவன்‌ 
கூறியிருந்தபடி யே மிகச்சரியாக நடந்தேறின என்பதை, முகல்‌ நூற்றாண்டு 
வாசகர்களுக்கு நினைவூட்டியது. இவ்விதமாக, பாபிலோன்‌ (அதாவது 
ரோமாபுரி) வீழும்‌ என்று தேவன்‌ கூறினால்‌, அது நிச்சயமாகவே வீழும்‌ 
என்று அவர்களுக்கு மறுஉறுதிப்படுத்தப்பட்டது. 

18ம்‌ அதிகாரம்‌ மூன்று பிரிவுகளைக்‌ கொண்டுள்ளது (வசனங்கள்‌ 1-8, 
வசனங்கள்‌ 9-19, வசனங்கள்‌ 20-24), இவை ஒவ்வொன்றும்‌ பாபிலோனின்‌ 
வீழ்ச்சி பற்றிய பாடக்கருத்தின்மீது மையங்கொண்டுள்ளன. 
கைவிடப்பட்ட நகரத்தைச்‌ சித்தரிக்கற, மனக்கிலி ஏற்படுத்தும்‌ 
காட்சிகள்தான்‌ என்னை மிகவும்‌ தொடுகின்றன: இனி ஒருபோதும்‌ 
மனிதர்கள்‌ இதில்‌ குடியிருக்கமாட்டார்கள்‌ (வசனங்கள்‌ 22, 23), இது 
அசுத்தமான பறவைகளுக்கு மாத்திரமே வீடாக இருக்கும்‌ (வசனம்‌ 2). 
பாபிலோனுக்கு, “விளக்கு வெளிச்சம்‌ இனி உன்னிடத்தில்‌ 
பிரகாசிப்பதுமில்லை” என்று கூறப்பட்டது (வசனம்‌ 23௮). ஒருகாலத்தில்‌ 
பெருமையாய்‌ இருந்த நகரத்தில்‌ இருளும்‌ தனிமையும்‌ ஆளுகை செய்யும்‌. 








25 


மூன்று பிரிவுகளையும்‌ ஒன்றிணைப்பதற்கும்‌ பாவத்தின்‌ விளைவுகளை 
வலியுறுத்துவதற்கும்‌, “தேவன்‌ விளக்குகளை அணைக்கின்றபோது” என்பது 
பற்றிப்‌ பேசுவதற்கு நான்‌ விரும்புகின்றேன்‌. விபரங்களின்மீது நாம்‌ 
நேரத்தைச்‌ செலவிடுவோம்‌, ஆனால்‌ விபரங்கள்‌ என்பவை 
இவ்வசனப்பகுதியின்‌ மிகமுக்கியமான அம்சமாக இருப்பதில்லை. மிகாயீல்‌ 
வில்காக்‌ என்பவர்‌ வலியுறுத்தியபடி, அர்த்தத்தைப்‌ பற்றிப்‌ பிடிப்பதைக்‌ 
காட்டிலும்‌ அச்சுறுக்தலை.ப்‌ பற்றிப்‌ பிடிப்பது என்பது அதிகம்‌ 
முக்கியத்துவம்‌ வாய்ந்ததாக உள்ளது.” 


விளக்குகள்‌ நிச்சயமாகவே அணைந்து 
போகின்றன (18:1-8) 
தேவன்‌ விளக்குகளை அணைக்கின்றபோது, விளக்குகள்‌ நிச்சயமாகவே 
அணைந்து போகின்றன. 


அறிவிப்பு (வசனங்கள்‌ 1-3) 

யோவான்‌, “இவைகளுக்குப்‌ பின்பு, வேறொரு தூதன்‌ மிகுந்த 
அதிகாரமுடையவனாய்‌,* வானத்திலிருந்து இறங்கிவரக்கண்டேன்‌, அவனு 
டைய மகிமையினால்‌ பூமி பிரகாசமாயிற்று” என்று தொடங்கினார்‌ (வசனம்‌ 
1). இந்த தூதன்‌ தேவனுடைய பிரசன்னத்தில்‌ இருந்து இறங்கி வந்தார்‌, 
இவர்‌ அவரது [தேவனது] அதிகாரத்தைக்‌ கொண்டவராக அவரது 
[தேவனது] மகிமைப்‌ பிரகாசத்துடன்‌ வந்தார்‌.” இவர்‌ எல்லாரும்‌ 
கேட்கும்படி “பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன்‌ விழுந்தது, விழுந்தது!” 
என்றார்‌ (வசனம்‌ 2௮). நியாயத்தீர்ப்பு முன்னதாக அறிவிக்கப்பட்டி ருந்தது 
(14:8); இப்பொழுது அந்தத்‌ தண்டனை நிறைவேற்றப்பட 
வேண்டியிருந்தது. 

“பெருமளவு மனதை அசைக்கும்‌ இந்த அதிகாரங்களை யோவான்‌ 
எழுதியபோது, ... ரோமாபுரி இன்னமும்‌, வரம்பற்ற இராஜரீகத்தையும்‌ 
மங்காத கெளரவத்தையும்‌ மகிழ்ச்சியுடன்‌ அனுபவித்துக்‌ கொண்டிருந்த 
போதிலும்‌,”” இந்த நிகழ்ச்சி ஏற்கனவே நடந்துவிட்டது என்பதுபோல்‌, 
தூகன்‌ கடந்தகால வினைச்சொல்லைப்‌ பயன்படுத்தினார்‌. நியாயத்‌ 
தீர்ப்பானது முதலில்‌ தேவனுடைய சிந்தையில்‌ ஏற்படுகிறது. தேவனைப்‌ 
பொறுத்தமட்டில்‌, பாபிலோனின்‌ வீழ்ச்சி என்பது நடந்து முடிந்த 
உண்மையாக இருந்தது.” 

வீழ்ந்துபோன பாபிலோன்‌ பற்றிய விவரிப்பு, மனச்சோர்வு அடையச்‌ 





செய்வதாக உள்ளது: “அது பேய்களுடைய குடியிருப்பும்‌, சகலவித அசுத்த 
ஆவிகளுடைய காவல்வீடும்‌,” அசுத்தமும்‌" அருவருப்புமுள்ள சகலவித 
பறவைகளுடைய கூடுமாயிற்று” (வசனம்‌ 2ஆ).'! இந்தக்‌ காட்சியானது, 
கைவிடப்பட்ட ஒரு நகரத்தைப்‌ பற்றி, சிதிலங்களாக வீழ்ந்துபோய்‌, 
உயிரினங்களிலேயே மிகவும்‌ அருவருக்கப்படுபவற்றால்‌ குடியிருக்கக்‌ 
கையகப்படுத்தப்பட்ட நிலையாக இருக்கிறது. 

“பேய்கள்‌” மற்றும்‌ “அசுத்த ஆவிகள்‌” என்ற சொற்றொடர்களைப்‌ 


26 


பற்றி, புறதெய்வ மதங்களின்‌ “நிலைபிறழ்ந்த ஆராதனை மற்றும்‌ 
நடைமுறைகளில்‌ பேய்த்தனத்திற்குரிய சில விஷயங்கள்‌ இருந்தன என்று 
புதிய ஏற்பாடு வாதிடுகிறது” என்பதை நினைவில்‌ வைத்துக்கொள்ளுங்கள்‌'2 
(1 கொரிந்தியர்‌ 10:20ஐக்‌ காணவும்‌). தூதனின்‌ அடையாளத்துவத்தில்‌, 
“ஆளுகையில்‌ இருந்து தள்ளிவைக்கப்பட்டிருந்த புறதெய்வங்கள்‌, ஒரு 
காலத்தில்‌ தங்கள்‌ வல்லமையானது மிகமேன்மையாக இருந்திருந்த 
ஆலயங்களின்‌ சிதிலங்களை ஆறுதலற்றுத்‌ தேடியலைந்தன. ”” 

வீழ்ந்துபோன பாபிலோனில்‌, “அசுத்தமும்‌ அருவருப்புமான” 
பறவைகளும்கூடக்‌ குடியிருந்தன. நம்மில்‌ பலரால்‌, கற்பனையின்‌ இந்தப்‌ 
பகுதியை எடுத்துரைக்க முடியும்‌. உடைந்துபோன மற்றும்‌ சிதிலமான, 
இப்போது பறவைகள்‌ மற்றும்‌ பிற வனவிலங்குகள்‌ (இவற்றில்‌ சில, இருளில்‌ 
நாம்‌ சந்திக்க விரும்பாதவைகளாய்‌ இருக்கும்‌) மாத்திரமே குடியிருக்கும்‌ 
கட்டிட அமைப்புகளைக்‌ கண்டிருக்கின்றோம்‌. 

பாபிலோனின்‌ சிதிலங்கள்‌ பற்றிய இந்தச்‌ சித்தரிப்பு, அந்த நாட்களில்‌ 
இருந்த சராசரிக்‌ குடிமகன்களினால்‌ புரிந்துகொள்ளப்பட்டிருக்கும்‌. 
“பழங்காலத்தில்‌ மத்திய கிழக்கு நாடுகளில்‌ வாழ்ந்திருந்த மக்கள்‌, 
ஆக்கிரமிக்கும்‌ பாலைவனம்‌, அதன்‌ காற்றுகள்‌ மற்றும்‌ அடித்துக்‌ 
கொண்டுபோகும்‌ மணல்‌ ஆகியவற்றுடன்‌ தொடர்ந்த ஒரு யுத்தத்தை 





போராடிக்கொண்டிருந்தனர்‌. கைவிடப்பட்ட நகரமானது விரைவிலேயே 
[விலங்குகள்‌] ஊடாடும்‌ இடமாகிவிடும்‌. ”* தேவனுடைய வசனத்தில்‌ நன்கு 
பழக்கப்பட்டவர்களுக்கு, இந்தச்‌ சொற்றொடராக்கமானது, பின்வரும்‌ 
குனிக்குறிப்பைக்‌ கூடுதலாகப்‌ பெற்றிருப்பதாயிருக்கும்‌: இதே 
சொற்றொடர்கள்‌, பழங்கால பாபிலோனின்‌ வீழ்ச்சியைப்‌ பற்றிய தீர்க்க 
தரிசனங்களில்‌ பயன்படுத்தப்பட்டிருந்தன (ஏசாயா 13:19-22ஐக்‌ காணவும்‌), 
மற்றும்‌ அந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌ நாடகத்துவமாக நிறைவேறியிருந்தது. 


வரலாற்றுப்‌ பாபிலோனின்‌ வீழ்ச்சியானது பழங்காலத்தின்‌ 
பெரும்‌ பேரழிவுகளில்‌ ஒன்றாக இருந்தது ... . இது பொர்சியர்கள்‌, 
மக்கெதோனியர்கள்‌ மற்றும்‌ பார்த்தியர்கள்‌ ஆகியோரின்‌ வரிசையான 
வெற்றிகளின்‌ மூலம்‌ மெதுவான வீழ்ச்சியைப்‌ பெற்றிருந்தது, இது 
கி.பி. முதல்‌ நூற்றாண்டு வரையிலும்‌ தொடர்ந்து இருந்தது, 
அவ்வேளையில்‌ இது ஒரு கிராமம்‌ என்று எண்ணப்படுவதைக்‌ 
காட்டிலும்‌ சற்றே அதிகமான நிலையில்‌ இருந்தது. வளமான 
நிலப்பகுதியில்‌ வியூகத்துவமாக அமைந்திருந்தாலும்‌ ... இது தனது 
மேன்மைத்‌ தன்மையை விரைவில்‌ இழந்துபோய்‌, கைவிடப்பட்ட 
சிதிலங்களின்‌ குவியலாயிற்று.'” 


2ம்‌ வசனம்‌, பழைய பாபிலோன்‌ வீழ்ந்து போயிருந்தது எவ்வளவு 
நிச்சயமானதேோ அது போலவே, வெளிப்படுத்தின விசேஷத்தின்‌ 
பாபிலோனும்‌ - ரோமாபுரியும்‌ - வீழ்ந்துபோகும்‌ என்று தொடக்ககாலக்‌ 
கிறிஸ்தவர்களுக்கு அறிவித்தது. 

3ம்‌ வசனம்‌, ரோமாபுரி அழிவிற்கு நியமிக்கப்பட்டிருந்தது ஏன்‌ 
என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. நன்கு பழக்கமான பின்வரும்‌ 


27 


வார்த்தைகளைக்‌ கொண்டு தூதன்‌ தொடங்கினார்‌: “அவளுடைய 
வேசித்தனத்தின்‌ உக்கிரமான'* மதுவை எல்லா ஜாதிகளும்‌ குடித்தார்கள்‌; 
பூமியின்‌ ராஜாக்கள்‌ அவளோடே வேசித்தனம்பண்ணினார்கள்‌”” 
(வசனங்கள்‌ 3௮; 14:8; 17:2ஐக்‌ காணவும்‌). இது ரோமாபுரியின்‌ 
தேவபக்தியற்ற செல்வாக்கை, விசேஷமாக பேரரச வணக்கத்தைப்‌ பற்றிக்‌ 
குறிக்கிறது. 

பின்பு தூதன்‌ ஒரு புதிய சிந்தனையைக்‌ கூட்டினார்‌: “பூமியின்‌ வர்த்தகர்‌ 
அவளுடைய செல்வச்‌'” செருக்கின்‌ மிகுதியினால்‌ ஐசுவரியவான்‌ 
களானார்கள்‌”” (வசனம்‌ 3ஆ). இது “வர்த்தகர்களை” பற்றிய முதல்‌ 
குறிப்பிடுதலாக உள்ளது (வசனங்கள்‌ 15, 23ஐக்‌ காணவும்‌) மற்றும்‌ இது 
ரோமாபுரியினால்‌ மோசம்போக்கப்படுவதற்கு மனிதர்கள்‌ வரிசையில்‌ 
நின்றது ஏன்‌ என்பதற்கு ஏவுதல்‌ பெற்ற விளக்கமாக உள்ளது. 
“ரோமாபுரியானது உலகத்திற்கு சமாதானத்தையும்‌ பாதுகாப்பையும்‌ 
கொடுத்திருந்தது, இவ்விதமாக அது, விரிவான ஆடம்பர வர்த்தகத்தின்‌ 
வளர்ச்சியைச்‌ சாத்தியமாக்கி, பரந்த அளவிலான வளமையை கொண்டு 
வந்திருந்தது. ”"* 
தேவபக்தியற்ற கூட்டுறவானது செல்வந்தர்கள்‌ மற்றும்‌ அதிகாரம்‌ 
உள்ளவர்களின்‌ வங்கி கணக்குகளைப்‌ பெருகச்செய்திருந்தது. பவுல்‌ 
கூறியதுபோல்‌, “பண ஆசை எல்லாத்தமைக்கும்‌ வேராயிருக்கிறது”” 
(1 தீமோத்தேயு 6:10). 





ரோமாபுரியுடன்‌ வர்த்தகர்கள்‌ கொண்டிருந்த 


வேண்டுகோள்‌ (வசனங்கள்‌ 4, 5) 

பின்பு யோவான்‌, “வேறொரு சத்தம்‌ வானத்திலிருந்து உண்டாகக்‌ 
கேட்டார்‌” (வசனம்‌ 4௮). தேவனுக்காகப்‌ பேசிய இந்தச்‌ சத்தம்‌, இரு 
செய்திகளைக்‌ கொண்டிருந்தது. இவற்றில்‌ முதலாவது, தேவனுடைய 
மக்களுக்கானதாக இருந்தது: “என்‌ ஜனங்களே, நீங்கள்‌ அவளுடைய 
பாவங்களுக்கு உடன்படாமலும்‌, அவளுக்கு நேரிடும்‌ வாதைகளில்‌ 
அகப்படாமலும்‌ இருக்கும்படிக்கு அவளைவிட்டு வெளியே வாருங்கள்‌. 
அவளுடைய பாவம்‌ வானபரியந்தம்‌ எட்டினது, அவளுடைய 
அநியாயங்களைத்‌ தேவன்‌ நினைவுகூர்ந்தார்‌” (வசனங்கள்‌ 4, 5) என்பதா 
யிருந்தது. கர்த்தருடைய மக்கள்‌ தனிப்பட்டு, தனிச்சிறந்தவர்களாய்‌ இருக்க 
வேண்டும்‌ என்று கர்த்தர்‌ எப்போதும்‌ விரும்புகன்றார்‌ (2 கொரிந்தியர்‌ 
6:17ஐக்‌ காணவும்‌). 


அதிகாரம்‌ கொடுக்கப்படுதல்‌ (வசனங்கள்‌ 6-9) 

இரண்டாவது செய்தி, தேவனுடைய பழிவாங்கும்‌ முகவர்களுக்‌ 
கானதாக இருந்தது: “அவள்‌ உங்களுக்குப்‌ பலனளித்தது போல நீங்களும்‌ 
அவளுக்குப்‌ பலனளியுங்கள்‌, அவளுடைய கிரியைகளுக்குத்‌ தக்கதாக 
அவளுக்கு இரட்டிப்பாகக்‌ கொடுத்துத்‌ இருங்கள்‌; அவள்‌ உங்களுக்குக்‌ 
கலந்து கொடுத்த”! பாத்திரத்திலே இரட்டிப்பாக அவளுக்குக்‌ கலந்து 
கொடுங்கள்‌” (வசனம்‌ 6). “அவளுக்கு இரட்டிப்பாகக்‌ கொடுத்து” மற்றும்‌ 





“இரட்டிப்பாக அவளுக்குக்‌ கலந்து கொடுங்கள்‌” என்ற சொற்றொடர்கள்‌, 


28 


ரோமாபுரியானது கொடுத்திருந்த வேதனைபோல்‌ இருமடங்கு அதற்குக்‌ 
கொடுக்கப்படவேண்டும்‌ என்று அர்த்தப்படலாம்‌. ஒரு மனிதன்‌, தான்‌ 





விதைத்ததைப்‌ போல்‌ பலமடங்கு அறுக்கின்றான்‌ என்பதே விதைத்தல்‌ 
மற்றும்‌ அறுத்தலின்‌ கொள்கையாக உள்ளது - மற்றும்‌ ரோமாபுரி தான்‌ 
பெற்றுக்கொண்ட எதற்கும்‌ தகுதியானதாகவே இருந்தது. இருப்பினும்‌, 
“இரட்டிப்பை அவளுக்கு இரட்டிப்பாக்குதல்‌ என்பது, முழுமையான 
கைம்மாறு என்பதற்கான உலகநடையிலான சொல்விளக்கமாய்‌ இருந்தது” 
என்று 1. 1. பெக்வித்‌ என்பவர்‌ சுட்டிக்காண்பித்தார்‌.”” (எரேமியா 16:18; 
17:18ஐக்‌ காணவும்‌.) அடுத்த வசனம்‌, “அவள்‌ தன்னை மகிமைப்படுத்து, 
செல்வச்‌ செருக்காய்‌ வாழ்ந்தகெவ்வளவோ அவ்வளவாய்‌ வாதையையும்‌ 
துக்கத்தையும்‌ அவளுக்குக்‌ கொடுங்கள்‌” (வசனம்‌ 7 ஆ) என்று கூறுகிறது.” 
6ம்‌ வசனத்தில்‌ பயன்படுத்தப்பட்ட சொற்றொடராக்கம்‌, முடிவில்‌ 
குராசுத்தட்டுகள்‌ சமானமாக்கப்படும்‌ என்றும்‌ ரோமாபுரியானது தான்‌ 
கொடுத்திருந்தது எவ்வளவோ, அவ்வளவாகப்‌ பெறும்‌ என்பதையும்‌ 
சுட்டிக்காண்பிக்கிறது (மத்தேயு 7:2ஐக்‌ காணவும்‌). 

ரோமாபுரியானது “வாகைக்கும்‌ துக்கத்திற்கும்‌” தகுதியானதாக 
இருந்தது ஏன்‌? ஏனென்றால்‌ “அது தன்னை மகிமைப்படுத்தி செல்வச்‌ 
செருக்காய்‌ வாழ்ந்திருந்தது” - ஏனென்றால்‌ அது தனது இருதயத்தில்‌, “நான்‌ 
ராஜஸ்திரீயாய்‌ வீற்றிருக்கின்றேன்‌; நான்‌ கைம்பெண்ணல்ல, நான்‌ 
துக்கத்தைக்‌ காண்பதில்லை” என்று சொல்லிக்கொண்டி ருந்தது (வசனம்‌ 79. 
பெருமையினால்‌ நிறைந்திருந்த அது தேவன்‌ தேவை என்பதை 
உணரவில்லை. “இந்தக்‌ காரணத்தினால்‌” தூதன்‌, “அவளுக்கு வரும்‌ 
வாதைகளாகிய சாவும்‌” துக்கமும்‌ பஞ்சமும்‌ ஒரே நாளிலே வரும்‌. அவள்‌ 
அக்கினியினாலே சுட்டெரிக்கப்படுவாள்‌” என்று கூறினார்‌ (வசனம்‌ 8௮). 

“ஓரே நாளிலே” என்ற சொற்றொடரானது, “இருபத்து நான்கு 
மணிநேர அளவு” என்று அர்த்தப்படுவதில்லை. இந்த அதிகாரத்தில்‌ “ஒரு 
நாள்‌” என்ற சொற்றொடரானது “ஒரு மணி நேரம்‌” என்ற 
சொற்றொடருடன்‌ மாற்றத்தக்க வகையில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது 
(8 மற்றும்‌ 10ம்‌ வசனங்களை ஓப்பிடவும்‌). இவ்விரு சொற்றொடர்களும்‌, 
ரோமாபுரியின்‌ வீழ்ச்சியினுடைய கிடீரத்தன்மையை அடிக்கோடிடுவதற்கு 
அடையாளத்துவமாகப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளன.”” 

வெளிப்படுத்தின விசேஷம்‌ எழுதப்பட்ட வேளையில்‌ ரோமாபுரியின்‌ 





காக்கப்பட இயலாததாகத்‌ தோன்றிய தன்மையைச்‌ சிந்தையில்‌ 
கொண்டவர்களாய்‌ நாம்‌, “இது எவ்வாறு சாத்தியமாகும்‌?” என்று 
கேட்கலாம்‌. தூதனுடைய வார்த்தைகள்‌ பதில்‌ ஒன்றை அளிக்கின்றன. 8ஆ 
வசனமானது, “அவளுக்கு நியாயத்தீர்ப்புக்‌ கொடுக்கும்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
வல்லமையுள்ளவர்‌” என்று கூறுகிறது. மூலவசனத்தில்‌, “வல்லமையுள்ளவர்‌” 
என்ற வார்த்தையானது தனது வலியுறுத்தத்தைக்‌ கொடுப்பதற்காக 
வாக்கியத்தின்‌ முதல்பகுஇயில்‌ வருகிறது: “Because strong is the Lord God, the 





One judging her.” ரோமாபுரியானது பலம்‌ வாய்ந்ததாக (88012) இருக்கலாம்‌ 
(வசனம்‌ 10), ஆனால்‌ தேவன்‌ அதிக பலம்‌ வாய்ந்தவராக (stronger) 
இருக்கின்றார்‌. 


29 


இருளானது மறைக்கப்பட்டிருக்க 
முடியாது (18:9-19) 


தேவன்‌ விளக்குகளை அணைக்கின்றபோது, இருளானது மறைக்கப்‌ 
பட்டிருக்க முடியாது. 

நமது வசனப்பகுதியின்‌ முதல்‌ பிரிவில்‌, ரோமாபுரியானது 
“அக்கினியினாலே சுட்டெரிக்கப்படும்‌” என்று தூதன்‌ உரைக்திருந்தார்‌ 
(வசனங்கள்‌ 8௮; 17:16ஐயும்‌ காணவும்‌). இரண்டாவது பிரிவில்‌, முதல்‌ 19 
வரையிலான வசனங்களில்‌ அடையாளத்துவமானது, புகை மற்றும்‌ 
அக்கினிக்குப்‌ பின்னால்‌ மூன்று குழுவினர்‌ நின்றுகொண்டு, ரோமாபுரியின்‌ 
அழிவுக்காகப்‌ புலம்புவது போன்று சித்தரிக்கப்பட்டு உள்ளது.”* 
(“பாபிலோனின்‌ வீழ்ச்சி” என்ற விளக்க படத்தைக்‌ காணவும்‌.) 


இராஜரீகங்கள்‌ (வசனங்கள்‌ 9, 10) 
முதலாவது நாம்‌, சிற்றரசர்கள்‌ மற்றும்‌ பேரரசின்‌ ஆட்சியாளர்கள்‌ 
ஆகியோரின்‌ புலம்புதலைக்‌ காண்கின்றோம்‌: 


அவளுடனே வேசித்தனஞ்செய்து செல்வச்செருக்காய்‌ வாழ்ந்த 
பூமியின்‌ ராஜாக்களும்‌ அவள்‌ வேகிறதினால்‌ உண்டான புகையைக்‌ 
காணும்போது அவளுக்காக அழுது புலம்பி, அவளுக்கு உண்டான 
வாதையினால்‌ பயந்து, தூரத்தில்‌ நின்று: “ஐயையோ!” பாபிலோன்‌, 
மகா நகரமே! பலமான பட்டணமே! ஓரே நாழிகையில்‌ உனக்கு 
ஆக்கினை வந்ததே!” என்பார்கள்‌ (வசனங்கள்‌ 9, 10). 





இவர்கள்‌, 17:2ல்‌ குறிப்பிடப்பட்ட அதே அரசர்களாய்‌ இருந்தனர்‌, 
மற்றும்‌ ஒருவேளை இவர்கள்‌, ரோமாபுரியின்‌ அழிவில்‌ பங்கேற்கவிருந்த 
(17:16) பத்து அரசர்களாகக்கூட (17:12) இருந்திருக்கலாம்‌. (ஒரு நபர்‌, ஒரு 
செயலைச்‌ செய்துவிட்டு, பின்பு அதன்‌ விளைவுகளைக்‌ குறித்து வருத்தப்‌ 
படுதல்‌ என்பது வழக்கத்திற்கு மாறானதல்ல; 2 கொரிந்தியர்‌ 7:10 ஆவைக்‌ 
காணவும்‌.) “அழுது” மற்றும்‌ “புலம்பி” என்ற வார்த்தைகள்‌, அமைதியான 
துக்கத்தைக்‌ குறிப்பதில்லை. மாறாக இவைகள்‌, இந்த அரசர்கள்‌ புலம்பி 
அழுது தங்கள்‌ மார்பில்‌ அடித்துக்கொண்டகைச்‌ சுட்டிக்காண்பிக்கிறது. 

இருப்பினும்‌, புலம்பி அழுதவர்கள்‌ தங்கள்‌ சொந்த இழப்பிற்காக அழுத 
அளவுக்கு, ரோமாபுரிக்காக அழவில்லை. துணை ஆட்சியாளர்கள்‌ தங்கள்‌ 
ஆளுகைகளைக்‌ காத்துநின்ற அதிகார அமைப்பு ஒழிந்து போனதால்‌ அழுது 
புலம்பினர்‌. ரூபெல்‌ ஷெல்லி என்பவர்‌, “ரோமாபுரியின்‌ விழ்ச்சியின்போது 
உலகளாவிய வேதனையும்‌ குழப்பமும்‌ இருந்தது” என்று குறிப்பிட்டார்‌.” 

ஒரு விபரமானது அரசர்களைப்‌ பற்றிக்‌ குறிப்பாகக்‌ கூறுகிறது: அவர்கள்‌ 
புலம்பி அழுதபோது, “தூரத்திலே நின்றனர்‌. ” ஒரு காலத்தில்‌ அவர்கள்‌ அந்த 
மகா வேசியோடும்‌ மிக நெருக்கமாய்‌ இருப்பதை நாடினர்‌; இப்போது 
“தூரத்திலே” நின்றனர்‌. அவர்கள்‌ அந்த நகரத்தை மீட்பதற்குச்‌ 
செல்லவில்லை; அந்த நெருப்பின்மீது அவர்கள்‌ தண்ணீரை ஊற்றவில்லை; 


அவர்கள்‌ 





அவர்கள்‌ தங்கள்‌ மேல்‌ அங்கிகளைக்‌ கொண்டு நெருப்புச்‌ சுவாலைகளை 


30 


அடித்து அணைக்கவில்லை. அதற்கு பதிலாக, அவர்கள்‌ “தூரத்தில்‌? 
நின்றனர்‌, “சுயத்திற்காக மாத்திரமே வாழ்பவர்கள்‌ இதேபோன்று தான்‌ 


சாவார்கள்‌. ” 


விற்பனையாளர்கள்‌ (வசனங்கள்‌ 11-17௮) 

அடுத்ததாக, “அவளால்‌ ஐசுவரியவான்‌௧ளானவர்க”ளான (வசனம்‌ 15) 
வர்த்தகர்கள்‌ சித்தரிக்கப்படுகின்றனர்‌. அவர்கள்‌ “தங்கள்‌ பொருட்களை 
இனிக்கொள்வாரில்லாதபடியால்‌, அவளுக்காக அழுது புலம்புவார்கள்‌” 
(வசனம்‌ 13). அவர்கள்‌ தங்களின்‌ பிரதான விற்பனைக்‌ கூட்டாளியை 
இழந்திருந்தனர்‌ மற்றும்‌ அவர்கள்‌ பொருளாதாரச்‌ சேகத்கைச்‌ 
சந்தித்திருந்தனர்‌. ஆஸ்டியாவின்‌ கப்பற்துறையில்‌ வர்த்தகர்கள்‌ 
நின்றுகொண்டு, கிழக்குமுகமாய்‌ நோக்கி, ரோமாபுரியில்‌ இருந்து புகை 
எழும்புகையில்‌, தங்கள்‌ கப்பற்சரக்குகள்‌”? அழுகுவதை அவர்கள்‌ 
கண்ணோக்கியதை என்னால்‌ கற்பனை செய்ய முடிறெது. 

11முதல்‌ 13வரையுள்ள வசனப்பகுதியானது, அந்தக்‌ கப்பற்‌ சரக்குகள்‌ 
பற்றிய வர்த்தகரீதியான பட்டியல்‌ ஒன்றைக்‌ கொண்டுள்ளது: 


பொன்னையும்‌, வெள்ளியையும்‌ இரத்தினங்களையும்‌, 
முத்துக்களையும்‌, சல்லாவையும்‌, இரத்தாம்பரத்தையும்‌, 
பட்டாடைகளையும்‌, சிவப்பாடைகளையும்‌, சகலவித வாசனைக்‌ 
கட்டைகளையும்‌, தந்தத்தினால்‌ செய்திருந்த சகலவித வஸ்துக்க 
ளையும்‌, விலையுயர்ந்த மரத்தினாலும்‌ வெண்கலத்தினாலும்‌ 
இரும்பினாலும்‌ வெள்ளைக்‌ கல்லினாலும்‌ செய்திருக்றெ சகலவித 
வஸ்துக்களையும்‌, இலவங்கப்பட்டையையும்‌, தூபவர்க்கங்களையும்‌, 
தைலங்களையும்‌, சாம்பிராணியையும்‌, திராட்ச ரசத்தையும்‌, 
எண்ணெயையும்‌, மெல்லிய மாவையும்‌, கோதுமையையும்‌, 
மாடுகளையும்‌, ஆடுகளையும்‌, குதிரைகளையும்‌, இரதங்களையும்‌, 
அடிமைகளையும்‌, மனுஷருடைய ஆத்துமாக்களையும்‌. 


பட்டியலிடப்பட்ட பொருட்கள்‌ ஏழு வகையில்‌ அடங்கும்‌: 
(1) விலைமதிப்புள்ள உலோகங்கள்‌ மற்றும்‌ கற்கள்‌, (2) அழகு மிகுந்த 
ஆடைகள்‌, (3) விலைமதிப்புள்ள மரங்கள்‌, (4) விலையேறப்பெற்ற 
வாசனைப்‌ பொருட்கள்‌, (5) வெளிநாட்டு உணவுகள்‌, (6) விலையுயர்ந்த 
உடைமைகள்‌ மற்றும்‌ (2) மனித உடைமைகள்‌. இதை “இலக்கியம்‌ 
முழுவதிலும்‌ காணப்படக்கூடிய செல்வாக்கு மிக்க வர்த்தக நாகரீகத்தின்‌ 
பழங்காலத்திய அளவையியல்‌ ரீதியான சித்தரிப்புகளில்‌ ஒன்று” என்று 
பிராங்க்‌ பேக்‌ என்பவர்‌ அழைக்தார்‌.” 

அரசர்களைப்‌ போலவே, வர்த்தகர்களும்‌ “தூரத்தில்‌? நின்றனர்‌. 
அரசர்களைப்‌ போலவே, இவர்களும்‌ “அந்த நகரத்திற்கு ஏற்பட்ட 
வாதையினிமித்தம்‌” இவ்வாறு செய்தனர்‌ - மிகவும்‌ நெருங்கிச்‌ சென்றால்‌, 
அந்த நகருக்கு ஏற்பட்ட நியாயத்தீர்ப்பில்‌ தாங்களும்‌ பங்கடைய 
வேண்டுமே என்று இவர்கள்‌ அச்சம்‌ அடைந்தனர்‌. இவர்கள்‌ பாதுகாப்பான 
தூரத்தில்‌ நின்றுகொண்டு, “ஐயையோ! சல்லாவும்‌ இரத்தாம்பரமும்‌ 





31 


சிவப்பாடையும்‌ தரித்து, பொன்னினாலும்‌ இரத்தினங்களினாலும்‌ 
முத்துக்களினாலும்‌ சிங்காரிக்கப்பட்டிருந்த மகா நகரமே! ஒரு 
நாழிகையிலே இவ்வளவு ஐசுவரியமும்‌ அழிந்துபோயிற்றே! என்று சொல்லி, 
அழுது துக்கிப்பார்கள்‌” (வசனம்‌ 16). அரசர்கள்‌, அதிகார இழப்புக்‌ குறித்துக்‌ 
கவலையடைந்தனர்‌, அதே வேளையில்‌ வர்த்தகர்கள்‌, ஆதாயங்கள்‌ 
இழப்புக்‌ குறித்துக்‌ கவலையடைந்தனர்‌. 


மாலுமிகள்‌ மற்றும்‌ கடல்‌ பயணிகள்‌ (வசனங்கள்‌ 17-19) 

பணிநிலை இழப்பு பற்றிப்‌ பயமடைந்தவர்கள்‌ புலம்புபவர்களின்‌ 
மூன்றாவது குழுவாய்‌ இருந்தனர்‌; ரோமாபுரியின்‌ வீழ்ச்சியானது 
அவர்களின்‌ வேலைகளை இடர்ப்பாட்டுக்கு உள்ளாகிற்று: “மாலுமிகள்‌” 
யாவரும்‌, கப்பல்களில்‌ யாத்திரை பண்ணுகிறவர்கள்‌” யாவரும்‌, 
கப்பலாட்களும்‌, சமுத்திரத்திலே தொழில்செய்கிற யாவரும்‌ தூரத்திலே 
நின்று” (வசனம்‌ 17). “சமுத்திரத்திலே தொழில்‌ செய்கிற யாவரும்‌” என்பது 
கப்பல்‌ கட்டுபவர்கள்‌, மீன்பிடிப்பவர்கள்‌, முத்துக்‌ குளிப்பவர்கள்‌ மற்றும்‌ 





பிறரை உள்ளடக்கியிருக்கும்‌. 


அவள்‌ வேகிறதினால்‌ உண்டான புகையைப்‌ பார்த்து: இந்த மகா 
நகரத்திற்கொப்பான நகரம்‌ உண்டோ” என்று சத்தமிட்டு, தங்கள்‌ 
தலைகள்மேல்‌ புழுதியைப்‌ போட்டுக்கொண்டு,” ஐயையோ, மகா 
நகரமே! சமுத்திரத்திலே கப்பல்களையுடைய அனைவரும்‌ 
இவளுடைய உச்சிதமான சம்பூரணத்தினாலே ஐசுவரியவான்‌ 
களானார்களே! ஒரு நாழிகையிலே இவள்‌ பாழாய்ப்போனாளே! 
என்று அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள்‌ (வசனங்கள்‌ 18, 19). 


இந்த மூன்று குழுவினரும்‌, ரோமாபுரியுடன்‌ இணைவு கொண்டதால்‌ 
அதாயம்‌ பெற்றுக்கொண்டவர்களுக்கு (13:15, 16) - அடிப்படையில்‌, 
கிறிஸ்தவர்களைத்‌ தவிர மற்ற ஒவ்வொருவருக்கும்‌ - பிரதிநிதிகளாய்‌ 
இருந்தனர்‌. ரோமாபுரி வீழ்ந்தபோது, முழு உலகமும்‌ அதை அறியும்‌. 


விளக்குகள்‌ என்றென்றைக்குமாக 
அணைக்கப்பட்டிருக்கும்‌ (18:20-24) 
கடைசியாக, தேவன்‌ விளக்குகளை அணைக்கின்றபோது, விளக்குகள்‌ 
என்றென்றைக்குமாக அணைக்கப்பட்டிருக்கும்‌. 


களிகூறுதல்‌ (வசனம்‌ 20) 

கடலில்‌ வேலைசெய்பவர்கள்‌ துக்கித்து அழுகையில்‌, 
அடையாளப்படுத்தப்படாத” குரல்‌ ஒன்று (தமிழ்‌ வேதாகமத்தில்‌ 
இவ்விடத்தில்‌ தூதன்‌ பேசியதாகக்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது) பின்வருமாறு 
பேற்று: “பரலோகமே! பரிசுத்தவான்‌௧ளாகிய அப்போஸ்தலர்களே! 
தீர்க்கதரிசிகளே!அவளைக்‌ குறித்துக்‌ களிகூருங்கள்‌. உங்கள்‌ நிமித்தம்‌ 
தேவன்‌ அவளை நியாயந்தர்த்தாரே! (வசனம்‌ 20). “பரிசுத்தவான்கள்‌, ” 


32 


“அப்போஸ்தலர்கள்‌” மற்றும்‌ “தீர்க்கதரிசிகள்‌” என்பவை, விசுவாசத்திற்காக 
மரித்திருந்த கிறிஸ்தவர்களைக்‌ குறிக்கிறது. (ஏவுதல்‌ பெற்றிராத 
பாரம்பரியத்தின்படி, வெளிப்படுத்தின விசேஷம்‌ எழுதப்பட்டபோது, 
யோவானைத்‌ தவிர மற்ற எல்லா அப்போஸ்தலர்களும்‌ கொல்லப்‌ 
பட்டிருந்தனர்‌.) இது வேதசாட்சியாய்‌ மரித்திருந்தவர்களின்‌ 
“எதுவரைக்கும்‌?” (6:9-11) என்ற கேள்விக்குக்‌ கடைசிப்‌ பதிலாக இருந்தது. 
“உங்கள்‌ நிமித்தம்‌ தேவன்‌ அவளை நியாயந்தீர்த்தாரே”” என்று 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ள சொற்றொடரானது மூலவசனத்தில்‌ 
கடினமானதாக உள்ளது, ஆனால்‌ (தேவன்‌ என்ற) உயர்நீதிமன்றம்‌, கழ்‌ 
நீதிமன்றத்தின்‌ (ரோமாபுரியின்‌) நியாயத்தீர்ப்பை முற்றிலுமாகத்‌ 
திருப்பியிருந்தது. கிறிஸ்தவர்களுக்குத்‌ தரப்பட்ட ரோமாபுரியின்‌ 
நியாயத்தீர்ப்பு, இப்போது அதன்மீது திருப்பிவிடப்பட்டி ருந்தது.” 


அழிவு (வசனங்கள்‌ 21-23௮, ஆ) 

பின்பு, ரோமாபுரிக்கு எதிரான தேவனுடைய நியாயத்தீர்ப்பானது, ஒரு 
அடையாளத்துவச்‌ செயலில்‌ நாடகத்துவமாக்கப்பட்டது: “அப்பொழுது, 
பலமுள்ள தூதனொருவன்‌” பெரிய ஏந்திரக்கல்லையொத்த ஒரு கல்லை 
எடுத்து” (வசனம்‌ 21௮). “பெரிய ஏந்திரக்கல்‌” என்பது, மிருகங்களினால்‌ 
நகர்த்தப்பட்டதாயிருந்த கனத்த ஏந்திரக்‌ கற்களில்‌ ஒன்றாக இருந்திருக்கும்‌. 
பல டன்கள்‌ எடைகொண்ட இப்படிப்பட்ட ஒரு கல்லைத்‌ தூக்குவதற்கு, 
ஒருவர்‌ மிகவும்‌ பலம்‌ வாய்ந்தவராக இருந்திருக்கவேண்டும்‌! தூதன்‌ அந்த 
மாபெரும்‌ கல்லைக்‌ தூக்கி, அதை, “சமுத்திரத்திலே எறிந்து,” இப்படியே 
பாபிலோன்‌ நகரம்‌ வேகமாய்த்‌ தள்ளுண்டு, இனி ஒருபோதும்‌ 
காணப்படாமற்போகும்‌ ... என்று விளம்பினான்‌” (வசனம்‌ 21௮). 

இது இருதயத்தை அசைக்கும்‌ காட்சியாக உள்ளது. (“தூதன்‌ எந்திரக்‌ 
கல்லை எடுத்தல்‌” என்ற விளக்க படத்தைக்‌ காணவும்‌.) தூதன்‌ அந்தக்‌ 
கல்லைக்‌ தூக்குகையில்‌ அவரது மாபெரும்‌ தசைகள்‌ குலுங்குவதைக்‌ 
கண்ணோக்குங்கள்‌. கல்லானது காற்றில்‌ சுழன்று வந்து, வன்மையான 
நீர்ச்சிதறலுடன்‌ பெருங்கடலினுள்‌ விழுவதைக்‌ கவனியுங்கள்‌. 





அமைதியாக, மாற்ற முடியாத வகையில்‌ அந்தக்‌ கல்லானது 
சமுத்திரத்திற்குள்‌ விழுவதைக்‌ கற்பனை செய்து பாருங்கள்‌; அது 
நித்தியமும்‌ மறக்கப்பட்ட, நித்தியமும்‌ குளிரான இடத்தில்‌ 
போடப்பட்டது. குளிர்‌ இரத்தம்‌ கொண்ட மீன்கள்‌ அதனுடன்‌ 
விளையாடலாம்‌; மங்கலான வெளிச்சம்‌ கொண்ட ஆழங்களில்‌ 
வளரும்‌ இருளான தாவரங்கள்‌ அதனுடன்‌ ஓஒட்டிக்கொள்ளலாம்‌, 
ஆனால்‌ இனியும்‌ என்றென்றைக்கும்‌ அதை மனிகக்‌ கண்கள்‌ எதுவும்‌ 
உற்றுப்பார்க்காது.” 


மேலோட்டமாக, கல்லினால்‌ உண்டான இந்த அமளியானது இறக்கிறது, 
கடல்‌ அமைதியாகிறது, மற்றும்‌ கல்லானது ஒருபோதும்‌ இருந்ததேயில்லை 
என்பது போன்ற நிலை ஏற்படுகிறது. ரோமாபுரியின்‌ வீழ்ச்சயினுடைய 
ஒருக்காலும்‌ மாற்றப்படக்கூடாத தன்மை இவ்விதமாகவே 


33 


சித்தரிக்கப்பட்டது. உணர்வியலாளர்கள்‌ “புத்துணர்வூட்டப்பட்ட 
ரோமப்பேரரசு” பற்றிப்‌ பேச விரும்புகன்றனர்‌, ஆனால்‌ வெளிப்படுத்தின 
விசேஷம்‌, அப்படிப்பட்ட கருத்து எதையும்‌ தருவதில்லை. உலக அதிகாரம்‌ 
என்ற வகையில்‌ ரோமாபுரியின்‌ வீழ்ச்சியானது நிறைவடைய 
வேண்டியகாயிருந்தது. 

நாம்‌ கருத்தைத்‌ தவறவிடாதிருக்குபடி, 21ம்‌ வசனம்‌ “இனி... 
ஒருபோதும்‌” என்ற சொற்றொடரைப்‌ பயன்படுத்துகிறது, இது 22 மற்றும்‌ 
23 ஆகிய வசனங்களில்‌ ஐந்து முறைகள்‌”! வருகிறது. இவ்விடத்தில்‌ கிரேக்க 
வசனமானது ஆங்கில வசனத்தைவிடப்‌ பலம்‌ வாய்ந்ததாக, (௦1 112 என்ற 
சொல்லானது) சர்‌ (இது “வரு 1௦02௦” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது) 
என்ற சொல்லினால்‌ மறுவலிவூட்டப்படும்‌ வகையில்‌ இரட்டை 
எதிர்மறையைப்‌ பயன்படுத்தியுள்ளது. இது, “ஒருக்காலும்‌ இல்லை, 
ஒருக்காலும்‌ இல்லை, ஒருக்காலும்‌ இல்லை!” என்று கூறுவதற்கான கிரேக்க 
வழிமுறையாக இருந்தது. இன்றைய நாட்களில்‌, பேரழிவு மோதும்போது, 
“இது நல்லபடியாகும்‌” என்று கூறுவதன்மூலம்‌ நாம்‌ நம்மையே ஆறுதல்‌ 
படுத்துகின்றோம்‌. இருப்பினும்‌ ரோமாபுரியைப்‌ பொறுத்தமட்டில்‌, 
சூழ்நிலையானது ஒருக்காலும்‌ நல்லபடியாகாது என்று நமது 
வேதவசனப்பகுதி கூறுகிறது. அது விழும்போது, அது என்றென்றைக்கும்‌ 
அப்படியே இருக்கும்‌. 

இனிய இசையானது ரோமாபுரியில்‌ இனியும்‌ கேட்கப்படாது: 
“சுரமண்டலக்காரரும்‌, கீதவாத்தியக்காரரும்‌,“£” நாகசுரக்காரரும்‌, 





எக்காளக்காரருமானவர்களுடைய சத்தம்‌ இனி உன்னிடத்தில்‌ 
கேட்கப்படுவதுமில்லை” (வசனம்‌ 22௮). எந்த மனிதத்‌ தொழிலின்‌ ஒலியும்‌ 
இனி இருக்காது: “எந்தத்‌ தொழிலாளியும்‌ இனி உன்னிடத்தில்‌ 
காணப்படுவதுமில்லை, ஏந்திரசத்தம்‌ இனி உன்னிடத்தில்‌ கேட்கப்படுவது 
மில்லை” (வசனம்‌ 22அ). ரோமாபுரியின்‌ வீதிகளும்‌ வீடுகளும்‌ இனி 
என்றென்றைக்கும்‌ இருளடைந்து இருக்கும்‌: “விளக்கு வெளிச்சம்‌ இனி 
உன்னிடத்தில்‌ பிரகாசிப்பதுமில்லை” (வசனம்‌ 23௮அ).*£ சந்தோஷத்தின்‌ 
பரவசமான சத்தங்கள்‌ இனி என்றென்றைக்குமாக அடங்கிப்போயிருக்கும்‌: 





“மணவாளனும்‌ மணவாட்டியுமானவர்களுடைய சத்தம்‌ இனி 
உன்னிடத்தில்‌ கேட்கப்படுவதுமில்லை” (வசனம்‌ 23ஆ). அமைதியும்‌ 
இருளும்‌ - நித்திய அமைதியும்‌ - நித்திய இருளும்‌ - ஆளுகை செய்யும்‌.” 


காரணங்கள்‌ (வசனங்கள்‌ 23இ, 24) 

ரோமாபுரி அழிவுக்கு நியமிக்கப்பட்டிருந்தது ஏன்‌ என்பதை அதற்கு 
விளக்குவதைக்‌ கொண்டு தூதன்‌ தமது உரையை முடித்தார்‌. முதலாவது, 
அவர்‌, “உன்‌ வர்த்தகர்‌ பூமியில்‌ பெரியோர்களாய்‌ இருந்தார்களே” என்று 
கூறினார்‌ (வசனம்‌ 23இ)). பெரியவராய்‌ இருத்தல்‌ என்பது தன்னிலே பாவம்‌ 
நிறைந்ததாக இருப்பதில்லை, எனவே இந்த வாக்கியமானது இந்த முழு 
அதிகாரத்தின்‌ வெளிச்சத்தில்‌ வாசிக்கப்பட வேண்டும்‌: ரோமாபுரியின்‌ 
வர்த்தகர்கள்‌, மற்றவர்களைக்‌ குறித்து அக்கறை கொள்ளாதிருத்தல்‌, பணம்‌ 
ஈட்டுவதற்காக எதை வேண்டுமென்றாலும்‌ செய்யத்‌ தயாராயிருத்தல்‌ 


34 


ஆகியவற்றின்மூலம்‌ “பெரியோராகி” இருந்தனர்‌. இரண்டாவது, 
“ரோமாபுரியின்‌ சூனியத்தால்‌ எல்லா ஜாதிகளும்‌ மோசம்‌ 
போக்கப்பட்டி ருந்த” (வசனம்‌ 23௩) காரணத்தினால்‌ அது வீழ்ச்சியடையும்‌; 
ரோமாபுரியானது பேரரச வணக்கத்தில்‌ தன்னைப்‌ பின்பற்றும்படி (மற்ற 
பல) நாடுகளை மோசம்போக்கியிருந்தது, மூன்றாவது மற்றும்‌ மிகவும்‌ 
தனிச்சிறப்பான காரணம்‌ கடைசி இடத்திற்கு விடப்பட்டது: 
“தூர்க்ககரிசிகளுடைய இரத்தமும்‌ பரிசுத்தவான்‌௧ளுடைய இரக்கமும்‌, 
பூமியில்கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும்‌ அவளிடத்தில்‌ 
காணப்பட்டது” (வசனம்‌ 24). குற்றம்‌ ஒன்றும்‌ அறியாதவர்கள்‌ மற்றும்‌ 
தேவபக்தியுள்ளவர்கள்‌ ஆகியோரின்‌ இரத்தம்‌ ரோமாபுரியின்‌ வீதிகளின்‌ 
வழியே பாய்ந்தோடிற்று. இப்போது அதன்‌ விளைவுகளை ரோமாபுரி 
துன்புற்று அனுபவிக்கும்‌. 


முடிவுரை 

நான்‌ இந்தப்‌ பாடத்தை முடிக்கையில்‌, ரோமாபுரியானது மிகச்‌ சரியாக 
எவ்வாறு வீழ்ச்சியடையும்‌ என்பதை விபரமாய்க்‌ கூறுவதோ அல்லது அது 
வீழ்ச்சியடைந்த பின்பு அதன்‌ தோற்றம்‌ எவ்வாறு இருக்கும்‌ என்பதை 
விவரித்தலோ, 18ம்‌ அதிகாரத்தின்‌ தேவனுடைய நோக்கமாய்‌ 
இருந்ததில்லை என்பதைத்‌ தெளிவாக்க என்னை அனுமதியுங்கள்‌. இந்த 
அதிகாரத்தின்‌ தொடக்கத்திலும்‌ முடிவிலும்‌, இந்த நகரமானது, 
கைவிடப்பட்டதாகவும்‌ காட்டுப்பிராணிகள்‌ நிறைந்திருந்ததாகவும்‌ 
சித்தரிக்கப்படுகிறது, ஆனால்‌ வேறொரு இடத்தில்‌ இந்த நகரமானது எரிந்து 
கொண்டிருப்பதாகச்‌ சித்தரிக்கப்படுகிறது (18:9, 18). அடுத்த அதிகாரத்தில்‌, 
“அவளுடைய புகை என்றென்றைக்கும்‌ எழும்புகிறது” என்று கூறப்படும்‌ 
(19:3). என்றென்றைக்கும்‌ எரிந்து கொண்டிருக்கும்‌ ஒரு குப்பைக்‌ 
குவியலானது எவ்வகையான உயிரினங்களும்‌ குடியிருப்பதற்குத்‌ தகுந்த 
இடமாய்‌ இருத்தல்‌ என்பது மிகவும்‌ கடினமானதாகும்‌. நாம்‌ இந்த 
விவரிப்புகளை நேரடி அர்த்தத்தில்‌ அல்ல, ஆனால்‌ அடையாளத்துவமாகவே 
எடுத்துக்கொள்ள வேண்டும்‌. 

பழங்கால பாபிலோன்‌ பற்றிய முன்னறிவித்தல்கள்‌ கடைசியில்‌ 
எவ்வாறு நேரடியான அர்த்தத்தில்‌ நிறைவேற்றம்‌ அடைந்தன என்று நான்‌ 
விவரித்துள்ளேன்‌, ஆனால்‌ அந்தத்‌ தீர்க்கதரிசனங்களும்கூட, அதைப்‌ பற்றிய 
விபரங்களைக்‌ காட்டிலும்‌ அதிகமாக அதன்‌ வீழ்ச்சியைப்‌ பற்றின 
உண்மையைப்‌ பற்றியவைகளாயிருந்தன. பாபிலோனை மேதிய - 











பெர்சியா்கள்‌ வெற்றிகொண்டபோது, அது வீழ்ச்சியடைந்தது, ஆனால்‌ 
அதற்குப்பின்பும்‌ பல ஆண்டுகள்‌ அது ஒரு அழகிய நகரமாகத்‌ தொடர்ந்து 
இருந்தது. இருநூறு ஆண்டுகளுக்குப்‌ பின்பு, மகா அலெக்ஸாண்டர்‌ 
என்பவர்‌ பாபிலோனைக்‌ தமது “இல்லத்திற்கு வெளியிலிருந்த இல்லமாக” 
ஆக்கிக்கொண்டார்‌; அவர்‌ மரிக்கும்போது அங்குதான்‌ இருந்தார்‌. ஏசாயா 
மற்றும்‌ பிறரால்‌ பயன்படுத்தப்பட்டிருந்த அடையாளத்துவமானது, 
உலகளாவிய வல்லமை என்ற வகையில்‌ இருந்த பாபிலோனின்‌ நாட்கள்‌ 


35 


எண்ணப்பட்டிருந்தன என்பகைக்‌ காட்டிலும்‌ அதிகமாக பாபிலோனின்‌ 
நிறைவான அழிவு என்பதை விவரிக்கவில்லை. 

அதுபோலவே, 18ம்‌ அதிகாரத்தில்‌ உள்ள துக்கம்‌ நிறைந்த காட்சிகளை 
விழுந்துபோன ரோமாபுரி பற்றிய புகைப்படங்களாக எடுத்துக்கொள்ளக்‌ 
கூடாது. இன்றைய நாளில்‌ ரோமாபுரி நகரமானது இன்னமும்‌ இருந்து 
வருகிறது; இது இத்தாலியின்‌ ஆரவாரமிகுந்த தலைநகரமாக உள்ளது. 
இருப்பினும்‌, இந்தப்‌ பெருநகரத்தின்‌ இருதயம்‌ போன்ற மையப்பகுதியில்‌, 
ரோம அரசாங்கசாலையின்‌ அமைதியான சிதிலங்கள்‌ உள்ளன, இது 
பழங்கால வரலாற்றின்மீது ஆர்வம்‌ உடையவர்களால்‌ மாத்திரம்‌ வந்து 
பார்க்கப்படும்‌ இடமாக உள்ளது - இது, பேரழிவு வரப்போகிறது என்று 
தேவன்‌ கூறும்போது நீங்கள்‌ அதில்‌ நிச்சயமாயிருக்கலாம்‌ என்பதற்கு 
நாடகத்துவமான நினைவூட்டுதலாக உள்ளது! 

ரோமாபுரிக்கு உண்மையிலேயே என்னவாயிற்று என்று சிலர்‌ 
வியப்படையலாம்‌. 


தேவனுடைய பல நியாயத்தீர்ப்புகளைப்‌ போலவே, இதன்‌ 
நிறைவேற்றமானது உண்மையில்‌ மிகவும்‌ மெதுவாக, ஆனால்‌ 
கடைசியில்‌ திடீரென்று வந்தது. பல நூற்றாண்டுகளாக, ரோமா 
புரியானது சிதைவுற்றுச்‌ சீரழிந்து, ஒழுக்கரீதியான விஷம்‌ அதன்‌ முழு 
வாழ்வையும்‌ பாதித்தது. பின்பு, கி.பி. 410ம்‌ ஆண்டின்‌ ஆகஸ்டு 
மாதத்தில்‌ விதிவசமான ஒரு வாரத்தில்‌ அலாரிக்‌ என்பவன்‌ கோத்திய 
இனத்தைச்‌ சேர்ந்த தனது வடக்கு சேனைகளுடன்‌ வந்து, 
ரோமாபுரியைக்‌ சூறையாடி அதைப்‌ பாழாக்கினான்‌.”” 


455ல்‌, சூறையாடுபவர்கள்‌ இரண்டு வாரங்கள்‌ அளவாக இந்த 
நகரத்தைக்‌ கொள்ளையடித்தனர்‌. 4776ல்‌, ஜெர்மானியத்‌ தலைவனான 
ஒடொசேெர்‌ என்பவன்‌, கடைசிப்‌ பேரரசனை நீக்கிப்போட்டு, 
பேரரசின்‌ சவப்பெட்டிக்கு ஆணியடித்தான்‌.”* 


ரோமாபுரி விழும்‌ என்று தேவன்‌ உரைத்தார்‌ - அது அவ்வாறே வீழ்ந்தது. 

வெளிப்படுத்தின விசேஷம்‌ 18ன்‌ எச்சரிக்கையானது ரோமாபுரிக்கு 
மாத்திரமின்றி, கர்த்தரை எதிர்க்கும்‌ யாவருக்குமாக இருப்பதை 
நோக்கங்கொண்டிருந்தது: இவ்வதிகாரம்‌ ஓவ்வொரு நாட்டிற்கும்‌ 
எச்சரிக்கையாக உள்ளது.” அக்கறையுள்ள ஒவ்வொரு குடிமகனும்‌, “நமது 
“பாவங்களின்‌ குவியலானது” எதுவரைக்கும்‌ பரலோகத்தகைச்‌ 
சென்றடையும்‌?” என்று கேட்டாக வேண்டும்‌. “நீதி ஜனத்தை உயர்த்தும்‌; 
பாவமோ எந்த ஜனத்துக்கும்‌ இகழ்ச்சி” என்று வேதாகமம்‌ கூறுகிறது 
(நீதிமொழிகள்‌ 14:34). இந்த அதிகாரமானது நகரங்கள்‌, அயலகங்கள்‌, 
சமூகங்கள்‌, மனிதத்துவத்‌ தத்துவத்தின்‌ மையங்கள்‌ - தேவனின்றி 
வாழமுடியும்‌ என்று நினைக்கின்ற அவர்‌, அவள்‌, எவரொருவர்‌ மற்றும்‌ 
ஒவ்வொருவருக்கும்‌ எச்சரிக்கையாக உள்ளது. 

18ம்‌ அதிகாரத்திலிருந்து நாம்‌ அதிகம்‌ பயனடைய வேண்டும்‌ என்றால்‌, 
இதை நமக்கு நாமே செயல்முறை பயன்பாடாக ஏற்படுத்துவோமாக: நாம்‌ 








36 


தேவனுடைய தராசுத்தட்டுகளில்‌ நிறுக்கப்படும்போது, குறைவு 
படுபவர்களாய்‌ கண்டறியப்படுதல்‌ சாத்தியமானதாக உள்ளதா? 

நாம்‌ தேவனிடத்திற்குத்‌ திரும்பவில்லையென்றால்‌ ஆவிக்குரிய 
பேரழிவு காத்துக்கொண்டிருக்குமா? ஆம்‌! 18ம்‌ அதிகாரமானது, தேவன்‌ 
பாவத்தைக்‌ குறித்து வினயமாக/ மும்முரமாக இருக்கின்றார்‌ என்பது பற்றிச்‌ 
சந்தேகம்‌ எதையும்‌ விட்டு வைப்பதில்லை - மற்றும்‌ நாமும்‌ அவ்வாறே 
இருக்க வேண்டும்‌! உங்களுக்கு ஆவிக்குரிய தேவை ஒன்று 
இருக்குமென்றால்‌, காத்திருக்காகீர்கள்‌. இப்போதே அதைப்‌ பற்றி அக்கறை 
கொள்ளுங்கள்‌!” 














போதகர்கள்‌ மற்றும்‌ பிரசங்கியார்கள்‌ 
ஆகியோருக்கான குறிப்புகள்‌ 

ஜிம்‌ மெக்கைகன்‌ என்பவர்‌, 18ம்‌ அதிகாரத்தை “பாபிலோனின்‌ மரண 
அறிவிப்பு?” என்று அழைத்தார்‌.” இது ஒரு நல்ல தலைப்பாகவும்‌ 
ஆய்வுக்கருத்தாகவும்‌ இருக்கும்‌. ஒரு செய்தித்தாள்‌ அலுவலகம்‌, “he 
morgue” [“பிணவறை”:] என்று அழைக்கப்பட்ட துறை ஒன்றைக்‌ 
கொண்டுள்ளது, இதில்‌ இன்னும்‌ வாழ்ந்து கொண்டிருக்கும்‌ பிரபலமான 
மனிதர்களுக்கென்று முன்னதாகவே எழுதப்பட்ட இரங்கற்பாடல்கள்‌ 
(மற்ற கோப்புகளுக்கு மத்தியில்‌) உள்ளன. வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
18 ரோமாபுரிக்கு இரங்கற்பாடலாக உள்ளது, இது உண்மையில்‌ 
நடைபெறும்‌ முன்பே தேவனுடைய கரத்தினால்‌ எழுதப்பட்டதாக 
உள்ளது. 

வார்ரென்‌ வயர்ஸ்ப்‌ என்பவர்‌ இவ்வதிகாரத்திற்கு வரைகுறிப்பெழுத 
“குரல்‌” என்ற வார்த்தையைப்‌ பயன்படுத்தினார்‌: ஆக்கினைத்தீர்ப்பின்‌ குரல்‌ 
(வசனங்கள்‌ 1-3); பிரிக்கப்படுதலின்‌ குரல்‌ (வசனங்கள்‌ 4-8); புலம்புதலின்‌ 
குரல்‌ (வசனங்கள்‌ 9-19); கொண்டாட்டத்தின்‌ குரல்‌ (வசனங்கள்‌ 20-24). 
ஓவன்‌ கிரவ்ச்‌ என்பவர்‌ இந்த அதிகாரத்தை “அழிவின்‌ அறிவிப்பு” என்று 
அழைத்தார்‌; அவர்‌ முதலில்‌ பரலோகத்தில்‌ இருந்து வந்த 
அறிவித்தல்களையும்‌ (வசனங்கள்‌ 1-8, 20-24), பின்பு பூமியில்‌ இருந்து வந்த 
அறிவித்தல்களையும்‌ (வசனங்கள்‌ 9-19) பற்றிக்‌ கலந்துரையாடினார்‌. 

இவ்வதிகாரத்திற்குச்‌ சாத்தியமான மற்ற தலைப்புகள்‌ இங்குள்ள: 
“ரோமாபுரிக்கு இருந்த மாட்சிமை”; “பெருமையின்‌ வீழ்ச்சி”; 
“அதிகாரத்திற்குத்‌ தண்டனை”; “பேரழிவுக்கென்று நியமிக்கப்படுதல்‌”; 
“அவர்கள்‌ பெரியவர்களாய்‌ இருந்த அளவுக்கு”; “சாத்தானின்‌ புலம்பல்‌ 
புத்தகம்‌.” 


37 


குறிப்புகள்‌ 

!Bruce M. Metzger, Breaking the Code: Understanding the Book of Revelation (Nash- 
ville: Abingdon Press, 1993), 85. “Daniel Russell, Preaching the Apocalypse (New York: 
Abingdon Press 1935), 206. ‘Michael Wilcock, 7 Saw Heaven Opened: The Message of 
Revelation, The Bible Speaks Today Series (Downers Grove, IIl.: Intervarsity Press, 1975), 
166. *இது வெளிப்படுத்தின விசேஷத்தின்‌ தூதன்‌ அதிகாரம்‌ கொண்டுள்ளதாகக்‌ 
கூறும்‌ ஒருசில இடங்களில்‌ ஒன்றாக உள்ளது. தூதனுடைய அறிவிப்பு மாபெரும்‌ 
முக்யெம்‌ கொண்டிருந்தது; அந்த அறிவிப்பு அதிகாரத்துடன்‌ பேசப்பட்டது 
என்பதை யோவானும்‌ அவரது வாசகர்களும்‌ அறிவது அவசியமாயிருந்தது. 
“யாத்திராகமம்‌ 34:29-35; சங்கம்‌ 104:2; எசேக்கியேல்‌ 43:1-5; 1 தீமோத்தேயு 6:16 
ஆகிய வசனப்பகுதிகளைக்‌ காணவும்‌. “ஏசாயா 21:9ஐக்‌ காணவும்‌. Metzger, 87. 
“பிற்பாடு வசனம்‌ 8ல்‌, ரோமாபுரியின்‌ அழிவைப்‌ பற்றிப்‌ பேசுவதற்கு எதிர்கால 
வினைச்சொல்‌ பயன்படுத்தப்படும்‌. இந்த அதிகாரம்‌ முழுவதிலும்‌, 
வினைச்சொல்லானது இறந்தகாலம்‌, நிகழ்காலம்‌ மற்றும்‌ எதிர்காலம்‌ ஆகியவற்றிற்கு 
நடையில்‌ முன்னும்‌ பின்னும்‌ நகருவதாக உள்ளது: இது கடந்த காலத்தில்‌ ஏற்கனவே 
நடைபெற்றிருந்தது போல்‌ பேசப்படக்கூடிய அளவுக்கு அவ்வளவு நிச்சயமானதாக 
இருந்தது; அழிவின்‌ முகவர்கள்‌ ஏற்கனவே தங்கள்‌ இடத்தில்‌ இருந்தபடியால்‌, இது 
நிகழ்காலத்தில்‌ நடைபெறும்‌ நிகழ்ச்சிபோல்‌ பேசப்பட முடிந்தது; ஆனால்‌ 
உண்மையில்‌ இந்த நிகழ்ச்சி எதிர்காலத்தில்‌ நடைபெற வேண்டியதாகவே இருந்தது. 
“சிறை பிடித்து வைக்கும்‌ அறை அல்லது கூண்டு” (8157 வேதாகமத்தில்‌ காணவும்‌). 
என்பதே இவ்விடத்தில்‌ பயன்படுத்தப்பட்ட வார்த்தையின்‌ அடிப்படை அர்த்தமாக 
உள்ளது. இவ்வசனப்பகுதியில்‌ இவ்வார்த்தை, “வாசஸ்தலம்‌” என்பதன்‌ 
இணைச்சொல்லாக அடிப்படையில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை 
வசனப்பகுதியின்‌ இணைவுக்கொள்கை சுட்டிக்காண்பிக்கும்‌. வெளிப்படுத்தின 
விசேஷத்தில்‌ அடிக்கடி உள்ளது போல்‌, இவ்விடத்தில்‌ பழைய ஏற்பாட்டு உருவகம்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது, பழைய ஏற்பாடு, “அசுத்தமான” பறவைகள்‌ பற்றி 
ஒழுங்குமுறைமைகளைக்‌ கொண்டிருந்தது (லேவியராகமம்‌ 11). அடிப்படையில்‌, 
அசுத்தமான பறவைகள்‌ என்பவை [மாம்சத்கை] இரையுண்ணும்‌ பறவைகளாய்‌ 
இருந்தன, இவைகள்‌ சாதாரணமாக [மனிதர்களால்‌] உண்ணப்படாதவைகளாய்‌ 
இருந்தன. 

112ம்‌ வசனத்தை, ஏசாயா 13:20-22; 34:10-15; எரேமியா 51:37 ஆகியவற்றுடன்‌ 





ஒப்பிட்டுப்பார்க்கவும்‌. 12]. W. Roberts, The Revelation to John (The Apocalypse), The 
Living Word Commentary Series (Austin, Tex.: Sweet Publishing Co., 1974), 146. °Will- 
iam Barclay, The Revelation of John, vol. 2, rev. ed., The Daily Study Bible Series (Philadel- 
phia: Westminster Press, 1976), 151. “Roberts, 146. Merrill C. Tenney, Proclaiming the 
New Testament: The Book of Revelation (Grand Rapids, Mich.: Baker Book House, 1963), 
90. இவ்விடத்தில்‌ “உக்கிரமான” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள கிரேக்க 
வார்த்தை, “கோபம்‌” என்றும்‌ மொழிபெயர்க்கப்படக்கூடும்‌ ]V வேதாகமத்தில்‌ 
காணவும்‌). ”மூல வசனத்தில்‌, இச்சொற்றொடரானது “அவளது செல்வச்‌ செருக்கின்‌ 
அதிகாரத்தினால்‌” என்று நேரடியாக வாசிக்கப்படுகிறது. '*0. 8. Caird, A Commen- 
tary on the Revelation of St. John the Divine (London: Adam & Charles Black, 1966), 223. 
இந்தக்‌ குரலானது தேவனுக்காகப்‌ பேசிற்று (“என்‌ ஜனங்களே” என்ற 
சொற்றொடரைக்‌ கவனிக்கவும்‌), ஆனால்‌ சம்‌ வசனத்தில்‌ தேவன்‌ படர்க்கை 
இடத்தில்‌ பேசப்படுவதால்‌, இதைப்‌ பேசியது தேவன்‌ அல்ல என்பது தெளிவாக 
உள்ளது. இவ்விடத்தில்‌ கிறிஸ்துவே பேசினார்‌ என்று சிலர்‌ யூகித்துள்ளனர்‌. 
பழிவாங்கும்‌ முகவர்களை வசனப்பகுதி அடையாளம்‌ காட்டுவதில்லை. 


38 


இவ்வார்த்தைகள்‌, 17ம்‌ அதிகாரத்தில்‌ பாபிலோனின்‌ (ரோமாபுரியின்‌) வீழ்ச்சிக்குப்‌ 
பொறுப்பானவர்கள்‌ என்று கூறப்பட்டவர்களிடத்தில்‌ உரைக்கப்பட்டவைகளாய்‌ 
இருக்கக்கூடும்‌ (17:16) - அல்லது, இவ்வார்த்தைகள்‌ பழிவாங்கும்‌ தூதர்களுக்கு 
மாத்திரம்‌ கூறப்பட்டவைகளாய்‌ இருக்கக்கூடும்‌. 

2ரரோமாபுரிக்குத்‌ தரப்பட்ட தண்டனையின்‌ ஏற்புடைய தன்மையானது, 
நாடுகளை விஷமூட்டுவதற்கு அது [ரோமாபுரி] பயன்படுத்திய அதே பாத்திரம்‌ 
தேவனுடைய கோபத்தை நிரப்புவதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ என்ற உண்மையில்‌ 
காணப்படுகிறது. “3. T. Beckwith, The Apocalypse of John, 715. Quoted in Robert Mounce, 





The Book of Revelation, The New International Commentary on the New Testament Series 
(Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1977), 325. “இரட்டிப்பு” என்பது 
சிலவேளைகளில்‌, ஒரு நபர்‌ இன்னொருவரின்‌ “0௦001௦” என்று நாம்‌ பேசுவதுபோல்‌, 
ஒன்றிற்குப்பதில்‌ இன்னொன்றாகச்‌ செய்தல்‌ என்ற கருத்தில்‌ பயன்படுத்தப்பட்டது. 
வேறு வார்த்தைகளில்‌ கூறுவதென்றால்‌, அவ்விரண்டுமே அடிப்படையில்‌ 
ஒன்றாகவே இருந்தன. “7ம்‌ வசனத்தை எரேமியா 50:29ன்‌ பிற்பாதியுடன்‌ 
ஒப்பிடவும்‌. “இவ்விடத்தில்‌ உள்ள கிரேக்க வார்த்தை, “மரணம்‌” என்பதற்குரிய 
வார்த்தையாக உள்ளது. இது “கொள்ளை” என்று அர்த்தப்படக்கூடும்‌. 
“வெளிப்படுத்தின புத்தகம்‌, 2? என்ற புத்தகத்தில்‌ உள்ள “இடிமுழக்கக்‌ 
குளம்பொலிகள்‌,” “வியப்பெதுவும்‌ இல்லை!” என்ற பாடங்களில்‌ சாவு மற்றும்‌ 
பஞ்சம்‌ ஆகியவற்றின்‌ மீதான குறிப்புகளைக்‌ காணவும்‌. “இந்தச்‌ சொற்றொடரை 
ஏசாயா 47:9 உடன்‌ ஒப்பிடவும்‌. “வெளிப்படுத்தின விசேஷம்‌, 1” என்ற புத்தகத்தில்‌ 
காணப்படும்‌ “இங்கே வலுசர்ப்பங்கள்‌ உள்ளன” என்ற பாடத்தில்‌ “ஒன்று” என்ற 
எண்ணின்‌ அடையாளத்துவம்‌ மீதான குறிப்புகளைக்‌ காணவும்‌. 2£9முதல்‌ 
19வரையிலான வசனங்களை, தீருவைக்குறித்து எசேக்கியேலின்‌ புலம்புலுடன்‌ 
(எசேக்கியேல்‌ 27) ஓப்பிடவும்‌. “வெளிப்படுத்தின விசேஷம்‌, 3” என்ற புத்தகத்தில்‌ 
காணப்படும்‌ “தேவனுடைய எழுப்புதல்‌ அழைப்பு” என்ற பாடத்தில்‌ “ஐயோ” என்ற 
வார்த்தையின்மீதான குறிப்புகளைக்‌ காணவும்‌. சில மொழிபெயர்ப்புகள்‌, 
இவ்விடத்தில்‌ “81௨” என்ற (௩17 வேதாகமத்தில்‌ காணவும்‌) வார்த்தையைக்‌ 
கொண்டுள்ளன, ஆனால்‌ இவ்விடத்தில்‌ உள்ள வார்த்தையானது, வேறிடத்தில்‌ 
“ஐயோ” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள அதே வார்த்தையாகவே உள்ளது. 
ஐயோ, ஐயோ என்பது “ஐயையோ?” என்று இவ்விடத்திலும்‌, 16, 19ம்‌ வசனங்களிலும்‌ 
வலியுறுத்தத்திற்காக கூறப்பட்டிருக்கிறது. “உனக்கு ஆக்கினை” என்பது “உனக்குத்‌ 
தகுதியான ஆக்கினை” என்பதைச்‌ சுட்டிக்‌ காண்பிக்கிறது மற்றும்‌ இது “உனக்கு நீயே 
வருவித்துக்‌ கொண்ட ஆக்கினை” என்பதை மறைமுகமாய்‌ சுட்டிக்காண்பிக்றெது. 
“Rubel Shelly, The Lamb and His Enemies: Understanding the Book of Revelation (Nash- 
ville: 20th Century Christian Foundation, 1983), 99. “சல மொழிபெயர்ப்புக்களில்‌ 
“விற்பனைப்‌ பொருட்கள்‌?” (“merchandise”) (KJV வேதாகமத்தில்‌ காணவும்‌) 
என்றுள்ளது, ஆனால்‌ “கப்பற்‌ சரக்குகள்‌”? (“வாஜ௦எ5”) என்பதே நேரடியான 
மொழிபெயர்ப்பாக உள்ளது. 

“Frank Pack, Revelation, Part 2, The Living Word Series (Austin, Tex.: R. B. Sweet 
Co., 1965), 37. ““மாலுமிகள்‌” (“5hiறறக5ீeா”) என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள 
கிரேக்க வார்த்தை கப்பலின்‌ உரிமையாளர்களையல்ல ஆனால்‌ அதற்கு மாறாகக்‌ 
கப்பல்‌ ஓட்டுபவர்களைக்‌ குறிக்கிறது. “மூல வசனத்தில்‌ “ஒரு இடத்திற்குக்‌ கப்பலில்‌ 
செல்லும்‌ ஒவ்வொருவரும்‌” என்றுள்ளது. பயணிகளுடன்‌ கூடுதலாக இது, கப்பல்‌ 
சரக்குகளுடன்‌ செல்லுபவர்களையும்‌ மற்றும்‌ ஒருவேளை பிறறையும்‌ உள்ளடக்கும்‌. 
“இந்தக்‌ கேள்வியை எசேக்கியேல்‌ 27:32ஆவுடன்‌ ஒப்பிடவும்‌. “தலையில்‌ 
புழுதியைப்‌ போட்டுக்கொள்ளுதல்‌ என்பது துக்கத்தை வெளிப்படுத்துவதற்கான 


39 


பழங்கால முறையாய்‌ இருந்தது (எசேக்கியேல்‌ 27:30ஐக்‌ காணவும்‌). இது 
உடைகளைக்‌ கிழித்துக்‌ கொள்ளுதல்‌ போன்றதாக (நடபடிகள்‌ 14:14) உள்ளது. 
நம்மில்‌ பெரும்பான்மையானவர்களுக்கு இந்த அடையாளங்கள்‌ பழக்கமாய்‌ 
இருப்பதில்லை, ஆனால்‌ ஒவ்வொரு சமூகத்திலும்‌ இன்னமும்‌ (சில சமூகங்களில்‌ 
கறுப்பு உடைகளை உடுத்திக்கொள்வது போல்‌) துக்கத்தின்‌ அடையாளங்கள்‌ 
உள்ளன. “சில மொழிபெயர்ப்புகளின்‌ வடிவமைப்பானது, இவ்வார்த்தைகள்‌ 
கப்பலாட்களால்‌ பேசப்பட்டதுபோல்‌ தோன்றச்‌ செய்கிறது, ஆனால்‌ 
இவ்வார்த்தைகள்‌ அவர்களின்‌ பண்பிற்குப்‌ பொருத்தமற்றவைகளாய்‌ இருக்கும்‌. 
*இவ்வகையான தீர்ப்பிற்குரிய பழைய ஏற்பாட்டு உதாரணங்களில்‌ ஒன்றிற்கு, 
உபாகமம்‌ 19:16-21ஐக்‌ காணவும்‌. “இவர்‌ இப்புத்தகத்தில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள 
மூன்றாவது “பலத்த தூதன்‌” ஆவார்‌ (5:2; 10:1 ஆகியவற்றைக்காணவும்‌?. “இந்த 
செயலை எரேமியா 51:59-64ல்‌ உரைக்கப்பட்டுள்ள நிகழ்ச்சியுடன்‌ ஒப்பிட்டுப்‌ 
பார்க்கவும்‌; மாற்கு 9:42ஐயும்‌ காணவும்‌. “Russell, 211. 

“இந்தச்‌ சொற்றொடர்‌ ஆறுமுறைகள்‌ காணப்படுகிறது என்ற உண்மையில்‌ 
அடையாளத்துவ அர்த்தம்‌ ஏகேனும்‌ இருக்கும்‌ என்றால்‌, அது அனேகமாக தோல்வி 
என்பதன்‌ கருத்தாகவே இருக்க வேண்டும்‌. “வெளிப்படுத்தின விசேஷம்‌, 1” என்ற 
புத்தகத்தில்‌ “இங்கே வலுசர்ப்பங்கள்‌ உள்ளன” என்ற பாடத்தில்‌ “ஆறு” என்ற 
எண்ணின்‌ அடையாளத்துவ முக்கியத்துவம்‌ பற்றிய கருத்துக்களைக்‌ காணவும்‌. 
““கீதவாத்தியக்காரர்‌” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தையான 
“இசையில்‌ திறன்கொண்டுள்ள ஒருவர்‌” என்று அர்த்தப்படுகிறது. இது 
பாடகர்களைக்‌ குறிப்பிடக்கூடும்‌, மற்றும்‌ இந்த சந்தர்ப்பப்பொருளில்‌ இது 
அனேகமாக அவ்வாறே செய்கிறது. RSV வேதாகமத்தில்‌ “ஙற5tரes” என்றுள்ளது. 
“ரோமாபுரியில்‌ தெருவிளக்குகள்‌ இருந்தனவா இல்லையா என்பது பற்றி நாம்‌ 
அறிவதில்லை, ஆனால்‌ பணக்காரர்களின்‌ இல்லங்கள்‌ பிரகாசமாய்‌ 
வெளிச்சமூட்டப்பட்டிருந்தன. ஓரளவு வசதியுடைய இல்லங்கூட தங்கள்‌ 
விளக்குகளைக்‌ கொண்டிருந்தன, மற்றும்‌ தெருக்களின்‌ வழியே நடைபெறும்‌ 
வெளிச்சம்‌ ஏந்திய ஊர்வலங்கள்‌ சாதாரணமானவைகளாக இருந்தன. “22 மற்றும்‌ 
23 ஆதிய வசனங்களை ஏசாயா 24:8; எரேமியா 25:10; எசேக்கியேல்‌ 26:13 
ஆகியவற்றுடன்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்கவும்‌. நாடகத்துவமான இந்தப்‌ பகுதியை மிகவும்‌ 
விரிவாக்க முடியும்‌. 22 மற்றும்‌ 23 ஆகிய வசனங்களில்‌ விவரிக்கப்பட்டுள்ளவை 
நீங்கள்‌ வாழும்‌ பகுதியில்‌ நடந்தால்‌ எப்படியிருக்கும்‌ என்று கற்பனை செய்து 
பார்க்கவும்‌. “Metzger, 87. “Shelly, 99. “பல விளக்கவுரையாளர்கள்‌ இவ்விடத்தில்‌ 
அமெரிக்க நாட்டிற்கு நடைமுறைப்‌ பயன்பாட்டை ஏற்படுத்துகின்றனர்‌, 
எடுத்துக்காட்டாக, Homer Hailey, Revelation: An Introduction and Commentary (Grand 
Rapids, Mich.: Baker Book House, 1979), 366, 371-72. உங்கள்‌ சொந்த நாட்டிற்கு ஏற்ற 
வகையில்‌ நடைமுறைப்‌ பயன்பாட்டை ஏற்படுத்தவும்‌. “நீங்கள்‌ இந்தப்‌ பாடத்தை 
ஒரு பிரசங்கமாகப்‌ பயன்படுத்தினால்‌, உங்கள்‌ உரையைக்‌ கேட்பவர்கள்‌ தங்களின்‌ 
ஆவிக்குரிய தேவைகளைக்‌ குறித்து அக்கறை கொள்வது எப்படி என்பது பற்றி 
நீங்கள்‌ அவர்களுக்குக்‌ கூறுங்கள்‌. இதற்கு உதவிசெய்யக்கூடிய வேதவசனங்களின்‌ 
பட்டியல்‌ ஒன்றிற்கு “தராசில்‌ நிறுக்கப்பட்டது” என்ற முந்தின பாடத்தில்‌ காணவும்‌. 
மேலும்‌ “என்‌ ஜனங்களே, அவளை விட்டு வெளியே வாருங்கள்‌” என்ற அடுத்த 
பாடத்திலும்‌ காணவும்‌. “710 McGuiggan, The Book of Revelation, Looking Into the Bible 
Series (Lubbock, Tex.: International Biblical Resources, 1976), 249. 


40 





மறுகண்ணோட்டம்‌ மற்றும்‌ கலந்துரையாடல்‌ 


10. 


11. 


ஆகியவற்றிற்கான கேள்விகள்‌ 

18ம்‌ அதிகாரத்தைப்‌ பிரதிபலிக்கும்‌ பழைய ஏற்பாட்டு 
வசனப்பகுதிகளை வாசித்து ஆழ்ந்து சிந்திக்கவும்‌. நாம்‌ படித்துள்ள 
வசனப்பகுதியில்‌ அதேபோன்ற சொற்றொடர்கள்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது பற்றி நீங்கள்‌ என்ன நினைக்கின்றீர்கள்‌? 
2ம்‌ வசனத்தில்‌ தூதன்‌ இறந்தகால வினைச்சொல்லைப்‌ பயன்‌ 
படுத்தியது ஏன்‌? இது, ரோமாபுரி ஏற்கனவே உண்மையில்‌ 
அழிக்கப்பட்டிருந்தது என்று அர்த்தப்படுகிறதா? 

செல்வமிகுந்து இருக்க வேண்டும்‌ என்ற விருப்பம்‌ ரோமாபுரியின்‌ 
அழிவுக்கு ஒரு காரணியாக இருந்தது என்று 3ம்‌ வசனம்‌ 
மறைமுகமாய்‌ உணர்த்துகிறது. ஆதாயம்‌ ஒன்றை ஏற்படுத்துதல்‌ 
என்பதில்‌ ஏதேனும்‌ தவறு இருக்கிறதா? பணம்‌ ஈட்டும்‌ முயற்சி 
என்பது எப்போது பாவமாகிறது? 





“அவளுக்கு இரட்டிப்பாகக்‌ கொடுங்கள்‌” (வசனம்‌ 6) என்ற 
சொற்றொடரைப்‌ பற்றியும்‌ அதன்‌ சாத்தியக்கூறான 
அர்த்தங்களைப்‌ பற்றியும்‌ கலந்துரையாடவும்‌. இது 
அர்த்தப்படுத்தும்‌ விஷயங்கள்‌ பற்றி நீங்கள்‌ நினைப்பது என்ன? 
“ஒருநாள்‌” மற்றும்‌ “ஒரு நாழிகை” என்ற சொற்றொடர்கள்‌ நேரடி 
அர்த்தத்திலா அல்லது அடையாளத்துவமாகவா, எப்படி 
எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும்‌? அவற்றின்‌ அடையாளத்துவ 
முக்கியத்துவம்‌ என்ன? 

ரோமாபுரியின்‌ வீழ்ச்சியைக்‌ கண்டு அழுததாகச்‌ சித்தரிக்கப்பட்ட 
மூன்று குழுவினர்‌ யார்‌? அவர்கள்‌ ஏன்‌ அழுதுகொண்டிருந்தனர்‌? 
அவர்கள்‌ ஏன்‌ “தூரத்தில்‌ நின்று கொண்டி ருந்தனர்‌”? 

தூதன்‌ ஏந்திரக்கல்லைக்‌ கடலில்‌ எறிந்த நிகழ்ச்சியின்‌ 
அடையாளத்துவ முக்கியத்துவம்‌ என்ன? 

“இனி ஒருக்காலும்‌? என்ற (அல்லது அதற்குச்‌ சமமான) 
சொற்றொடர்‌ இவ்வதிகாரத்தின்‌ கடைசிப்‌ பகுதியில்‌ எத்தனை 
முறை காணப்படுகிறது? இந்தச்‌ சொற்றொடரின்‌ தனித்தன்மை 
என்ன? 

22 மற்றும்‌ 23 ஆகிய வசனங்களின்‌ விவரிப்பை நீங்கள்‌ வாழும்‌ 
(அல்லது உங்களுக்கு அருகிலுள்ள) சிறு நகரம்‌ அல்லது நகரத்திற்கு 
நடைமுறைப்படுத்தவும்‌. அதுபோன்ற நகரம்‌ ஒன்றினாடே நீங்கள்‌ 
நடந்து சென்றால்‌ என்ன நினைப்பீர்கள்‌? 

ரோமாபுரிக்கு உண்மையில்‌ நடந்தது என்ன என்பது பற்றிக்‌ 
கலந்துரையாடவும்‌. 

18ம்‌ அதிகாரத்தில்‌ இருந்து நாம்‌ கற்றுக்கொள்ள வேண்டிய 
நடைமுறைப்பாடங்கள்‌ பற்றி நீங்கள்‌ நினைப்பது என்ன? 


41 


(61-681) சே 9௦0. பமுஐ நா.பா 





42 


(72:97) CFP OL (௦௦ PGT oF 


EA 





43 


57 


என்‌ ஜனங்களே, அவளை 


விட்ரு வெளியே வாருங்கள்‌” 
(18:4, 5, 8, 10) 


பிரிந்து வருதலுக்கான அழைப்பானது தேவனுடைய மீட்பின்‌ 
நடவடிக்கையின்‌ வரலாறு முழுவதிலும்‌ தெரிந்துகொள்ளப்பட்ட வர்களை 
அடையாளப்படுத்தியுள்ளது. ஆபிராமிடத்தில்‌ “நீ உன்‌ தேசத்தையும்‌ ... 
விட்டுப்‌ புறப்பட்டு, நான்‌ உனக்கு காண்பிக்கும்‌ தேசத்துக்குப்போ” 
[ஆதியாகமம்‌] 12:1) என்ற தேவனுடைய கட்டளையில்‌ யூத இனம்‌ தனது 
கொடக்கத்கைக்‌ கொண்டிருந்தது. ' 

“வெளியே வருவதற்கான” அறைகூவல்‌ வேதாகமம்‌ முழுவதிலும்‌ 
காணப்படுகிறது: தூதர்கள்‌ லோத்துவினிடத்தில்‌ அவர்‌ தமது குடும்பத்தைக்‌ 
கூட்டிக்கொண்டு சோதோமை விட்டு ஓடிப்போகும்படி கூறினர்‌ 
(ஆதியாகமம்‌ 19:12, 13). மோசே இஸ்ரவேல்‌ மக்களிடத்தில்‌, கோராகு 
மற்றும்‌ அவனது சக கலகக்காரர்களின்‌ கூடாரங்களை விட்டு விலகும்படியா 
கவும்‌, “... நீங்கள்‌ வாரிக்கொள்ளப்படாதபடிக்கு, ... அவர்களுக்கு 
உண்டானவைகளில்‌ ஒன்றையும்‌ தொடாதிருங்கள்‌”” என்றும்‌ 





கட்டளையிட்டார்‌ (எண்ணாகமம்‌ 16:26). ஏசாயா இஸ்ரவேல்‌ மக்களுக்கு, 
“பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள்‌”; “புறப்படுங்கள்‌, புறப்படுங்கள்‌, 
அவ்விடம்விட்டுப்‌ போங்கள்‌; அசுத்தமானதைத்‌ தொடாதிருங்கள்‌” என்று 





ஆணையிட்டார்‌ (ஏசாயா 48:20; 52:11௮). எரேமியாவும்‌ இதையே 
கூறினார்‌: “நீங்கள்‌ பாபிலோனின்‌ அக்கிரமத்தில்‌ சங்காரமாகாதபடிக்கு, 
அதின்‌ நடுவிலிருந்து ஒடி, அவரவர்‌ தங்கள்‌ ஆத்துமாவைத்‌ தப்புவியுங்கள்‌” 
(எரேமியா 51:6௮). பிரிந்து வருதலுக்கான கூக்குரலைப்‌ பவுல்‌ புதிய 
ஏற்பாட்டில்‌ எதிரொலித்தார்‌: “ஆனபடியால்‌, நீங்கள்‌ அவர்கள்‌ 
நடுவிலிருந்து புறப்பட்டுப்‌ பிரிந்துபோய்‌, அசுத்தமானகைத்‌ 
தொடாதிருங்கள்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. அப்பொழுது நான்‌ உங்களை 
ஏற்றுக்கொண்டு, ...” (2 கொரிந்தியர்‌ 6:17, 18௮). 

இவ்விதமாக, வெளிப்படுத்தின விசேஷம்‌ 18ல்‌ தூதன்‌ பாபிலோனின்‌ 
அழிவை முன்னெதிர்பார்த்தபோது, கொடுத்த கட்டளையானது நன்கு 
பழக்கமான ஒன்றாக இருந்தது: 





பின்பு வேறொரு சத்தம்‌ வானத்திலிருந்து உண்டாகக்‌ கேட்டேன்‌. 
அது: என்‌ ஜனங்களே, நீங்கள்‌ அவளுடைய பாவங்களுக்கு 


44 


உடன்படாமலும்‌, அவளுக்கு நேரிடும்‌ வாதைகளில்‌ அகப்படாமலும்‌ 
இருக்கும்படிக்கு அவளைவிட்டு வெளியே வாருங்கள்‌. அவளுடைய 
பாவம்‌ வானபரியந்தம்‌ எட்டினது, அவளுடைய அநியாயங்களைத்‌ 
தேவன்‌ நினைவுகூர்ந்தார்‌ (வசனங்கள்‌ 4, 5). 





லியோன்‌ மோரிஸ்‌ என்பவர்‌ இந்த வசனங்களின்மீது விளக்கவுரை 
யளிக்கையில்‌, பின்வருமாறு எழுதினார்‌: “தேவனுடைய மக்களுக்கான 
அழைப்பு மிகவும்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்ததாயிருக்கிறது ... ஒரு கருத்தில்‌ 
இந்த வேண்டுகோள்‌ இம்முழு அதிகாரத்திற்கும்‌ திறவுகோல்‌ போன்றதாக 
உள்ளது.”” வலிவார்ந்த இந்தப்‌ புத்திமதியைச்‌ சிறப்பாகப்‌ புரிந்து 
கொள்வதற்கு நமக்கு உதவும்படி, நாம்‌ இதைப்‌ பற்றிப்‌ பலகேள்விகளைக்‌ 





கேட்போம்‌. 


என்ன? 

முதலாவது, “வெளியே வாருங்கள்‌” என்ற இந்த அறைகூவலானது 
மிகச்சரியாக எதனை பயனாக ஏற்படுத்துகிறது? குறிப்பிட்ட உதாரணங்கள்‌ 
சிலவற்றில்‌, அறைகூவலானது ஒரு குறிப்பிட்ட இடத்தை உண்மையிலேயே 
கைவிடவேண்டியதாக இருந்தது (ஆதியாகமம்‌ 12:1, 4ஐக்‌ காணவும்‌). 
மிகவும்‌ அடிக்கடி, தேவனுடைய மக்களுக்கான கட்டளையானது, ஒரு 
இடத்துடன்‌ சேர்த்து அழிக்கப்படாதபடிக்கு அதை விட்டு 
வெளியேறுவதற்கானதாக இருந்தது. லோத்துவின்‌ விஷயத்தில்‌, அவரும்‌ 
அவரது குடும்பத்தாரும்‌ தப்பி ஓடாதிருந்தால்‌, அவர்கள்‌ சோதோம்‌ 
கொமோராவின்‌ முடிவில்‌ பங்கடைந்து இருப்பார்கள்‌ (ஆதியாகமம்‌ 19:12, 
13). கோராகுவின்மீதும்‌ அவனது சக கலகக்காரர்களின்மீதும்‌ தேவனுடைய 
கோபம்‌ விழுந்தபோது, அந்தச்‌ சூழ்ச்சிக்காரர்களுடைய கூடாரங்களில்‌ 
இருந்தவர்களும்‌ பூமியால்‌ விழுங்கப்பட்டனர்‌ (எண்ணாகமம்‌ 6:23-34). 

இவ்வகையான “வெளிவருதலின்‌” மாதிரிக்கான புதிய ஏற்பாட்டின்‌ 
உதாரணம்‌, எருசலேமைக்‌ குறித்து இயேசு தமது சீஷர்களுக்குக்‌ கூறிய 
வார்த்தைகளில்‌ காணப்படமுடியும்‌: “மேலும்‌ பாழாக்குகிற அருவருப்பைக்‌ 
குறித்துத்‌ தானியேல்‌ தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே; வாசிக்கிறவன்‌ 
சிந்திக்கக்கடவன்‌; அது நிற்கத்தகாத இடத்திலே நீங்கள்‌ அதை நிற்கக்‌ 
காணும்போது [இது ரோமச்‌ சேனைகள்‌ நகரத்தைச்‌ சூழ்ந்திருத்தல்‌ பற்றிய 
இறைவெளிப்பாட்டுக்‌ குறிப்பாகும்‌], யூதேயாவில்‌ இருக்கிறவர்கள்‌ 
மலைகளுக்கு ஓடிப்போகக்கடவர்கள்‌” (மாற்கு 13:14). எருசலேமின்‌ 
வீழ்ச்சியின்போது, கிறிஸ்தவர்கள்‌ தங்கள்‌ நகரத்தின்‌ முடிவில்‌ இருந்து 
குப்பிப்பதற்காக பெல்லா என்ற இடத்திற்குத்‌ தப்பியோடியதாக 








வரலாற்றாளர்கள்‌ நமக்குக்‌ கூறுகின்றனர்‌. 

ஆகையால்‌, வெளிப்படுத்தின விசேஷம்‌ 18:4ன்‌ வேண்டுகோள்‌, 
கிறிஸ்தவர்கள்‌ ரோமாபுரி நகரத்தைவிட்டு இயல்பான,/ பெளதீக முறையில்‌ 
வெளியேற வேண்டியதன்‌ அவசியத்தின்‌ கருத்தை உள்ளடக்கியிருந்தது. 
அதன்‌ இழுவையினால்‌ தாங்கள்‌ உள்ளிழுக்கப்படுவதாக - அல்லது அந்த 
நகரம்‌ அழிபடுவகாயிருப்பதாக - அவர்கள்‌ தங்களைக்‌ கண்டறியும்போது 


45 


அது வெளியேற வேண்டிய வேளையாயிருந்தது. 

இருப்பினும்‌, “வெளியே வாருங்கள்‌” என்ற கட்டளையானது அடிக்கடி, 
உள்ளூரினால்‌ எதிரான வகையில்‌ செல்வாக்குச்‌ செலுத்தப்பட்டிருத்தலை 
மறுத்தல்‌ என்று அர்த்தப்பட்டது. இதுவே ஏசாயா மற்றும்‌ எரேமியா 
அகியோர்‌ பாபிலோனை விட்டு வெளியே வரும்படி (இஸ்ரவேல்‌ 
மக்களுக்கு) விடுத்த வேண்டுகோள்களின்‌ கருத்தாயிருந்தது: பாபிலோனுக்குக்‌ 
கூட்டிச்‌ செல்லப்பட்டிருந்தவர்களில்‌ சிலர்‌ அங்கே வேர்பிடிக்கக்‌ தொடங்கி 
யிருந்தனர்‌. அவர்கள்‌, தேவனற்ற மக்களின்‌ வழிகளில்‌ பங்கேற்கத்‌ 
தொடங்கியிருந்தனர்‌. அவர்கள்‌ கொள்கைகள்‌ நழுவிக்கொண்டிருந்தன; 





உலகத்தன்மையானது அவர்களினுள்‌ அமைந்து கொண்டிருந்தது; அவர்கள்‌ 
“வாழு வாழவிடு” என்பதில்‌ மனவிருப்பம்‌ கொண்டவர்களாய்‌ இருந்தனர்‌.” 
இவ்விதமாக, அவர்கள்‌ “வெளியே வரவேண்டும்‌” என்று அந்தத்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ கதறினர்‌ - வேறு வார்த்தைகளில்‌ கூறுவதென்றால்‌, 
வாழ்விற்கான பாபிலோனிய வழிகளினால்‌ அவர்கள்‌ தூய்மைக்கேடு 
அடைந்திருக்கக்கூடாது. 

இதுவே 2 கொரிந்தியர்‌ 6ல்‌ பவுலின்‌ கருத்துத்‌ தாக்கமாக இருந்தது. 
அவர்‌, கொரிந்துவில்‌ இருந்த கிறிஸ்தவர்களை, அவர்கள்‌ விட்டுவந்த பாவம்‌ 
நிறைந்த வாழ்வுப்‌ பாணிகளுக்குப்‌ பின்னிழுத்துச்‌ செல்லும்‌ சிக்கவைக்கும்‌ 
கூட்டுறவுகளைத்‌ தவிர்க்கும்படி வற்புறுத்தினார்‌: 


அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன்‌ பிணைக்கப்படா 
திருப்பீர்களாக; நீதிக்கும்‌ அநீதிக்கும்‌ சம்பந்தமேது? ஒளிக்கும்‌ 
இருளுக்கும்‌ ஐக்கியமேது? கிறிஸ்துவுக்கும்‌ பேலியாளுக்கும்‌ 
இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்குப்‌ பங்கேது? தேவனு 
டைய ஆலயத்துக்கும்‌ விக்கிரகங்களுக்கும்‌ சம்பந்தமேது? நான்‌ 
அவர்களுக்குள்ளே வாசம்பண்ணி, அவர்களுக்குள்ளே உலாவி, 
அவர்கள்‌ தேவனாயிருப்பேன்‌, அவர்கள்‌ என்‌ ஜனங்களாயிருப்பார்கள்‌ 
என்று தேவன்‌ சொன்னபடி, நீங்கள்‌ ஜீவனுள்ள தேவனுடைய 
ஆலயமாயிருக்கிறீர்களே. ஆனபடியால்‌, நீங்கள்‌ அவர்கள்‌ 
நடுவிலிருந்து புறப்பட்டுப்‌ பிரிந்துபோய்‌, அசுத்தமானதைத்‌ 
தொடாதிருங்கள்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. அப்பொழுது, நான்‌ 
உங்களை ஏற்றுக்கொண்டு, உங்களுக்குப்‌ பிதாவாயிருப்பேன்‌, நீங்கள்‌ 
எனக்குக்‌ குமாரரும்‌ குமாரத்திகளுமாயிருப்பீர்களென்று 
சர்வவல்லமையுள்ள கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (2 கொரிந்தியர்‌ 6:14-17). 


இது வெளிப்படுத்தின விசேஷம்‌ 18:4ன்‌ கருத்துத்‌ தாக்கமாகவும்‌ 
உள்ளது. கிறிஸ்தவார்கள்‌ உணர்வுப்பூர்வமாக, உளவியல்‌ ரீதியாக, மற்றும்‌ 
ஆவிக்குரிய வகையில்‌, “பாபிலோனை விட்டு வெளிவர” 
வேண்டியவர்களாய்‌ இருந்தனர்‌. வில்லியம்‌ ஹென்ரிக்சென்‌ என்பவர்‌, 
பாபிலோனை விட்டு வெளிவருதல்‌ என்பது “அதன்‌ பாவங்களுடன்‌ 
ஐக்கியம்‌ கொள்ளாதிருத்தல்‌, அதன்‌ மயக்குதல்கள்‌ மற்றும்‌ கவர்ச்சிகளினால்‌ 
வலையில்‌ அகப்படாதிருத்தல்‌:” என்று அர்த்தப்படுகிறது என்பதாக 
கூறினார்‌.” வில்லியம்‌ பார்க்ளே என்பவர்‌, “பாபிலோனை விட்டு நீங்குதல்‌” 
என்பது “கிறிஸ்தவர்கள்‌ உலகத்தில்‌ இருந்து பிரிந்திருக்க வேண்டிய 


46 


அவசியத்தை” விவரிக்கிறது என்று கருத்துத்‌ தெரிவித்தார்‌.” 

“உலகத்தில்‌ இருந்து பிரிந்திருத்தல்‌” அல்லது “உலகத்தில்‌ இருந்து 
தனித்திருத்தல்‌” என்பது நாம்‌, அடுத்த விண்கலத்தில்‌ ஏறி இப்பூமியை 
விட்டுச்‌ சென்றுவிட வேண்டும்‌ என்றோ அல்லது நாம்‌ ஒரு குருமடத்தில்‌ 
சென்று ஒளிந்துகொள்ள வேண்டும்‌ என்றோ அர்த்தப்படுவதில்லை. இயேசு, 
தமது சீஷாகள்‌ இந்த உலகத்தில்‌ இருக்க வேண்டும்‌ ஆனால்‌ “உலகத்தாராய்‌ 
இருக்கக்‌ கூடாது” என்று வலியுறுத்தினார்‌ (யோவான்‌ 17:14-18). இதற்குப்‌ 
பதிலாக, “பிரிந்திருத்தல்‌” என்பது, இந்த உலகமானது நமது மதிப்பீடுகள்‌ 
மற்றும்‌ தர அளவைகள்‌ ஆகியவற்றை நமக்குக்‌ கட்டளையிட நாம்‌ அனு 








மதிக்கக்‌ கூடாது என்று அர்த்தப்படுகிறது. பார்க்ளே என்பவர்‌, “இது 
உலகத்தில்‌ இருந்து ஓய்வுபெறுதல்‌ என்டது பற்றிய கேள்வியல்ல; இது இந்த 
உலகத்திற்குள்ளாகவே மாறுபட்ட வகையில்‌ வாழுகல்‌ பற்றிய கேள்வியாக 
உள்ளது” என்று உற்றுக்கவனித்துள்ளார்‌.” மெரில்‌ 6. டென்னீ என்பவர்‌, 
“தேவனுடைய அழைப்பானது விசுவாசிகள்‌ மற்றவர்களுடன்‌ இணைவு 
கொண்டிருக்க போலிப்பகட்டுடன்‌ மறுத்துவிட வேண்டும்‌ என்றோ 
அல்லது அவர்கள்‌ “உன்னைவிட நான்‌ பரிசுத்தவான்‌? என்ற 
எண்ணப்போக்கை யூகித்துக்‌ கொள்ள வேண்டும்‌ என்றோ 
அர்த்தப்படுவதில்லை. அவர்கள்‌ தனித்தன்மை வாய்ந்தவர்களாய்‌ இருக்க 
வேண்டும்‌ என்றே அவர்‌ நோக்கம்‌ கொண்டுள்ளார்‌” என்று கூறினார்‌.” 

புதிய ஏற்பாட்டில்‌ மிகத்‌ தெளிவாகப்‌ போதிக்கப்பட்டுள்ளது ஏதாவது 
இருக்கும்‌ என்றால்‌ அது கிறிஸ்தவர்கள்‌ பிரிந்திருக்கும்‌ நிலையில்‌ 
தனித்தன்மை வாய்ந்தவர்களாய்‌ இருக்க வேண்டும்‌ என்பதுதான்‌. 
வெளிப்படுத்தின விசேஷம்‌ உட்பட, புதிய ஏற்பாட்டில்‌, ஒரு விசுவாசிக்கு 
“பரிசுத்தவான்‌?” என்ற பட்டப்பெயர்‌ மிகச்‌ சாதாரணமாக உள்ளது, இது 
ஒரு பரிசுத்த நோக்கத்திற்காக “பிரித்து வைக்கப்பட்ட” ஒருவரைக்‌ 
குறிக்கிறது.” “சபை” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தை, 
இயேசுவுடன்‌ ஒரு புதிய உறவுக்கென்று உலகத்திலிருந்து “வெளியே 
அழைக்கப்பட்ட”வர்களைக்‌ குறிக்கிறது.” யாக்கோபு, “... உலக சிநேகம்‌ 
தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால்‌ 
உலகத்துக்குச்‌ சிநேகுதனாயிருக்க விரும்புகிறவன்‌ தேவனுக்குப்‌ 
பகைஞனாகிறான்‌” என்று தெளிவாக எழுதினார்‌ (யாக்கோபு 4:4). டென்னீ 
என்பவர்‌ பின்வருமாறு எழுதினார்‌: 


ஒரு கிறிஸ்தவர்‌, தமது ஆர்வங்கள்‌, பொழுதுபோக்குப்‌ பணிகள்‌ 
மற்றும்‌ இலக்குகள்‌ ஆகியவற்றிற்கும்‌ கிறிஸ்தவரல்லாதவர்களின்‌ 
மேற்கண்ட விஷயங்களுக்கும்‌ இடையில்‌ வேறுபாட்டைப்‌ 
பகுத்தறியக்‌ கூடியவராக இருக்க வேண்டும்‌ ... . 

. உலகம்‌ [நமது] எஜமானன்‌ அல்ல, ஆனால்‌ அது [நமது] 
வேலையாளாக உள்ளது; இது நாம்‌ பற்றிக்‌ கொண்டிருக்க வேண்டிய 
ஒரு தர அளவையாக அல்ல, ஆனால்‌, ஒரு சூழ்நிலையாகவே உள்ளது; 
இது ஒரு நண்பனாக அல்ல ஆனால்‌ ஒரு விரோதியாகவே உள்ளது. 
ஒரு கிறிஸ்தவர்‌, உலகத்தின்‌ கொள்கைகள்‌ மற்றும்‌ பயன்பாடுகளுக்கு 
அல்ல, ஆனால்‌ அதற்கு மாறாக, உலகத்திற்குச்‌ சாட்சியாக 


47 


இருப்பதையே நாடவேண்டும்‌.'' 


பவுல்‌, “நீங்கள்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்திற்கு ஓத்த வேஷந்தரியாமல்‌ ... உங்கள்‌ 
மனம்‌ புதிதாகறதினாலே மறுரூபமாகுங்கள்‌” என்று அறைகூவல்‌ விடுத்தார்‌ 
(ரோமர்‌ 12:2). 

நாம்‌, உலகத்தின்‌ மதிப்பீட்டு முறைமை, அதன்‌ தர அளவைகள்‌, மற்றும்‌ 
அதன்‌ கண்ணோக்கக்‌ கருத்து ஆகியவற்றில்‌ இருந்து “வெளியே வர” 
வேண்டும்‌. நாம்‌ “ஆகாத சம்பாஷணைகள்‌ நல்லொழுக்கங்களைக்‌ 
கெடுக்கும்‌” என்பதால்‌ (1 கொரிந்தியர்‌ 15:33), அவற்றைக்‌ தவிர்க்க 
வேண்டும்‌. நாம்‌, இந்த உலகத்தில்‌ ஏராளமாய்‌ நிறைந்து இருக்கிற கள்ளப்‌ 
போதனைகளில்‌ இருந்து “வெளியே வர” வேண்டும்‌ (ரோமர்‌ 16:17, 18; 
2 யோவான்‌ 9-11). 

இருப்பினும்‌, “வெளியே வருதல்‌” என்ற கட்டளையானது முற்றிலும்‌ 
எதிர்மறையானதாக இருப்பது இல்லை என்பதைப்‌ புரிந்துகொள்ளுங்கள்‌. 
நாம்‌ தேவனிடத்தில்‌ வருவதற்காக பாபிலோனை விட்டு “வெளியே வர” 
வேண்டியவர்களாய்‌ இருக்கின்றோம்‌ (எரேமியா 3:22ஐக்‌ காணவும்‌). 
கிறிஸ்தவர்கள்‌, “பாபிலோனுக்கு உரியவர்கள்‌ அல்ல, ஆனால்‌ தேவனுக்கு 
உரியவர்களாய்‌ இருக்கின்றனர்‌. அவர்கள்‌ தவறானவைகளுக்கு மாறாக 
சத்தியத்திற்கும்‌, நெறிபிறழ்ந்த நிலைக்கு அல்ல, ஆனால்‌ தரய்மைக்கும்‌, 
சோம்பலூட்டும்‌ வசதிக்கல்ல ஆனால்‌ தேவனுடைய சித்தத்திற்கு தங்களை 
ஒப்புக்கொடுக்க வேண்டும்‌.” பழைய பாடல்‌ ஒன்றின்‌ இரண்டாவது 
சரணம்‌, நமது வாழ்வில்‌ தேவனுடைய விருப்பம்‌ என்ன என்பதை 
விளக்கப்படுத்துகிறது: 


உலகத்தின்‌ பொன்‌ அங்காடியை வணங்கும்‌ 
வீணான ஆராதனையிலிருந்து இயேசு நம்மை அழைக்கின்றார்‌; 
நம்மைத்‌ தடைசெய்யும்‌ ஒவ்வொரு விக்கிரகத்தில்‌ இருந்தும்‌ 
விலகும்படி, “இறிஸ்தவரே, என்னை அதிகம்‌ அன்புகூரும்‌” 
என்று கூறி அழைக்கின்றார்‌.” 


“அவர்கள்‌ நடுவிலிருந்து வெளிவந்து பிரிந்திருக்கும்படிக்கு” கூறப்பட்ட 
கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நாம்‌ செவிகொடுத்தால்‌, அவர்‌, “நான்‌ 
உங்களை ஏற்றுக்கொண்டு, உங்களுக்குப்‌ பிதாவாயிருப்பேன்‌, நீங்கள்‌ 
எனக்குக்‌ குமாரரும்‌ குமாரத்திகளுமாயிருப்பீர்கள்‌” என்று வாக்குத்தத்தம்‌ 
செய்துள்ளார்‌ (2 கொரிந்தியர்‌ 6:17, 18). 

பாபிலோனில்‌ குடியிருப்பவராய்‌ இருப்பதா அல்லது பரலோகத்தின்‌ 
குடிமகனாய்‌ இருப்பதா என்பதை ஒவ்வொரு நபரும்‌ தீர்மானம்‌ செய்ய 
வேண்டியுள்ளது.” 


ஏன்‌? 
“யோவானின்‌ வாசகர்கள்‌ பாபிலோனை விட்டு வெளியே வருதல்‌” 


என்பது ஏன்‌ அவ்வளவு முக்கியத்துவம்‌ வாய்ந்ததாக இருந்தது?” என்பது 


48 


இரண்டாவது கேள்வியாக உள்ளது.” எண்ணற்ற காரணங்களைக்‌ 


குறிப்பிட முடியும்‌, ஆனாலும்‌ நமது வசனப்பகுதியில்‌ இரண்டு காரணங்கள்‌ 
குரப்பட்டுள்ளன: முதலாவது, தூதன்‌ அவர்களிடம்‌, “நீங்கள்‌ அவளுடைய 
பாவங்களுக்கு உடன்படாமல்‌ இருக்கும்படிக்கு?* நகரத்தை விட்டு 
வெளியே வரும்படி கூறினார்‌. நாம்‌ ஒப்புக்கொள்ள விரும்பினாலும்‌ 
விரும்பாவிட்டாலும்‌, பாவம்‌ என்பது குறிப்பிட்ட ஒரு 
வசீகரத்தன்மையைக்‌ கொண்டுள்ளது. மகாவேசியைப்‌ பற்றிப்‌ 
பேசும்போது, மிகாயீல்‌ வில்காக்‌ என்பவர்‌, நாம்‌ அவளது இணங்கவைக்கும்‌ 
தன்மையைக்‌ குறைவாக மதிப்பிடத்‌ துணியக்கூடாது என்று கூறினார்‌: 


17:4ன்‌ பகட்டுத்தன்மையைக்‌ கண்டு நாம்‌ - “எவ்வளவு க&ழ்த்தரம்‌, 
எவ்வளவு போலிப்பகட்டு/”” என்று பதற்றத்துடன்‌ கூறலாம்‌ - 
ஏனென்றால்‌ அவ்வாறு கூறும்படிக்கே நம்மிடம்‌ 
எதிர்பார்க்கப்படுகிறது என்று நாம்‌ நினைக்கின்றோம்‌. ஆனால்‌ 
நடைமுறையில்‌, அன்றாட வாழ்வில்‌, முத்துக்களும்‌ இரத்தாம்பரமும்‌ 
மற்றும்‌ பொன்னால்‌ ஆன கிண்ணங்களும்‌ பயபக்திக்குரிய 
கவர்ச்சியைக்‌ கொண்டுள்ளது. '* 


நீங்களும்‌ நானும்‌ உலகத்தின்‌ சங்கொலி அழைப்பிற்கு இணங்கும்படி 
சோதிக்கப்படுகின்றோம்‌ என்றால்‌, முதல்‌ நூற்றாண்டில்‌ இருந்த 
கிறிஸ்தவர்கள்‌ இருமடங்காகத்‌ சோதிக்கப்பட்டிருக்க வேண்டும்‌. 
“துன்புறுத்தப்பட்ட சபையானது, வெறுப்புக்குரிய சூழ்நிலையில்‌ வாழும்‌ 
இறுக்கத்தைச்‌ சுலபமாக்கிக்‌ கொள்ளும்படிக்கு, உலகத்தன்மையுடன்‌ 
ஒத்துப்போகும்படிக்கான சோதனையை எப்போதுமே எதிர்‌ 
கொண்டிருந்தது.” மோரீஸ்‌ என்பவர்‌, “தேவனுடைய மக்கள்‌ 
துன்புறுத்தப்பட்டு, நொறுக்கப்பட்டு இருந்ததுபோன்றே, அவர்கள்‌ 
நகரத்தின்‌ நிபந்தனைகளை ஓப்புக்கொள்ளும்படி மிகவும்‌ 
சோதிக்கப்பட்டிருக்க வேண்டும்‌. அப்போது அவர்களின்‌ உபத்திரவம்‌ 
ஒழிந்திருப்பதோடு, நகரமானது அவர்களை செல்வந்தர்களாகவும்‌ ஆறுதல்‌ 
நிறைந்தவர்களாகவும்‌ ஆக்கியிருக்கும்‌. 

யோவானின்‌ நாட்களில்‌ இருந்த கிறிஸ்தவர்களில்‌ சிலர்‌, 
“பாபிலோனின்‌ குற்றங்களுக்கு உடன்படத்‌ தயாராயிருந்திருக்க?” 
சாத்தியக்கூறு உள்ளது, அவ்வாறு நடந்தும்‌ இருக்கலாம்‌.” அவர்கள்‌ 
ஈடுபடும்‌ விஷயத்தைப்‌ புரிந்துகொள்ள வேண்டியது வலிவார்ந்த வகையில்‌ 
முக்யெத்துவம்‌ வாய்ந்ததாக இருந்தது. அவர்கள்‌ பாபிலோனின்‌ 
பாவங்களில்‌ ஐக்கியம்‌ கொண்டிருந்தால்‌, தேவனுடைய மக்கள்‌ என்று 
அழைக்கப்படும்‌ உரிமையைத்‌ துறந்திருக்க வேண்டும்‌. பவுல்‌, “கனியற்ற 
அந்தகாரக்‌ கிரியைகளுக்கு உடன்படாமல்‌” என்று கூறினார்‌ (எபேசியர்‌ 
5:11௮), மற்றும்‌ அவர்‌ “மற்றவர்கள்‌ செய்யும்‌ பாவங்களுக்கும்‌ 
உடன்படாதே” என்றும்‌ கூறினார்‌ (1 தீமோத்தேயு 5:22ஆ; NIV). 

பாபுலோனின்‌ பாவங்களில்‌ பங்கேற்கும்போது, அதன்‌ அழிவிலும்‌ 
அவர்கள்‌ பங்கேற்பார்கள்‌ என்பது அதன்‌ இன்னொரு விளைவாய்‌ 
இருந்தது: “வெளியே வரும்படி” கூறப்பட்டதற்குத்‌ தரப்பட்ட 


49 


இரண்டாவது காரணம்‌, “அவளுக்கு நேரிடும்‌ வாதைகளில்‌ அகப்படாமல்‌ 
இருக்கும்படிக்கு” என்பதாகும்‌. இந்த வாதைகளை 8ம்‌ வசனம்‌ 
வரைக்குறிப்பிடுகிறது: “ஆகையால்‌ அவளுக்கு வரும்‌ வாதைகளாகிய சாவும்‌ 
துக்கமும்‌ பஞ்சமும்‌ ஒரே நாளிலே வரும்‌; அவள்‌ அக்கினியினாலே 
சுட்டெரிக்கப்படுவாள்‌.” ரோமாபுரியின்‌ முடிவு பற்றி 18ம்‌ அதிகாரம்‌ 
சந்தேகம்‌ எதையும்‌ விட்டுவைப்பதில்லை. அது அழிக்கப்படும்‌. அதே 
முடிவைத்‌ தவிர்ப்பதற்கு கிறிஸ்தவர்கள்‌ ரோமாபுரியின்‌ மயக்கும்‌ 
கவர்ச்சியை எதிர்த்து நிற்க வேண்டியிருந்தது. 

இன்றைய நாட்களில்‌ உலகம்‌ இன்னமும்‌ தனது “மாயாஜாலங்களை” 
செய்கிறது; நிலையற்றவற்றை நிரந்தரமானவைகளாகக்‌ தோன்றும்படி 
ஆக்குகிறது, அற்பமானவற்றை அத்தியாவசியமானவைகளாக்குகிறது, 
மற்றும்‌ கேவலமானவற்றைக்‌ தீங்கற்றவைகளாய்க்‌ காணப்படும்படி 
செயல்படுகிறது. நான்‌ ஓப்புக்கொள்ள விரும்புவதைக்‌ காட்டிலும்‌ 
அதிகமாக உலகமானது என்‌ வாழ்வில்‌ செல்வாக்கைக்‌ கொண்டுள்ளது: ஒரு 
காலத்தில்‌ இருந்தது போல்‌ இப்போது நான்‌ பாவத்தைக்குறித்து அவ்வளவு 
அதிகமாக அதிர்ச்சி அடைவதில்லை: பாவிகளை எச்சரிப்பதில்‌ நான்‌ ஒரு 
காலத்தில்‌ வெளிப்படையாய்ப்‌ பேசியதுபோல்‌ இப்போது பேசுவதில்லை; 
நான்‌ “விஷயங்களுடன்‌” இணைவுபட்டிருக்கிறேன்‌. ரோமாபுரி அழிவை 
நோக்கி முன்சென்றது போலவே, “உலகமும்‌ அதின்‌ இச்சையும்‌ 
ஒழிந்துபோம்‌” (1 யோவான்‌ 2:17) என்பதை நான்‌ நினைவில்‌ கொண்டிருக்க 
வேண்டும்‌ - மற்றும்‌ நீங்களும்‌ இதை நினைவில்‌ கொண்டிருக்க வேண்டும்‌. 
வெளிப்படுத்தின விசேஷம்‌ 18ம்‌ அதிகாரமானது, நாம்‌ கவனிக்க வேண்டிய 
ஒரு அறிவிப்பை ஏற்படுத்துகிறது. ஹென்ரிக்ஸென்‌ என்பவர்‌ பின்வருமாறு 
வலியுறுத்தினார்‌, 


.. சந்தோஷத்தில்‌ பைத்தியம்‌ கொண்ட, முரட்டுத்தனமான உலகம்‌, 
அதன்‌ மயக்குகிற சகலவிதமான ஆடம்பரங்கள்‌ மற்றும்‌ 
சந்தோஷங்கள்‌ ஆகியவற்றுடன்‌, அதன்‌ கிறிஸ்தவத்திற்கு எதிரான 
குத்துவம்‌ மற்றும்‌ கலாச்சாரத்துடன்‌, அந்த திரளான மக்கள்தொகை 
தேவனைப்‌ புறக்கணித்து, தங்கள்‌ மாம்ச இச்சைகள்‌ மற்றும்‌ மனதின்‌ 
விருப்பத்தின்படியும்‌ வாழ்ந்திருக்கும்‌ நிலையில்‌ அழியும்‌.” 


வெளிப்படுத்தின விசேஷத்தை முதன்முதலாக வாசித்தவர்களுக்கு 
நிச்சயமாகவே அவசியமாய்‌ இருந்தபடி எனக்கும்‌ நமது வேதவசனத்தில்‌ 
இரட்டை எச்சரிக்கை அவசியமாகிறது: நான்‌ தேவனுடைய தயவை 
மகிழ்வுடன்‌ அனுபவிக்க வேண்டும்‌ என்றால்‌, நான்‌ “வெளியே வந்து 
பிரிந்திருக்க வேண்டும்‌.” நான்‌ தேவனுடைய கோபத்தைத்‌ தவிர்க்க 
வேண்டும்‌ என்றால்‌, பாவத்தின்‌ வலைக்குள்‌ மயங்கிவிழ நான்‌ என்னை அனு 
மதிக்கக்‌ கூடாது. 

இந்த அறைகூவலை நான்‌ உணர்ந்தறிகையில்‌, சங்கீகக்காரனுடன்‌ 
சேர்ந்து, “தேவனே, எனக்குத்‌ தூரமாயிராகேயும்‌; என்‌ தேவனே, எனக்குச்‌ 
சகாயம்‌ பண்ணக்‌ தஇவிரியும்‌” என்று மாத்திரமே என்னால்‌ கூவ முடியும்‌ 
(சங்கீதம்‌ 71:12). 


50 


யார்‌? 

“யார்‌?” என்பது நாம்‌ கேட்கின்ற மூன்றாவது கேள்வியாக உள்ளது: 
இந்த வேண்டுகோள்‌ யாருக்கு ஏற்படுத்தப்பட்டது? வேதவசனப்‌ 
பகுதியானது “என்‌ ஜனங்கள்‌” என்பவர்களுக்கு உரைக்கப்பட்டுள்ளது. இது 
கிறிஸ்தவர்களை முதன்மையாகக்‌ குறிக்கிறது என்று பெரும்பான்மை 
யானவர்கள்‌ ஒப்புக்கொள்கின்றனர்‌. பேதுரு கிறிஸ்தவர்களுக்கு எழுதிய 
போது, “நீங்களோ ... அவருக்குச்‌ சொந்தமான ஜனமாயும்‌ இருக்கிறீர்கள்‌. 
முன்னே நீங்கள்‌ தேவனுடைய ஐனங்களாயிருக்கவில்லை, இப்பொழுதோ 
அவருடைய ஐனங்களாயிருக்கிறீர்கள்‌” என்று கூறினார்‌ (1 பேதுரு 2:9, 10). 

ஒரு காலத்தில்‌ ரோமாபுரியில்‌ பல கிறிஸ்தவர்கள்‌ வாழ்ந்திருந்தனர்‌ 
(ரோமர்‌ 16), மற்றும்‌ அவர்கள்‌ அங்கே “அநேக வருஷமாய்‌?” 
வாழ்ந்திருந்தனர்‌ (ரோமர்‌ 15:23). ரோமாபுரியின்‌ செல்வாக்கு உலகத்தில்‌ 
ஊடுருவியிருந்தபடியால்‌, “வெளியே வருதல்‌?” என்பதற்கான 
கட்டளையானது அந்த நகரத்தில்‌ இருந்த றிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, 
அனால்‌ எங்குமுள்ள எல்லாக்‌ கிறிஸ்தவர்களுக்குமானதாக இருந்தது. 

“என்‌ ஜனங்கள்‌” என்ற சொற்றொடர்‌, ரோமாபுரியில்‌ இருந்தவர்கள்‌ - 
கொரிந்துவில்‌ இருந்தவர்கள்‌ பற்றித்‌ தேவன்‌ பவுலிடத்தில்‌ “இந்தப்‌ 
பட்டணத்தில்‌ எனக்கு அனேக ஜனங்கள்‌ உண்டு” என்று கூறியபோது 
இருந்தது போலவே (நடபடிகள்‌ 18:10)” - சுவிசேஷத்திற்குத்‌ திறந்த 
வாசலைக்‌ கொண்டிருந்தனர்‌ என்று அர்த்தப்படுவதாகவும்‌ விளக்கப்‌ 
பட்டுள்ளது. மனிதர்களின்‌ இருதயங்களை அறிந்திருக்கன்றவரான தேவன்‌, 
கொரிந்துவில்‌ நேர்மையும்‌ நன்மையுமான இருதயங்களை உடையவர்கள்‌ 
இருந்தனர்‌ என்று அறிந்திருந்தார்‌ லூக்கா 8:15). ஆகையால்‌ பவுல்‌ அங்கு 
தொடர்ந்து பிரசங்கித்தால்‌, பலர்‌ இரட்சிக்கப்படுவர்‌ என்று அவர்‌ (தேவன்‌) 
அறிந்திருந்தார்‌. மாபெரும்‌ இருதய ஆய்வாளர்‌ (1 நாளாகமம்‌ 28:9), 
ரோமாபுரியில்‌ ஒருசிலர்‌ அடையப்படக்கூடியவர்களாய்‌ இருந்தனர்‌ என்று 
அறிந்திருக்கவும்‌ - அவரது வசனங்கள்‌ அவர்களுக்கு அழைப்பாய்‌ இருக்க 
நோக்கங்கொண்டிருக்கவும்‌ - சாத்தியக்கூறு உள்ளது.” 

இந்த விளக்கத்தை நான்‌ முதன்முதலாக வாசித்தபோது, இவ்வசனங்கள்‌ 
பரிசுத்தவான்களுக்கும்‌ பாவிகளுக்கும்‌ ஒரு இரட்டை அழைப்பைக்‌ 
கொண்டிருக்க முடியும்‌ என்பது பற்றி நான்‌ ஐயப்பாடு கொண்டிருந்தேன்‌. 
பின்பு நான்‌ ஒரு இரண்டாவது சிந்தையைக்‌ கொண்டேன்‌: நான்‌ 
இப்படிப்பட்ட அழைப்பை தொடர்ந்து விடுக்கின்றேன்‌. பெரும்பாலான 
பிரசங்கங்களின்‌ முடிவில்‌, நான்‌ கிறிஸ்தவார்களைத்‌ தேவபக்தியுள்ள வாழ்வு 
நடத்தும்படி (மற்றும்‌ அவசியம்‌ இருந்தால்‌ கர்த்தரிடமாய்‌ 
மீளக்கட்டுவிக்கப்படும்படி) உற்சாகப்படுத்துகின்றேன்‌. அதே வேளையில்‌, 
கிறிஸ்தவரல்லாதவர்கள்‌, விசுவாசம்‌, மனந்திரும்புதல்‌, மற்றும்‌ 
ஞானஸ்நானம்‌ ஆயெவற்றின்மூலம்‌ கிறிஸ்தவர்களாகும்படி (ரோமர்‌ 10:9, 
10; மாற்கு 16:15, 16; நடபடிகள்‌ 2:87, 38) உற்சாகப்படுத்துகின்றேன்‌. 











வேறுவார்த்தைகளில்‌ சொல்லுவதென்றால்‌, கிறிஸ்தவர்களையும்‌ 
கிறிஸ்தவரல்லாதவர்களையும்‌ உலகத்தை விட்டு “வெளியே வந்து” பின்பு 


51 


உலகத்திலிருந்து வெளியே இருக்கும்படி நான்‌ வேண்டுகின்றேன்‌. 

நீங்கள்‌ யாராக இருப்பினும்‌, உங்கள்‌ ஆவிக்குரிய நிலை என்னவாக 
இருப்பினும்‌, வெளிப்படுத்தின விசேஷம்‌ 18:4ம்‌ வசனமானது 
உங்களிடத்தில்‌ பேசுகிறது. “வெளியே வாருங்கள்‌!” என்று தேவன்‌ 
உங்களுக்கு கூறுகிறார்‌. 


எப்போது? 

“அவர்கள்‌ எப்போது வெளியே வரவேண்டும்‌ என்று தேவன்‌ 
விரும்புகின்றார்‌?” என்பது கடைசிக்‌ கேள்வியாக உள்ளது. “உடனடியாக! 
இப்போதே!” என்பது தெளிவான பதிலாகும்‌. 

18ம்‌ அதிகாரத்தில்‌ உடனடித்தன்மையின்‌ கருத்துணர்வொன்று 
வியாபித்துள்ளது. லியோன்‌ மோரிஸ்‌ என்பவர்‌, குறைந்தபட்சம்‌, சில 
வெளிப்படுத்தின விசேஷத்தின்‌ முதல்‌ நூற்றாண்டு வாசகர்கள்‌ 
“சூழ்நிலையின்‌ அவசரத்தன்மையைப்‌ புரிந்துணர்ந்திருக்கவில்லை” என்று 
கருத்துத்‌ தெரிவித்தார்‌”” - மற்றும்‌ அவர்‌ அனேகமாக, சரியாகக்‌ 
கூறியிருக்கலாம்‌. வாதைகள்‌ “ஒரே நாளில்‌” (வசனம்‌ 8), “ஒரே நாழிகையில்‌” 
(வசனம்‌ 10) வரவிருந்தன. பேரழிவு தாக்கும்போது ஆயத்தப்பட நேரம்‌ 
இருக்காது. “இப்போதே” ஆயத்தப்படுவதற்கான நேரமாக உள்ளது. 

“ஒரு நாள்‌” மற்றும்‌ “ஒரு நாழிகை” என்ற வார்த்தைகள்‌ நேரடி 
அர்த்தத்தில்‌ எடுத்துக்கொள்ளப்படக்‌ கூடாது - இந்தச்‌ சொற்றொடர்கள்‌ 
ரோமாபுரி அழிவதன்‌ திடீர்த்தன்மையை மாத்திரம்‌ 
சுட்டிக்காண்பிக்கின்றன - ஆனால்‌ வாழ்வைப்‌ பற்றி நன்கு 





அறிந்துள்ளவர்கள்‌, துன்பமானது மிக விரைவில்‌ வரக்கூடும்‌ என்பதை 
அறிந்துள்ளனர்‌. பேரழிவு ஒரே நாளில்‌ வரக்கூடுமா?”* இந்தக்‌ கேள்வியை, 
வெள்ளப்பெருக்கின்‌ காரணமாகத்‌ தங்கள்‌ உடமைகள்‌ யாவற்றையும்‌ 
இழந்த மத்திய சீனாவின்‌ மக்களிடத்தில்‌ கேட்டுப்பாருங்கள்‌. பேரழிவு ஒரு 
நாழிகையில்‌ வரக்கூடுமா? சமீபத்தில்‌ வங்கக்கடலில்‌ சுனாமிப்‌ 
பேரலையினால்‌ எல்லாவற்றையும்‌ இழந்து நிற்கும்‌ மனிதர்களிடத்தில்‌ 
இதைக்‌ கேட்டுப்பாருங்கள்‌. பேரழிவு ஒரு நிமிடத்தில்‌ வரக்கூடுமா? 
பூமியதிர்ச்சியால்‌ தங்கள்‌ வீடுகளை இழந்து வாழ்வு சீரழிந்த நிலையில்‌ 
இருக்கும்‌ இந்தோனேஷிய மக்களிடத்தில்‌ இவ்வாறு கேட்டுப்பாருங்கள்‌. 
பெரும்‌ விபத்தானது ஒரு வினாடி நேரத்திலும்‌ வரக்கூடும்‌. சமீபத்தில்‌ ஒரு 
உள்ளூர்‌ செய்தியறிவிப்பில்‌ பின்வருமாறு கூறப்பட்டது: ஒரு லாரி டிரைவர்‌, 
சிகரெட்‌ பற்ற வைப்பதற்காக “ஒரு வினாடி நேரம்‌” மாத்திரம்‌ தனது 
கனத்தைத்‌ திசைதிருப்பிய வேளையில்‌, லாரியானது சாலையில்‌ இருந்து 
இசைதப்பிச்‌ சென்று, சாலையின்‌ ஓரத்தில்‌ நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 
இரண்டு கார்களின்மீது மோதி, நெடுஞ்சாலைக்‌ காவலர்‌ ஒருவரைக்‌ 
கொன்றது. 

பின்வருவது உண்மையென்று நீங்கள்‌ அறிந்திருக்கின்றீர்கள்‌: 
பெருந்துன்பமானது எந்த வேளையிலும்‌ எந்த இடத்திலும்‌ தாக்கக்கூடும்‌. 
“உங்கள்‌ ஜீவன்‌ எப்படிப்பட்டது? கொஞ்சக்காலம்‌ தோன்றிப்‌ பின்பு 





52 


கோன்றாமற்போகிற புகையைப்போலிருக்கிறதே” (யாக்கோபு 4:14). 
உங்களை அமைதியற்றுப்போகச்செய்ய வேண்டும்‌ என்பதற்காக அல்ல, 
ஆனால்‌ நீங்கள்‌ - இப்போதே - ஆயத்தமாய்‌ இருக்க வேண்டும்‌ 
என்பதற்காகவே நான்‌ இதை உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன்‌. “இதோ 
இப்பொழுதே அநுக்கெரக காலம்‌; இப்பொழுதே இரட்சணிய நாள்‌” 
(2 கொரிந்தியர்‌ 6:2). “... இன்று அவருடைய சத்தத்தைக்‌ கேட்பீர்களாகில்‌ 
.. உங்கள்‌ இருதயங்களைக்‌ கடினப்படுத்தாதிருங்கள்‌” (எபிரெயர்‌ 4:7). 
நீங்கள்‌ ஞானஸ்நானம்‌ பெற வேண்டியிருந்தால்‌, அதை இப்போதே 
பெற்றுக்‌ கொள்ளுங்கள்‌. நீங்கள்‌ தேவனுடைய பிள்ளையாய்‌ இருந்தும்‌ 
தவறு செய்துகொண்டிருந்து, மீளக்கட்டுவிக்கப்பட வேண்டியிருந்தால்‌, 
அதை இப்போதே செய்யுங்கள்‌. நீங்கள்‌ ஆயத்தமாய்‌ இருந்தால்‌, உங்களால்‌ 
“வருங்காலத்தைப்‌ பற்றி மகிழ” முடியும்‌ (நீதிமொழிகள்‌ 31:25ஜஐக்‌ 
காணவும்‌). 


முடிவுரை 
இருபது நூற்றாண்டுகளுக்கு முன்பு பேசப்பட்ட தேவனுடைய 
வார்த்தையானது அவைகள்‌ முதன்‌ முதலாகப்‌ பேசப்பட்ட போது 
இருந்ததைப்‌ போன்றே இன்றைக்கும்‌ ஏற்புடையவைகளாக - மற்றும்‌ - 
அவசியமானவைகளாக உள்ளன: “என்‌ ஜனங்களே, நீங்கள்‌ அவளுடைய 
பாவங்களுக்கு உடன்படாமலும்‌, அவளுக்கு நேரிடும்‌ வாதைகளில்‌ 
அகப்படாமலும்‌ இருக்கும்படிக்கு அவளைவிட்டு வெளியே வாருங்கள்‌. 
அவளுடைய பாவம்‌ வானபரியந்தம்‌ எட்டினது” (வசனங்கள்‌ 4, 5௮). முதல்‌ 
நூற்றாண்டில்‌ ரோமாபுரியானது கிறிஸ்தவர்களை மயக்கி இழுக்க முயற்சி 
செய்தது, மற்றும்‌ இன்றைய நாட்களில்‌ உலகம்‌ நம்மை மோசம்போக்க 
முயற்சி செய்கிறது, 


பொன்‌ வெள்ளியுமோ பெரும்‌ பேர்புகழோ, 
பண ஆசையும்‌ வீணல்லவோ: 

பரலோகத்தின்‌ செல்வமே என்‌ அரும்‌ இயேசுவே: 
போதும்‌ எனக்கு நீரே. 





போதகர்கள்‌ மற்றும்‌ பிரசங்கியார்கள்‌ 
ஆகியோருக்கான குறிப்புகள்‌ 
Proclaiming the New Testament: The Book of Revelation, என்ற மெரில்‌ 0. டென்னீ 
என்பவரின்‌ புத்தகத்தில்‌ 18ம்‌ அதிகாரம்‌ பற்றிய பாடத்திற்கு “கடைசி 
அழைப்பு” என்று தலைப்பிடப்பட்டு, அது, “வெளியே வருதல்‌” என்ற 
வேண்டுகோளின்‌ மீது மையங்கொண்டதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. 
“பாபிலோனின்‌” வீழ்ச்சி” என்று தலைப்பிடப்பட்ட ஒரு பாடத்தில்‌, டாம்மி 


[1] 


பாபிலோனின்‌” வீழ்ச்சியிலிருந்து நாம்‌ கற்றுக்கொள்ளக்‌ 





சவுத்‌ என்பவர்‌, 
கூடிய பாடங்கள்‌ யாவை?” என்ற ஒரு பிரிவை உள்ளடக்கினார்‌. அவரது 


53 


கருத்துக்களில்‌ பல, “வெளியே வருதல்‌” என்ற ஆய்வுக்கருத்தையே 
எடுத்துரைக்கின்றன. 


குறிப்புகள்‌ 

!Robert Mounce, The Book of Revelation, The New International Commentary on the 
New Testament Series (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1977), 
324. ?Leon Morris, Revelation, rev. ed., The Tyndale New Testament Commentaries (Grand 
Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1987), 210. ‘Much of this paragraph is 
paraphrased from Jim McGuiggan, The Book of Revelation, Looking Into the Bible Series 
(Lubbock, Tex.: International Biblical Resources, 1976), 266. *William Hendriksen, More 
Than Conquerors (Grand Rapids, Mich.: Baker Book House, 1954), 208. “William Barclay, 
The Revelation of John, vol. 2, rev. ed., The Daily Study Bible Series (Philadelphia: 
Westminster Press, 1976), 152. ‘Ibid. "Merrill C. Tenney, Proclaiming the New Testament: 
The Book of Revelation (Grand Rapids, Mich.: Baker Book House, 1963), 93. 
“பரிசுத்தவான்கள்‌” என்ற குறிப்புப்‌ பெயர்‌ வெளிப்படுத்தின விசேஷம்‌ புத்தகத்தில்‌ 
பதிமூன்று முறைகள்‌ காணப்படுகிறது. ”“பரிசுத்தவான்‌” என்ற வார்த்தையைப்‌ 
பற்றி, “வெளிப்படுத்தின விசேஷம்‌, 2” என்ற புத்தகத்தில்‌ “ஆட்டுக்குட்டியானவர்‌ 
பாத்திரராயிருக்கின்றார்‌” என்ற பாடத்தின்‌ அடிக்குறிப்புகளில்‌ காணவும்‌. ''“சபை” 
என்ற வார்த்தை ₹//௪௭/ஈ என்ற கிரேக்க கூட்டு வார்த்தையில்‌ இருந்து 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது, இந்த கிரேக்க வார்த்தை “அழைத்தல்‌” (48/2௦) 
என்பதற்கான வார்த்தையை “வெளியே” அல்லது “இல்‌ இருந்து வெளியே” என்று 
அர்த்தப்படும்‌ முன்னிடைச்‌ சொல்லுடன்‌ (66) இணைத்துப்‌ பெறப்பட்டுள்ளது. 

"Tenney, 91-92. 13]ர்0., 93. “Cecil F. Alexander, “Jesus Calls Us,” Songs of Faith and 
Praise, ed. Alton H. Howard (West Monroe, La.: Howard Publishing Co., 1996). “This 
sentence was based on a phrase used by Warren W. Wiersbe, The Bible Exposition Commen- 
tary, vol. 2 (Wheaton, 111.: Victor Books, 1989), 616. “இந்த வேண்டுகோளை எரேமியா 
51:6, 45உடன்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்கவும்‌. Michael Wilcock, 7 Saw Heaven Opened: The 
Message of Revelation, The Bible Speaks Today Series (Downers Grove, 111.: Intervarsity 
Press, 1975), 166. ”Mounce, 324. '®Morris, 209. ”Ibid., 210. Hendriksen, 213. 

இல எழுத்தாளர்கள்‌, தேவன்‌ புறஜாதியார்கள்‌ (“என்‌ ஜனங்களல்லாதவர்கள்‌”) 
ஒரு நாளில்‌ “என்‌ ஜனங்கள்‌” என்று அழைக்கப்படுவார்கள்‌ என்று கூறிய ஓசியா 
2:23ஐக்‌ குறிப்பிடுகின்றனர்‌ (இது ரோமர்‌ 9:25, 26 மற்றும்‌ 1 பேதுரு 2:9, 10 ஆகிய 
வசனங்களில்‌ மேற்கோள்‌ காண்பிக்கப்பட்டுள்ளது). 2நடபடிகள்‌ 18:10ல்‌ தேவனு 
டைய “மக்கள்‌” என்பதற்கான அவரது குறிப்பு, அந்த மக்கள்‌ விசுவாசம்‌ மற்றும்‌ 
கீழ்ப்படிதல்‌ ஆகியவை இன்றியே இரட்சிக்கப்பட்டிருப்பார்கள்‌ என்று 
அர்த்தப்படவில்லை. அவர்கள்‌ இரட்சிக்கப்படுவதற்கு, இன்னமும்‌ கேள்விப்பட்டு, 
விசுவாசித்து, ஞானஸ்நானம்‌ பெறவேண்டியிருந்தது (நடபடிகள்‌ 18:8). அவ்வாறே, 
வெளிப்படுத்தின விசேஷம்‌ புத்தகத்தில்‌ “என்‌ ஜனங்கள்‌” என்பது கிறிஸ்தவர்களாக 
சாத்தியக்‌ கூறுள்ளவர்களையும்‌ உள்ளடக்கினால்‌, இவர்கள்‌ இரட்சிக்கப்படுவதற்கு 
முன்பு கர்த்தருக்கு இன்னமும்‌ பதில்செயல்‌ செய்ய வேண்டியிருந்தது. “14௦715, 210. 
₹*உங்கள்‌ உரையைக்‌ கேட்பவர்களுக்குத்‌ தொடர்புடைய விவரிப்புகளைப்‌ 
பயன்படுத்தவும்‌. அமெரிக்காவில்‌, பங்கு மார்க்கெட்‌ மூழ்குதல்கள்‌ (உதாரணத்திற்கு 
“Black Friday,” என்பது) விவரிப்பாகப்‌ பயன்படுத்தப்படலாம்‌. 2Tillit 5. Teddlie, 





54 


“Heaven Holds All to Me,” Songs of Faith and Praise, ed. Alton H. Howard (West Monroe, 
La.: Howard Publishing Co., 1996). 








மறுகண்ணோட்டம்‌ மற்றும்‌ கலந்துரையாடல்‌ 

ஆகியவற்றிற்கான கேள்விகள்‌ 

1. தேவனுடைய மக்கள்‌ “வெளியேறும்படி” கூறப்பட்ட வேளைகள்‌ 
பற்றி இப்பாடத்தில்‌ தரப்பட்டு உள்ள உதாரணங்களை 
மறுகண்ணோட்டமிடவும்‌. மற்ற உதாரணங்களைப்‌ பற்றி நீங்கள்‌ 
நினைத்து பார்க்க முடியுமா? 

2. “வெளியே வரும்படியான” கட்டளையானது சில வேளைகளில்‌, 
தேவனுடைய மக்கள்‌ ஒரு குறிப்பிட்ட இடத்தில்‌ இருந்து 
பெளதீகரீதியான முறையில்‌ வெளியேற வேண்டும்‌ என்று 
அர்த்தப்படுறெதா? இது எப்போதுமே இவ்வாறே 
அர்த்தப்படுகிறதா? 

3. 2 கொரிந்தியர்‌ 6:14-7:1ல்‌ நம்‌ ஒவ்வொருவருக்கும்‌ தரப்பட்டுள்ள 
அறைகூவலைப்‌ பற்றிக்‌ கலந்துரையாடுக. 

4. இந்தப்‌ பாடம்‌, தேவனுடைய மக்கள்‌ பிரிந்திருந்து 
குனிதன்மையுடன்‌ இருக்க வேண்டியது பற்றிப்‌ போதிக்கும்‌ பல 
வசனப்பகுஇகளைப்‌ பட்டியலிடுகிறது. மற்ற சிலவற்றைப்‌ பற்றி 
நீங்கள்‌ நினைத்துப்‌ பார்க்க முடியுமா? 

5. உலகம்‌ ஒரு கவர்ச்சியை - நிலைபிறழ்ந்த ஒரு கவர்ச்சியை, 
ஆனாலும்‌ இன்னமும்‌ ஒரு கவர்ச்சியாக இருக்கும்‌ விஷயத்தை - 
கொண்டுள்ளது என்பதை நீங்கள்‌ ஒப்புக்கொள்கின்றீர்களா? 

6. “உலகம்‌ கடந்து செல்லுகிறது: என்பதை அறிதலானது 
சோதனைகளைச்‌ சந்திப்பதில்‌ நமக்கு உதவுறெதா? 

7. “என்‌ ஜனங்கள்‌” என்ற சொற்றொடர்‌ கிறிஸ்தவர்களாய்‌ 
இருப்பவர்களை மாத்திரம்‌ உள்ளடக்குகிறதா? அல்லது அது 
(நடபடிகள்‌ 18:10ல்‌ உள்ளதுபோல்‌) கிறிஸ்தவர்களாவதற்குச்‌ 
சாத்தியக்‌ கூறுள்ளவர்களையும்‌ உள்ளடக்கக்கூடுமா? 

8. நாம்‌ சத்தியத்தை அறிந்தபின்பு, எவ்வளவு சீக்கிரத்தில்‌ அதற்குக்‌ 
கீழ்ப்படிய வேண்டும்‌? 

9. பெருந்துன்பமானது எந்த வேளையிலும்‌ தாக்கக்கூடும்‌ என்பதால்‌, 





நாம்‌ உடனடியாகக்‌ கீழ்ப்படிய வேண்டும்‌ என்று இந்தப்பாடத்தில்‌ 
கருத்துக்‌ தெரிவிக்கப்பட்டுள்ளது. கழ்ப்படிதலைத்‌ 
குள்ளிவைக்கக்கூடாதிருப்பதற்கு நீங்கள்‌ நினைத்துப்‌ பார்க்கக்‌ 
கூடிய பிற காரணங்கள்‌ யாவை? 


22 


58 
“அல்லேலூயா!” பல்லவி 
[19:1-6) 


ஹேன்டெல்‌ என்ற இசைக்கலைஞரின்‌ மேசியா என்ற இசைத்‌ 
தொகுப்பில்‌ உள்ள “அல்லேலூயா பல்லவி” என்ற பாடலானது உலகில்‌ 
மிகவும்‌ நன்கு அறியப்பட்ட இசைக்‌ தொகுப்புகளில்‌ ஒன்றாக உள்ளது. 
அந்தப்‌ பல்லவியின்‌ வார்த்தைகள்‌ எளியவைகளாக, “அல்லேலூயா” என்ற 
வார்த்தையைப்‌ பிரதானமாக, மற்றும்‌ பின்வரும்‌ ஒருசில சொற்றொடர்‌ 
களைத்‌ திரும்பத்திரும்பக்‌ கூறுபவையாக உள்ளன: “ஏனெனில்‌ ஆண்டவர்‌ 
சர்வவல்லவராய்‌ ஆளுகை செய்கிறார்‌”; “அவர்‌ என்றென்றைக்கும்‌, 
என்றென்றைக்கும்‌, என்றென்றைக்கும்‌ ஆளுகை செய்வார்‌”; “ராஜாதி 
ராஜாவும்‌, கர்த்தாதி கர்த்தாவும்‌!” இருந்தபோதிலும்‌, இந்தப்‌ பாடல்‌ நன்கு 
பாடப்படும்போது, அதைக்‌ கவனிக்கும்‌ எந்த ஒரு நபருக்குள்ளும்‌ ஒரு 
மெய்சிலிர்ப்பை இது அனுப்ப முடியும்‌. ஹேன்டெல்‌ அவர்கள்‌ இதை 
இசையமைத்தபோது, தாம்‌ பரலோகத்தில்‌ தேவனுடைய பிரசன்னத்திற்கு 





கொண்டுசெல்லப்பட்டதாக உணர்ந்தேன்‌ என்று கூறினார்‌.” 

பலர்‌ இந்தப்‌ பல்லவியை அறிவார்கள்‌, ஆனால்‌ ஹேன்டெலின்‌ இந்த 
மிகச்சிறந்த படைப்பிற்கு ஏறக்குறைய நிச்சயமாகவே, வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ 19ம்‌ அதிகாரம்தான்‌ ஏவுதலானதாயிருந்தது என்பதைப்‌ 
பெரும்பான்மையானவர்கள்‌ அறிவதில்லை. இந்த அதிகாரம்‌, 
“இவைகளுக்குப்‌ பின்பு, பரலோகத்தில்‌ திரளான ஜனக்கூட்டம்‌ இடுகற 
ஆரவாரத்தைக்‌ கேட்டேன்‌. அவர்கள்‌: அல்லேலூயா! இரட்சணியமும்‌ 





மகிமையும்‌ கனமும்‌ வல்லமையும்‌ நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே 
உரியது, ... என்றார்கள்‌” (வசனம்‌ 1). முதல்‌ ஆறு வசனங்களில்‌, மீண்டும்‌ 
மீண்டும்‌ சந்தோஷம்‌ நிறைந்த கூவுதல்‌ ஒலிக்கிறது: “அல்லேலூயா!” 
(வசனங்கள்‌ 1, 3, 4, 6). 6ம்‌ வசனத்தில்‌, பரலோக மற்றும்‌ பூலோக 
பாடற்குழுவினர்‌ இணைந்து, “அல்லேலூயா, சர்வவல்லமையுள்ள 
தேவனாகிய கர்த்தர்‌ ராஜ்யபாரம்‌ பண்ணுகிறார்‌” என்று பாடுகின்றனர்‌. 
கடை சியில்‌ நாம்‌ 16ம்‌ வசனத்தில்‌, “ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்னும்‌ நாமம்‌ 
... எழுதப்பட்டிருந்தது” என்று வாசிக்கின்றோம்‌.” 

ஹேன்டெல்‌ என்பவரின்‌ பல்லவியிலும்‌ வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
19:1-6ரிலும்‌ “அல்லேலூயா” என்பது திறவுகோல்‌ வார்த்தையாக உள்ளது. 
“அல்லேலூயா? என்பது, முதலில்‌ கிரேக்க மொழியிலும்‌ பின்பு 
ஆங்கிலத்திலும்‌ [அதன்பின்பு தமிழிலும்‌] ஒலிபெயர்க்கப்பட்ட எபிரெய 
வார்த்தையாகும்‌.” இது “துதி” என்பதற்கான எபிரெய வார்த்தையை (கக) 
தேவனுடைய பரிசுத்த பெயருடன்‌ (ர்‌, இது “Jha” என்பதன்‌ சுருக்க 


56 


வடிவமாகும்‌) இணைத்துப்‌ பெறப்பட்ட கூட்டு வார்த்தையாகும்‌. இது 
“யெகோவாவைகத்‌ துதியுங்கள்‌” என்ற நேரடியான அர்த்தம்‌ கொண்டுள்ளது 
- அல்லது இது பொதுவாக மொழிபெயர்க்கப்படுறெபடி, “ஆண்டவரைத்‌ 
துதியுங்கள்‌” என்ற அர்த்தம்‌ கொண்டுள்ளது.” 

பெரும்பாலான வேதாகமங்களில்‌ வெளிப்படுத்தின விசேஷம்‌ 19:1-6ல்‌ 
மாத்திரமே “அல்லேலூயா” என்ற வார்த்தை காணப்படுகிறது என்பதை 
அறிதலானது சிலருக்கு வியப்பளிக்கும்‌. இந்தச்‌ சொற்றொடரானது, 
வேதவசனங்கள்‌ முழுவதிலும்‌ காணப்படுகிறது என்று நாம்‌ யூகிக்கும்‌ 
அளவுக்கு இது நமது மதரீதியான சொற்றொடராக்கத்தில்‌ மிகவும்‌ 
நிலைகொண்டுள்ளது - ஆனால்‌ இது அவ்வாறு காணப்படுவதில்லை. இந்த 
எபிரெய வார்த்தையானது சங்கீதங்களின்‌ புத்தகத்தில்‌ இருபத்து நான்கு 
முறைகள்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது, ஆனால்‌ இது எவ்வித மாற்றமும்‌ 
இன்றி, “கர்த்தரைத்‌ துதியுங்கள்‌!” அல்லது இதற்குச்‌ சமமான 
வார்த்தைகளாகவே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது.£ வழக்கத்தில்‌ 
நிலைபெற்றுள்ள ஆங்கில வேதாகமங்களில்‌, “அல்லேலூயா” என்ற 
வார்த்தையானது நான்கு முறைகள்‌ மாத்திரமே காணப்படுகிறது - 
இவையாவும்‌ வெளிப்படுத்தின விசேஷம்‌ 19:1-6ல்தான்‌ உள்ளன. 
இவ்விடத்தில்‌ நாம்‌ வானமண்டல “அல்லேலூயா!” பல்லவியைக்‌ 
கொண்டுள்ளோம்‌. 





நமது படிப்புகளில்‌ நாம்‌ துதிவசனப்பகுதிகள்‌ பலவற்றை 
எதிர்கொண்டுள்ளோம்‌; ஆனால்‌ 19ம்‌ அதிகாரத்தில்‌, தேவனைத்‌ துதித்தல்‌ 
என்பது அதன்‌ உச்சத்தை அடைகிறது. துதி என்பது ஆராதனையின்‌ 
இருதயம்‌ போன்ற மையப்பகுதியாக உள்ளது என்று நான்‌ முன்னதாகக்‌ 
குறிப்பிட்டுள்ளேன்‌ - மற்றும்‌ இதைப்‌ பொறுத்தமட்டில்‌ நான்‌ எனது 
தனிப்பட்ட வகையில்‌ போதுமற்ற நிலையை உணருகின்றேன்‌. ஆகையால்‌ 
இந்த ஆண்டின்‌ முற்பகுதியில்‌, தேவனைத்‌ துஇத்தல்‌ பற்றி வேதாகமத்தில்‌ 
உள்ள வசனப்பகுதிகளின்மீதான ஒரு படிப்பொன்றை நான்‌ 








மேற்கொண்டேன்‌. அடிப்படையில்‌ நாம்‌ இரண்டு விஷயங்களுக்காக 
அவரைக்‌ துஇக்க வேண்டியவர்களாய்‌ இருக்கின்றோம்‌ என்று நான்‌ முடிவு 
செய்தேன்‌: அவர்‌ செய்துள்ளவற்றிற்காக, மற்றும்‌ அவர்‌ யாராக 
இருக்கின்றார்‌ என்பதற்காக. சங்கீதம்‌ 150:2 வசனமானது இவ்விரண்டு 
ஆய்வுக்கருத்துக்களையும்‌ கொண்டுள்ளது; “அவருடைய வல்லமையுள்ள 
கிரியைகளுக்காக [அவர்‌ செய்துள்ளவற்றிற்காக] அவரைக்‌ துதியுங்கள்‌; 
மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக [அவர்‌ யாராக 
இருக்கின்றாரோ, அதற்காக] அவரைக்‌ துதியுங்கள்‌.” வெளிப்படுத்தின 
விசேஷத்தின்‌ “அல்லேலூயா!” பல்லவியும்‌ இவ்விரண்டு 
குலைப்புக்களின்மீது கவனம்‌ குவிக்கிறது. 


தேவன்‌ செய்துள்ளவற்றிற்காக அவரை 
துதித்தல்‌ (19:1-4) 


19ம்‌ அதிகாரத்தின்‌ முதல்‌ வசனங்கள்‌, 18ம்‌ அதிகாரத்தின்‌ 





57 


கட்டளைக்குப்‌ பதில்செயலாக உள்ளன: ““பரலோகமே! 
பரிசுத்தவான்‌௧ளாகிய அப்போஸ்தலர்களே! தீர்க்கதரிசிகளே! 
அவளைக்குறித்து [அதாவது பாபிலோனைக்‌ குறித்து] களிகூருங்கள்‌. உங்கள்‌ 
நிமித்தம்‌ தேவன்‌ அவளை நியாயந்தீர்த்தாரே!” (18:20). 18ம்‌ அதிகாரத்தின்‌ 
விம்மல்‌ நிறைந்த அழுகையும்‌ அமைதியும்‌, 19ம்‌ அதிகாரத்தின்‌ 
பொங்கியெழும்‌ பாடலினால்‌ பின்தொடரப்பட்டன. 

இவ்வதிகாரம்‌, “இவைகளுக்குப்‌ பின்பு ... நான்‌ கேட்டேன்‌” (வசனம்‌ 
1௮) என்று தொடங்குகிறது. “இவைகள்‌” என்பது ரோமாபுரியின்‌ 
வீழ்ச்சியைச்‌ சித்தரிக்கும்‌ காட்சிகளைக்‌ குறிக்றெது. 19ம்‌ அதிகாரத்தின்‌ 
முதல்‌ ஆறு வசனங்கள்‌, 17:1ல்‌ தொடங்கிய, பாபிலோனின்‌ வீழ்ச்சி பற்றிய 
நீண்ட வசனப்பகுதியை முடித்து வைக்கின்றன. 19:1அவில்‌ நாம்‌, 
“... பரலோகத்தில்‌ திரளான ஜனக்கூட்டம்‌ இடுகிற ஆரவாரத்தைக்‌ 
கேட்டேன்‌” என்று வாசிக்கன்றோம்‌. 5:11ல்‌ நாம்‌, தூதர்களின்‌ திரளான 
கூட்டம்‌ பற்றியும்‌, 7:9ல்‌ மீட்கப்பட்ட வர்களின்‌ திரளான கூட்டம்‌ பற்றியும்‌ 
வாசித்தோம்‌. ஒருவேளை இவ்விரு குழுக்களும்‌ தங்கள்‌ குரல்களை 
ஒன்றிணைக்திருக்கலாம்‌.” 

பரலோகப்‌ பாடற்குழுவினர்‌, “அல்லேலோயா, இரட்சணியமும்‌” 
மகிமையும்‌ கனமும்‌ வல்லமையும்‌ நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே 
உரியது” என்று பாடினர்‌ (வசனம்‌ 1இ).? ரோமாபுரியானது, மகிமையும்‌ 
வல்லமையும்‌ தனிச்சிறந்த வகையில்‌, தனக்கே உரியது என்று நம்பியிருந்தது; 
அது, ராயன்தான்‌ உலகத்தின்‌ இரட்சகன்‌ என்று வலியுறுத்தியது - ஆனால்‌ 
அது தவறானதாக இருந்தது. யெகோவா தேவன்‌, இரட்சிப்பு, மகிமை 
மற்றும்‌ வல்லமை ஆகியவற்றிற்குத்‌ தனிப்பட்ட உரிமைகளைக்‌ 
கொண்டிருந்தார்‌. வில்லியம்‌ பார்க்ளே என்பவர்‌ பின்வருமாறு எழுதினார்‌, 


தேவனுடைய மாபெரும்‌ இந்த மூன்று பண்புகள்‌ ஒவ்வொன்றும்‌ 
தத்தனது சொந்த பதில்செயலை மனிதருடைய இருதயத்தில்‌ எழுப்ப 
வேண்டும்‌. தேவனுடைய இரட்சிப்பு என்பது மனிதனின்‌ 
நன்றியுணர்வை எழுப்பவேண்டும்‌, தேவனுடைய மகிமை என்பது 
மனிதனுடைய பயபக்கியை எழுப்ப வேண்டும்‌; தேவனுடைய 
வல்லமை என்பது ... மனிதனுடைய நம்பிக்கையை ... எழுப்ப 
வேண்டும்‌. நன்றியுணர்வு, பயபக்தி, நம்பிக்கை - இவைகள்‌ 
உண்மையான துதியில்‌ அடங்கும்‌ கூறுகளாக இருக்கின்றன. '? 


பாடகர்கள்‌ இவ்வளவு மேன்மையான சொற்றொடர்களைக்‌ கொண்டு 
தேவனைப்‌ பற்றிப்‌ பேசியது ஏன்‌? “(ஏனென்றால்‌) அவருடைய 
நியாயத்தீர்ப்புகள்‌ சத்தியமும்‌ நீதியுமானவைகள்‌” (வசனம்‌ 2அ.'' நமது 
நியாயத்தீர்ப்புகள்‌ எப்போதுமே தவறானவைகளாய்‌ இருக்கின்றன, ஆனால்‌ 
தேவனுடைய நியாயத்தீர்ப்புகள்‌ எப்போதும்‌ சத்தியமும்‌ நீதியுமானவை 
களாய்‌ இருக்கின்றன. 


பின்வரும்‌ மூன்று காரணங்களுக்காகத்‌ தேவன்‌ மாத்திரமே 
நியாயத்தீர்ப்பில்‌ பூரணப்பட்ட வராக இருக்கின்றார்‌: முதலாவது, 


58 


அவர்‌ மாத்திரமே, எந்த மனிதனுக்குள்ளும்‌ இருக்கக்கூடிய உள்ளான 
சிந்தனைகளையும்‌ விருப்பங்களையும்‌ காண முடியும்‌. இரண்டாவது, 
அவர்‌ மாத்திரமே, தப்பெண்ணம்‌ எதுவும்‌ இன்றி நியாயந்தர்க்கக்‌ 
கூடிய தூய்மைத்தன்மையைக்‌ கொண்டுள்ளார்‌. மூன்றாவது, அவர்‌ 
மாத்திரமே சரியான நியாயத்தீர்ப்பைக்‌ கண்டறியக்‌ கூடிய 
ஞானத்தையும்‌ அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய வல்லமையையும்‌ 
கொண்டுள்ளார்‌. !2 


பின்பு இந்தப்‌ பாடல்‌, பொதுவான சத்தியத்தில்‌ இருந்து குறிப்பான - 
ஒரு குறிப்பான சத்தியம்‌ மற்றும்‌ நீதியான நியாயத்தீரப்புக்குத்‌ இரும்பிற்று: 


“தன்‌ வேசித்தனத்தினால்‌ பூமியைக்‌ கெடுத்த மகா வேசிக்கு [அதாவது, 
ரோமாபுரி நகருக்கு] அவர்‌ நியாயத்தீர்ப்புக்கொடுத்து, தம்முடைய 
ஊழியக்காரரின்‌ இரத்தத்திற்காக அவளிடத்தில்‌ பழிவாங்கினாரே 
என்றார்கள்‌.” மறுபடியும்‌ அவர்கள்‌, “அல்லேலூயா என்று சொல்லி 
ஆர்ப்பரித்தார்கள்‌. அவளுடைய புகை என்றென்றைக்கும்‌ 
எழும்புகிறது என்றார்கள்‌””* (வசனங்கள்‌ 2, 3). 


ரோமாபுரியானது, “பழங்கால சமூகத்தின்‌ ஓவ்வொரு பிரிவிலும்‌ 
துன்மார்க்கத்தை பொழிந்த மையமாயிருந்தது”; அது, “மனிதனின்‌ இழிகுண 
சிந்தையில்‌ தோற்றுவிக்கப்பட்ட பேய்த்தனமான யுக்திகள்‌ யாவும்‌ 
(வழிந்தோடும்‌) மையமாக இருந்தது.” அதனுடைய பாவங்கள்‌ 
“வானபரியந்தம்‌ எட்டினது” (18:5). இவ்விதமாக, கடைசியில்‌ அது 
தேவனால்‌ “நினைவுகூரப்பட்டது” (16:19; 18:5). 

ஹேன்டெல்‌ என்பவரின்‌ மேசியா என்ற பாடலுக்கு நன்கு 
பழக்கப்பட்டவர்கள்‌, அவரது “அல்லேலூயா பல்லவி? மற்றும்‌ 
வெளிப்படுத்தின விசேஷம்‌ 19:1-6ல்‌ காணப்படும்‌ அல்லேலூயா பல்லவி 
ஆகியவற்றிற்கு இடையில்‌ ஒரு நேரெதிர்த்‌ தன்மையைக்‌ காண்பார்கள்‌. 
ஹேன்டெலின்‌ மகிழ்வு நிறைந்த பணியானது, இயேசுவின்‌ மூலம்‌ தேவனு 
டைய திட்டத்தின்‌ நிறைவேற்றத்தின்‌ மீது இருந்தது: அது இயேசுவின்‌ 
மரணம்‌, உயிர்த்தெழுதல்‌ மற்றும்‌ பரத்துக்கேறுகல்‌ மற்றும்‌ மரணத்தின்மீது 
வெற்றிக்கொண்டாட்டம்‌ ஆயெவற்றின்மீது கவனம்‌ குவித்தது. இதற்கு 
மறுபுறத்தில்‌, வெளிப்படுத்தின விசேஷம்‌ 19ன்‌ முதல்‌ பாகம்‌, தேவனுடைய 
கடுமையான, தணியாத கோபத்தைப்‌ பாராட்டுவதாகக்‌ காணப்படுகிறது. 
ஒரு “அல்லேலூயா பல்லவி?” வாழ்வு மற்றும்‌ உண்மை நிலை 
ஆமயெவற்றின்மீது கவனம்‌ குவிக்கையில்‌, இன்னொன்று மரணத்தையும்‌ 
அழிவையும்‌ நாடகத்துவப்‌ படுத்துவதாகக்‌ காணப்படுகிறது. 

இந்த நேரெதிர்த்‌ தன்மையானது கிறிஸ்தவர்களுக்கு வினோத 
மானதாகத்‌ தோன்றலாம்‌; மனந்திரும்புவதற்கு இனியும்‌ வாய்ப்புப்‌ 
பெற்றிராமல்‌ இருக்கும்‌ வகையில்‌ பாவிகள்‌ மரணம்‌ அடைவதைக்‌ 
காட்டிலும்‌, மனம்திரும்புகின்ற ஒரு பாவியைக்‌ குறித்து அதிகமாக 
அகம்மழெொவதற்கு நாம்‌ மிகவும்‌ பழக்கப்பட்டிருக்கன்றோம்‌ (லூக்கா 15:7, 
10). வேதாகமத்தை விமர்சிப்பவர்கள்‌, வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
புத்தகமானது, பாபிலோனின்‌ அழிவுக்காகத்‌ தேவனைத்‌ துதித்தல்‌ பற்றி 








59 


ஏராளமாய்‌ (எதிர்ப்பான கருத்துக்களை) கூறுகின்றனர்‌. நியாயத்தர்ப்புப்‌ 
பற்றி வெளிப்படுத்தின விசேஷத்தில்‌ உள்ள வலியுறுத்தத்தைச்‌ 
சுற்றியிருக்கும்‌ முரண்பாடு பற்றி நாம்‌ கலந்துரையாடியிருக்கின்றோம்‌, '* 
ஆனால்‌ இந்த இடத்தில்‌ கூடுதலான விளக்கங்கள்‌ அவசியமாய்‌ 
இருக்கின்றன. 

முதலில்‌ நாம்‌, வெளிப்படுத்தின விசேஷம்‌ 19:1-6 போன்ற 
வசனப்பகுதிகளுக்குத்‌ தூண்டுதகலாய்‌ உள்ள மேலோங்குதல்‌ பெற்ற 
சூழ்நிலைகளைப்‌ புரிந்து கொள்ள வேண்டும்‌. கிறிஸ்தவர்கள்‌ ஒரு 
சமையலறை மேஜையைச்‌ சுற்றி அமர்ந்து, காஃபி குடித்துக்கொண்டு, 
குடிமை அரசுடன்‌ கிறிஸ்தவர்களுக்கு உள்ள உறவுமுறை அல்லது 
குனிப்பட்ட பழிவாங்குதல்‌ எதிர்‌ தேவனுடைய பழிவாங்குதல்‌ போன்ற 
கருத்துக்களை அமைதியாகக்‌ கலந்துரையாடிக்‌ கொண்டிருக்கவில்லை. 
அவர்கள்‌ உயிர்வாழ்விற்குப்‌ போராடிக்கொண்டிருந்தனா்‌. அவர்களின்‌ 
வாழ்வு இக்கட்டான சூழ்நிலையில்‌ இருந்தது. 


அவர்கள்‌ தங்கள்‌ குடும்ப உறுப்பினர்களை இழந்திருந்தனர்‌, அந்த 
உறுப்பினர்கள்‌ கொலோசியத்தில்‌ சிங்கங்களுக்கு இரையாக்கப்‌ 
பட்டிருந்தனர்‌, இரவு வேளையில்‌ ரோமாபுரியின்‌ வானத்தை வெளிச்ச 
மூட்டத்‌ தொழுமரங்களில்‌ கட்டிவைத்து எரிக்கப்பட்டிருந்தனர்‌, 
கிறிஸ்தவர்களைச்‌ சித்திரவதை செய்தவர்கள்‌ காட்டு மிருகங்களின்‌ 
தோலை அவர்களுக்குப்‌ போர்த்திவிட்டபோது, மூர்க்கமான 
வேட்டை நாய்களின்‌ கும்பலினால்‌ அவர்கள்‌ வேட்டையாடப்‌ 
பட்டிருந்தனர்‌.” 


அவர்களின்‌ ஆத்துமாக்கள்‌ மறு உறுதிப்பாட்டை எதிர்ப்பார்த்துக்‌ கதறின - 
வெளிப்படுத்தின விசேஷம்‌ அதையே அவர்களுக்குக்‌ கொடுத்தது. 

பித்தம்பிடித்த, காயப்பட்ட மிருகம்‌ ஒன்று இருண்ட காட்டில்‌ 
உங்களைத்‌ துரத்துவதாகக்‌ கற்பனை செய்து கொள்ளுங்கள்‌. நீங்கள்‌ 
இருளினூடே வேகமாய்‌ ஓடுகின்றீர்கள்‌, உங்கள்‌ இருதயம்‌ வேகமாக 
அடித்துக்கொள்கிறது, கிளைகள்‌ உங்கள்‌ முகத்தில்‌ மோதுகின்றன. இந்த 
வேளை முழுவதிலும்‌ இரத்தத்‌ தாகம்‌ கொண்ட அந்த உயிரினம்‌(மிருகம்‌) 
உங்களை நெருங்கி நெருங்கி வருவதை உங்களால்‌ கேட்டுணர முடிகிறது. 
விழுந்து கடக்கும்‌ இளையொன்றின்மீது நீங்கள்‌ தடுமாறி விழுந்து, 
தரையின்மீது கைகால்களைப்‌ பரப்பிக்கொண்டு விழுகின்றீர்கள்‌. 
மிருகத்தின்‌ கண்கள்‌ இருளில்‌ ஒளிர்வதை உங்களால்‌ காணமுடிறெது. அது 
பதுங்கிப்‌ பாய்கிறது. நீங்கள்‌ உங்கள்‌ கண்களை மூடிக்கொண்டு, அதன்‌ 
பயங்கரமான கடிக்கும்‌ பற்கள்‌ உங்கள்‌ சதையைக்‌ கிழித்துப்போடு 
வதற்காகக்‌ காத்திருக்கின்றீர்கள்‌. திடீரென்று காட்டினூடே ஒரு துப்பாக்கிச்‌ 
சத்தம்‌ ஒலிக்கிறது - அந்த விலங்கு உங்கள்‌ காலடியில்‌ செத்து விழுகிறது. 
உங்களுக்கு இது நடந்தால்‌ நீங்கள்‌ அகம்மகிழ மாட்டீர்களா? உங்களைக்‌ 
காப்பாற்ற வந்தவரை நீங்கள்‌ துஇக்கவும்மாட்டீர்களா? 

ஆகையால்‌, 19ம்‌ அதிகாரத்தின்‌ அகம்மகிழ்ச்சி இயல்பானது என்று 
முதலில்‌ நான்‌ கருத்துத்‌ தெரிவிப்பேன்‌. பகட்டுக்கார வேசியால்‌ 





60 


தூண்டிவிடப்பட்ட 13ம்‌ அதிகாரத்தின்‌ பயங்கரம்‌ நிறைந்த மிருகம்‌, 
கிறிஸ்தவர்களை விரட்டிக்‌ தொடர்ந்து கொண்டிருந்தது. அவர்கள்‌ 
தங்களின்‌ அழிவுக்கென்று ஒப்புக்கொடுத்தவார்களின்‌ உடனடியான அழிவு 
பற்றி அறிந்தபோது அதனால்‌ அகம்மகிழாதிருந்தால்‌, அவர்கள்‌ 
மனிதத்தன்மையில்‌ குறைவுபட்டிருப்பார்கள்‌. 

இருப்பினும்‌ நாம்‌ இன்னும்‌ ஆழமாய்‌ ஊடுருவ வேண்டிள்ளது. 
இவ்வசனப்பகுதியானது மற்றவர்களுடைய  துரதிர்ஷ்டத்தில்‌ 
சிறுபிள்ளைத்தனமாகக்‌ கும்மாளமிடும்‌ செயலை ஊக்குவிப்பதில்லை 
என்பதை நாம்‌ வலியுறுத்தியாக வேண்டும்‌. 19ம்‌ அதிகாரத்தில்‌ 
“அல்லேலூயா!” பல்லவியானது “பழிவாங்குதலை அல்ல ... ஆனால்‌ 
பிரதிபலனைக்‌ குறிப்பிடுகிறது.”””* பழிவாங்குதல்‌ என்பதல்ல ஆனால்‌ 
நியாயப்படுத்துகுல்‌ [5101௦1௦115] என்பதே இதன்‌ முக்கிய ஆய்வுக்கருத்தாக 
உள்ளது. 

பழிதர்த்துக்‌ கொள்ளுதல்‌,/சரிக்குச்‌ சரிக்கட்டுதல்‌ என்பது 
கிறிஸ்தவர்களின்‌ வேலையல்ல என்று புதிய ஏற்பாடு தெளிவாக எடுத்து 
ரைக்றெது. நாம்‌ நமது விரோதிகளை அன்புகூர்ந்து நம்மைத்‌ துன்பப்படுத்து 
கின்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும்‌ (மத்தேயு 5:44). பவுல்‌, “உங்களைத்‌ 
துன்பப்படுத்துறெவர்களை ஆசீர்வதியுங்கள்‌; ...”; “ஒருவனுக்கும்‌ தீமைக்குத்‌ 
தமை செய்யாதிருங்கள்‌ ...” என்று கட்டளையிட்டார்‌ (ரோமர்‌ 12:14, 17௮). 





இருப்பினும்‌, தனிப்பட்ட பழிவாங்குதலைக்‌ கடிந்து கொள்ளும்‌ ரோமர்‌ 
12ம்‌ அதிகாரமானது, அதே வேளையில்‌ தெய்வீகப்பழிவாங்குதலை 
அறிவிக்கிறது: “பிரியமானவர்களே, பழிவாங்குதல்‌ எனக்குரியது, நானே 
பதில்‌ செய்வேன்‌, என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்று எழுதியிருக்கிற 
படியால்‌, நீங்கள்‌ பழிவாங்காமல்‌, கோபாக்கினைக்கு இடங்கொடுங்கள்‌” 
(வசனம்‌ 19). 

“தெய்வீகப்‌ பழிவாங்குதல்‌ என்ற ஆய்வுக்கருத்து ... வேதாகமம்‌ 
முழுவதிலும்‌ முறிவற்ற வகையில்‌ தொடர்ந்து காணப்படுகிறது. ?”” 
பழிவாங்குதல்‌ என்பது தேவனுடைய கனிச்சிறந்த உரிமையென்று மீண்டும்‌ 
மீண்டும்‌ வலியுறுத்தப்பட்டுள்ளது.”' தேவனுடைய மக்களுக்கு, 
நீண்டகாலத்திற்கு முன்பாகவே, ஒரு வாக்குத்தத்தம்‌ ஏற்படுத்தப்‌ 
பட்டிருந்தது: “... களிகூருங்கள்‌; அவர்‌ தமது ஊழியக்காரரின்‌ 
இரத்தத்திற்குப்‌ பழிவாங்கி, தம்முடைய சத்துருக்களுக்கு பதிலளித்து, ...” 
(உபாகமம்‌ 32:43). தேவன்‌ தமது வாக்குத்தத்தத்தை இன்னமும்‌ காத்துக்‌ 
கொண்டிருந்ததைக்‌ கண்டதென்பது தொடக்ககாலக்‌ கிறிஸ்தவர்களுக்கு 
மன எழுச்சி ஊட்டுவதாக இருந்திருக்க வேண்டும்‌. இது நிச்சயமாகவே 
அவர்கள்‌ அகம்மகிழ்வதற்கு மிகுதியான காரணத்தை அளித்தது. 

இந்தச்‌ சிந்தனையை நாம்‌ இன்னும்‌ ஓரடி முன்னதாக எடுத்துச்‌ 
செல்வோம்‌: பழிவாங்குதல்‌ என்பது அல்ல, ஆனால்‌ நியாயப்படுத்துதல்‌ 
என்பதே வெளிப்படுத்தின விசேஷம்‌ 19:1-6ன்‌ ஆய்வுக்கருத்தாகும்‌ என்று 
நான்‌ சற்று நேரத்திற்கு முன்பாகக்‌ கூறினேன்‌. நான்‌ குறிப்பிடும்‌ நியாயப்‌ 
படுத்துதல்‌ என்பது கிறிஸ்தவர்களின்‌ நியாயப்படுத்துதல்‌ என்பதை 
உள்ளடக்கியிருக்கிறது: குற்றவாளிகள்‌ என்று கூறி அவர்களை ரோமாபுரி 





61 


கொலை செய்திருந்தது, ஆனால்‌, தேவன்‌ அவர்களைப்‌ பரிசுத்தவான்‌௧ளாக 
எழுப்பியிருந்தார்‌. இருப்பினும்‌, தேவனுடைய நியாயப்படுத்துதலும்‌, 
அவரது திட்டங்களும்‌ நோக்கங்களுமே மிக முக்கியமானவைகளாக 
இருந்தன. 

யுத்தம்‌ என்பது உண்மையில்‌ தேவனுக்கும்‌ பிசாசானவனுக்கும்‌ 
இடையில்தான்‌ உள்ளது என்று வெளிப்படுத்தின விசேஷம்‌ 12ல்‌ நாம்‌ 
கண்டோம்‌. துன்மார்க்கம்‌ கண்டுகொள்ளாமல்‌ விடப்பட்டால்‌ 
என்னவாகும்‌? பாவத்தைத்‌ தேவன்‌ தண்டிக்காமல்‌ விட்டுவிட்டால்‌ 
என்னவாகும்‌? அது, துன்மார்க்கம்‌ வெற்றிகொண்டது போன்று 
தோன்றாதா? “மனிதரைப்‌ பற்றிய விஷயங்களில்‌ தேவனின்‌ ஆளுகையா 
அல்லது சாத்தானின்‌ வஞ்சிக்கும்‌ வல்லமையா, எது வெற்றியடைய 
வேண்டும்‌” என்ற கேள்வியே வெளிப்படுத்தின விசேஷம்‌ 19:1-6க்கு 
பின்னணியாக உள்ளது.” 

யாரேனும்‌ ஒருவர்‌, “ஆனால்‌ தேவனுடைய சித்தத்திற்குத்‌ தொடர்ந்து 
ஓய்வின்றிக்‌ கீழ்ப்படியாமல்‌ இருக்கின்ற பாவிகளிடத்திலும்‌ அவர்‌ இரக்கம்‌ 
நிறைந்தவராய்‌ இருக்கவேண்டும்‌” என்று கூறி மறுப்பு உரைக்கலாம்‌. 
வெளிப்படையான கழ்ப்படிதலைத்‌ தேவன்‌ கண்டியாது அனுமதித்து 
விடுவாரென்றால்‌, தேவன்‌ இரக்கம்‌ நிறைந்தவர்‌ என்பதல்ல ஆனால்‌ தேவன்‌ 
உதாசீனம்‌ செய்கின்றவர்‌ என்பதே செய்தியாயிருக்கும்‌ - அதாவது, மனிதன்‌ 
பாவம்‌ செய்வதைப்‌ பற்றி அவர்‌ கவலைப்படுவதில்லை என்றாகிவிடும்‌. 
இப்போது நாம்‌ பார்த்துக்கொண்டு இருக்கும்‌ விஷயத்தில்‌, தேவன்‌ விக்கிரக 
ஆராதனையைக்‌ குறித்து உதாசீனமாய்‌ இருக்கின்றார்‌, சர்வாதிகாரத்தைக்‌ 
குறித்து உதாசீனமாய்‌ இருக்கின்றார்‌, தமது மக்களின்‌ துன்பம்‌ குறித்துக்கூட 
உதாசீனமாய்‌ இருக்கின்றார்‌ என்று இது அறிவிக்கும்‌. ஆல்பெர்ட்‌ பால்‌ 
டிங்கர்‌ என்பவர்‌ பின்வருமாறு கூறினார்‌, 








.. தனிநபர்கள்‌ அல்லது முழு சமூகங்கள்‌ ஆகியவற்றின்‌ பெருந்துன்பம்‌ 
அல்லது மகிழ்வு ஆகியவற்றைக்‌ காட்டிலும்‌ மிகவும்‌ முக்கியமான 
விஷயங்கள்‌ உள்ளன. 

...நித்திய நீதிக்கு எதிரான கலகத்தின்‌ குற்றம்‌ நிறைந்த பாதையில்‌ 
அறைகூவலற்ற நிலையில்‌ மனிதர்கள்‌ பயணம்‌ சென்று, கணக்கு 
ஒப்புவிக்கும்படி ஒருபோதும்‌ அழைக்கப்படாதிருத்தல்‌ என்பது 
மிகவும்‌ பயம்‌ நிறைந்த விஷயமாய்‌ இருக்கும்‌.” 


ரே சம்மர்ஸ்‌ என்பவர்‌ வெளிப்படுத்தின விசேஷம்‌ 19:1-6ஐப்‌ பற்றிப்‌ 
பின்வருமாறு முடிவுசெய்தார்‌, “இது நீதி மற்றும்‌ சத்தியம்‌ ஆகியவற்றின்‌ 
வெற்றியின்‌ மீதான அகமகிழ்வின்‌ பாடலாக இருப்பதைப்‌ பார்க்கிலும்‌ 
அதிகமாக ரோமாபுரியின்மீது விழுந்த துன்மார்க்கத்தின்‌ மீதான 
அகமகிழ்வின்‌ பாடலாக இருப்பதில்லை. ””* பின்வரும்‌ சிந்தனையை உங்கள்‌ 
சிந்தையில்‌ அடிக்கோடிட்டுக்‌ கொள்ளுங்கள்‌: இவ்வசனப்பகுதியானது, 
வெறுப்பின்‌ கதமாக இராமல்‌, துதியின்‌ கவிதையாக உள்ளது. 

அந்தத்‌ துதி, 4ம்‌ வசனத்தில்‌ தொடருகிறது: “இருபத்துநான்கு 
மூப்பர்களும்‌, நான்கு ஜீவன்களும்‌ வணக்கமாய்‌ விழுந்து, ஆமென்‌, 


62 


அல்லேலூயா, என்று சொல்லி, சிங்காசனத்தின்மேல்‌ வீற்றிருக்கும்‌ 
தேவனைத்‌ தொழுதுகொண்டார்கள்‌. ” 

நாம்‌, 4ம்‌ அதிகாரத்தின்‌ அரியணைக்‌ காட்சியில்‌, இருபத்துநான்கு 
மூப்பர்களையும்‌ நான்கு ஜீவன்களையும்‌ முதன்முதலாக சந்தித்தோம்‌. 
இருபத்துநான்கு மூப்பர்களும்‌, ஜெயங்கொண்டிருந்த கிறிஸ்தவர்களை 
பிரதிநிதித்துவப்படுத்தினர்‌ என்று நாம்‌ கருத்துத்‌ தெரிவித்திருந்தோம்‌. 
நான்கு ஜீவன்கள்‌ என்பவை, படைப்பு முழுவதையும்‌ அடையாளப்‌ 
படுத்துகின்ற அல்லது தேவனுடைய பண்பில்‌ பரலோகத்தில்‌ எஞ்சியுள்ள 
வற்றின்‌ நினைவூட்டுதல்களாகவும்‌ மாத்திரம்‌ உள்ள, விசேஷித்த 
முறைமையைச்‌ சேர்ந்த தூதர்களாய்‌ இருக்கலாம்‌. அவர்கள்‌ தங்கியிருந்து 
வழிபடும்‌ சமூகமாய்‌ இருந்தனர்‌ என்பதே அவ்விரு குழுக்களின்‌ மிக 
முக்கியமான பண்பாக இருந்தது (5:8, 14; 7:11). வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
புத்தகத்தில்‌ அவர்களின்‌ கடைசித்‌ தோற்றமாகிய இதில்‌, அவர்கள்‌ 
கர்த்தருக்கு முன்பாக மீண்டும்‌ ஒருமுறை பணிந்து கொண்டனர்‌. பரலோக 
பாடல்‌ குழுவினர்‌ கூறியிருந்த பல்லவியுடன்‌ அவர்கள்‌ தங்களின்‌ 
“அமென்‌””* 
தேவன்‌ செய்துள்ளவற்றிற்காக அவரை அவர்கள்‌ துதித்தனர்‌. 








என்பதைக்‌ கூட்டினார்‌, “அல்லேலூயா!” என்று உரக்கக்கூவினர்‌. 


அவர்‌ யாராக இருக்கின்றார்‌ என்பதற்காக 
தேவனைத்‌ துதித்தல்‌ (19:5, 6) 

தேவன்‌ செய்துள்ளவுற்றிற்காக அவரைக்‌ துதித்த துதியில்‌, தேவனு 
டைய பண்பிற்காக அவரைத்‌ துதித்தலும்‌ பொதியப்பட்டுள்ளது: அவர்‌ 
நமக்கு, மகிமையான மற்றும்‌ வல்லமை நிறைந்த இரட்சகராக இருக்கின்றார்‌ 
என்று 1ம்‌ வசனம்‌ மறைமுகமாய்‌ உணர்த்துகிறது, அவர்‌ நியாயமும்‌, 
சத்தியமும்‌ நீதியும்‌ உடையவராய்‌ இருக்கின்றார்‌ என்று 2ம்‌ வசனம்‌ 
சுட்டிக்காண்பிக்கிறது. இருப்பினும்‌ 5ம்‌ வசனத்தில்‌ இருந்து, இந்தப்‌ 
பாடலானது தேவன்‌ யாராக இருக்கின்றார்‌ என்பதற்காக அவரைத்‌ 
துதிப்பதில்‌ கவனம்‌ குவிக்கிறது. 

“... ஒரு சத்தம்‌ சிங்காசனத்திலிருந்து பிறந்தது” (வசனம்‌ 5ஆ). இது 
அநேகமாக, “அந்தச்‌ சிங்காசனத்தின்‌ மத்தியிலும்‌ அந்தச்‌ சிங்காசனத்கைச்‌ 
சுற்றிலும்‌?” இருந்த (4:6) நான்கு ஜீவன்களில்‌ ஒன்றினுடைய 
குரலாயிருக்கலாம்‌.”” அந்தக்‌ குரல்‌, “நமது தேவனுடைய ஊழியக்காரரே, 
அவருக்குப்‌ பயப்படுகிற சிறியோரும்‌ பெரியோருமானவர்களே, நீங்கள்‌ 
யாவரும்‌ அவரைக்‌ துதியுங்கள்‌””ூ என்று கூறிற்று (வசனம்‌ 5௮). 
“ஊழியக்காரர்‌” என்பது “கிறிஸ்தவர்கள்‌” (1:1) என்று கூறுவதற்கான 
இன்னொரு வழிமுறையாக இருந்தது. இது கர்த்தருக்கு நாம்‌ பட்டுள்ள 
கடனை வலியுறுத்துகிறது. “பயப்படுகிற” என்ற வார்த்தையானது, 
இந்தத்தனிநபர்கள்‌, பயபக்தி மற்றும்‌ மரியாதை ஆகியவற்றின்‌ மூலமாக 
தங்கள்‌ வாழ்வைக்‌ கர்த்தருக்கு ஒப்புவித்திருந்தனார்‌ என்பதை வலியுறுத்திற்று 
(பிரசங்கி 12:13). “சிறியோரும்‌ பெரியோரும்‌”” என்ற சொற்றொடர்‌, 
ஓவ்வொரு கிறிஸ்தவரும்‌ தேவனைத்‌ துதிக்க வேண்டும்‌ என்ற சிந்தனையை 














63 


அடிக்கோடிடுறெது; “இனம்‌, வகுப்பு மற்றும்‌ கலாச்சாரம்‌ ஆகியவற்றில்‌ 
இருந்த எல்லா மாறுபாடுகளும்‌ கடந்தகாலத்தில்‌ இருந்தவையாக 
உள்ளன.” 

அந்தக்‌ குரலுக்குப்‌ பதில்செயலாக யோவான்‌ உடனே, “திரளான 
ஜனங்கள்‌ இடும்‌ ஆரவாரம்போலவும்‌, பலத்த இடிமுழக்கம்போலவும்‌ ஒரு 
சத்தத்தை” கேட்டார்‌ (வசனம்‌ 6௮). இதேபோன்ற சொற்றொடர்கள்‌ 
வெளிப்படுத்தின விசேஷத்தில்‌ இதற்கு முன்பு பயன்படுத்தப்பட்டுள்ளன 
(1:15; 14:2), இவை பின்தொடரும்‌ பாடலின்‌ வல்லமையையும்‌ 
மாட்சிமையையும்‌ வலியுறுத்துகின்றன. 

திரளான கூட்டத்தார்‌, “அல்லேலுயா, சர்வவல்லமையுள்ள 
தேவனாகிய கர்த்தர்‌ ராஜ்யபாரம்‌ பண்ணுகிறார்‌” என்று பாடினர்‌ (வசனம்‌ 
6ஆ). பாடலின்‌ இந்தப்‌ பகுதி குறுகியதாக உள்ளது, ஆனால்‌ இது வல்லமை 
- பொதிந்ததாக உள்ளது: “கர்த்தர்‌” என்ற வார்த்தை “எஜமானர்‌” அல்லது 
“ஆட்சியாளர்‌” என்று அர்த்தப்படுகிறது. “சர்வவல்லமையுள்ளவர்‌” என்பது 
வெளிப்படுத்தின விசேஷத்தில்‌ தேவனைப்‌ பற்றிய தனிச்சிறந்த விவரிப்பாக 
உள்ளது.” இவ்வார்த்தை, “எல்லாவற்றையும்‌ தமது கட்டுப்பாட்டில்‌ 
* ஏாஜ்யபாரம்‌ 
பண்ணுரறோர்‌” என்ற சொற்றொடர்கூட தனிச்சிறப்பானதாக உள்ளது. 
பூமிக்குரிய கண்ணோக்கில்‌ இருந்து காணுகையில்‌, பேரரசன்‌ கட்டுப்பாடு 
செலுத்துவதுபோல்‌ காணப்பட்டது, ஆனால்‌ அது ஓரு மாயையான 
தோற்றமாகவே இருந்தது. தேவன்தாம்‌ ஆட்சிசெய்பவராக இருந்தார்‌ 
(இருக்கின்றார்‌. 

“ராஜ்யபாரம்‌ பண்ணுகிறார்‌” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள 
சொற்றொடரானது, மூலவசனத்தில்‌, கடந்தகால வினைச்சொல்லில்‌ 
உள்ளது; எனவே, “சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர்‌ ராஜ்யபாரம்‌ 


வைத்திருப்பவர்‌” என்ற நேரடி அர்த்தம்‌ கொண்டுள்ளது. 





பண்ணினார்‌” என்பதே நேரடி அர்த்தமான மொழிபெயர்ப்பாக இருக்கும்‌. 
திரளான கூட்டமானது (தங்கள்‌) நிகழ்கால வெற்றியொன்றைக்‌ 
கொண்டாடிக்‌ கொண்டிருந்தபடியால்‌, பெரும்பான்மையான 
மொழிபெயர்ப்புக்கள்‌ இவ்வார்த்தையை நிகழ்கால வினைச்சொல்லில்‌ 
(“ராஜ்யபாரம்‌ பண்ணுகிறார்‌”) இட்டுள்ளன; ஆனால்‌ இந்த மொழி 
பெயர்ப்புகளில்‌ இருந்து நீங்கள்‌, தேவன்‌ தாம்‌ ரோமாபுரியை வெற்றி 
கொள்வதற்கு முன்பு ஆளுகை செய்திருந்தது இல்லை என்று முடிவு 
செய்துவிடவேண்டாம்‌.”” தேவன்‌ எப்போதுமே ஆளுகை செய்து 
கொண்டிருக்கின்றார்‌. மோசே, “கர்த்தர்‌ சதாகாலங்களாகிய 
என்றென்றைக்கும்‌ ராஜரிகம்‌ பண்ணுவார்‌” என்று பாடினார்‌ (யாத்திராகமம்‌ 
15:18). தாவீது, “கர்த்தர்‌ என்றென்றைக்கும்‌ ராஜாவாக வீற்றிருக்கிறார்‌” 
என்று கூறினார்‌ (சங்கீதம்‌ 29:10). அரசரிடத்தில்‌ தானியேல்‌, 
“உன்னதமானவர்‌ மனுஷருடைய ராஜ்யத்தில்‌ ஆளுகைசெய்து ...” என்று 
கூறினார்‌ (தானியேல்‌ 4:25) தேவன்‌ ஆளுகை செய்திருந்தார்‌, ஆளுகை 





செய்துகொண்டிருந்தார்‌ மற்றும்‌ எப்போதும்‌ ஆளுகை செய்வார்‌ என்பதே 
6ம்‌ வசனத்தின்‌ செய்தியாக உள்ளது. 
இந்த சத்தியம்‌, முகல்‌ நூற்றாண்டுக்‌ கிறிஸ்தவர்களுக்கு நம்பிக்கையைக்‌ 





64 


கொடுத்தது. சோதனைகளின்‌ மத்தியில்‌, அவர்கள்‌ மேன்மையான ஒரு 
நாளைய தினத்தை நம்பியிருக்க முடியும்‌: 


கறுமேகங்கள்‌ ஏற்கனவே உதயத்தின்‌ இளஞ்சிவப்பு விரல்களினால்‌ 
கறப்பட்டிருந்தன. பாலைவனத்தில்‌ [அவர்கள்‌] ஏராளமான மழையின்‌ 
இரைச்சலைக்‌ கேட்க முடிந்தது. உற்சாகமற்ற குளிர்காலத்தின்மீது 
ஏற்கனவே வசந்தகாலத்தின்‌ மகிழ்ச்சிபொங்கும்‌ குரல்கள்‌ 
பொழியப்பட்டிருந்தன. [அவர்கள்‌] எதிர்ப்பார்ப்பின்‌ குதிமுனையில்‌ 
நின்றனர்‌ ... .” 


அவர்கள்‌ எகன்‌ அடிப்படையில்‌ தங்கள்‌ நம்பிக்கையை வைத்திருந்தனா்‌? 
“எந்த ஒரு மக்களினத்தின்‌ மீதான வெற்றியின்மீதோ” அல்லது “எந்த ஒரு 
அரசியல்‌ ரீதியான அல்லது பொருளாதார ரீதியான திட்டத்தின்‌ 
வெற்றியின்மீதோ” அல்ல, மாறாக அவர்கள்‌, “தேவனுடைய முழுமையான 
அரசத்துவத்தின்‌” அடிப்படையில்‌ தங்கள்‌ நம்பிக்கையை வைத்திருந்தனர்‌.” 

முதல்‌ நூற்றாண்டில்‌ இருந்த கிறிஸ்தவர்களுக்கு, தேவன்‌ ஆளுகை 
செய்கின்றார்‌ என்பதை நினைவூட்டுவது அவசியமாய்‌ இருந்தது. நமக்கும்‌ 
அது அவசியமாய்‌ இருக்கிறது. என்ன நடந்தாலும்‌, கிறிஸ்தவர்கள்‌ 
எப்போதும்‌, “தேவன்‌ ஆளுகை செய்கின்றார்‌!” என்று உரத்துக்‌ கூறமுடியும்‌. 

சில வேளைகளில்‌ மக்கள்‌, “தேவன்‌ ஆளுகை செய்கின்றார்‌ என்றால்‌, 
உலகத்தில்‌ பிரச்சனைகள்‌ இருப்பது ஏன்‌?” என்று வியப்படைகின்றனர்‌.” 
கர்த்தர்‌ “மனிதரின்‌ சுயாதீன நிலையுடன்‌ சீர்பொருந்திய ஒரு வகையில்‌ 
ஆளுகை செய்கின்றார்‌” என்று, குளோவிஸ்‌ சேப்பல்‌ என்பவர்‌ 
உற்றுநோக்கியுள்ளார்‌:” (1) நாம்‌ பாவம்‌ செய்ய சுயாதனமுள்ளவர்களாய்‌ 
இருக்கையில்‌, நமது பாவத்தோடு தப்பித்துப்‌ போய்விட முடியாத நிலையில்‌ 
இருக்கின்றோம்‌ என்ற நிலையில்‌ ஆளுகைசெய்கின்றார்‌. (2) அவர்‌, 
தீமையைத்‌ தடைசெய்யாதிருப்பினும்‌, ஒருபோதும்‌ அதினால்‌ 
(தீமையினால்‌) வெல்லப்படாதவராய்‌ இருக்கும்‌ நிலையில்‌ ஆளுகை 
செய்கின்றார்‌. (3) அவர்‌, தம்மீது அன்புகூர்ந்து தமக்குக்‌ கீழ்ப்படினெ்றவர்‌ 
களுக்கு, ஒவ்வொரு நன்மையும்‌ மாபெரும்‌ நன்மையாகவும்‌, ஒவ்வொரு 
இழப்பும்‌ ஆதாயமாகவும்‌ ஆகும்படிக்கு ஆளுகை செய்கின்றார்‌. (4) அவர்‌, 
முடிவில்‌ “எந்தச்‌ செய்கைக்கும்‌ கழ்ப்படியாமைக்கும்‌ நீதியான தண்டனை 
வரத்தக்கதாக” (எபிரெயர்‌ 2:2; 8757) ஆளுகை செய்கின்றார்‌. 

அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஆபிரகாம்‌ லிங்கன்‌ என்பவர்‌ 1865ல்‌ 
கொலைசெய்யப்பட்ட போது, “லிங்கன்‌ இறந்துபோனார்‌, நமது நம்பிக்கை 
ஒழிந்துபோயிற்று!” என்று பலர்‌ கூறினர்‌. சுவிசேஷப்‌ பிரசங்கியாரும்‌ 
குடிமை யுத்தத்தின்போது,” சுவிசேஷ ஊழியரும்‌ மற்றும்‌ படைத்தலை 
வருமான ஜேம்ஸ்‌ &. கோர்‌ஃபில்டு என்பவர்‌ அவ்வேளையில்‌ நியூயார்க்கில்‌ 
இருந்தார்‌. சென்ட்ரல்‌ பார்க்‌ என்ற இடத்தில்‌ துக்கம்‌ கொண்டாடிய ஒரு 
குழுவின்‌ மத்தியில்‌ எழும்பி நின்ற அவர்‌, அமெரிக்காவுக்கு நேர்ந்த இழப்பை 
ஒப்புக்கொண்டார்‌, ஆனால்‌ அதன்பின்பு அவர்‌, “சர்வ வல்லமையுள்ள 





கர்த்தராகிய தேவன்‌ இன்னமும்‌ ஆளுகை செய்கின்றார்‌ என்பதை 


நினைவில்‌ வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌!” என்று கூறினார்‌. நாட்கள்‌ 


65 


நல்லவையாக இருந்தாலும்‌ இல்லையென்றாலும்‌, நாம்‌ அந்த சத்தியத்தை 
ஒருக்காலும்‌ மறவாதிருப்போமாக! 


அல்லேலூயா! அல்லேலூயா! ... 

சர்வ வல்லமையுள்ள கர்த்தராயெ தேவன்‌ ஆளுகின்றார்‌ 

அவர்‌ என்றென்றைக்கும்‌, என்றென்றைக்கும்‌, 
என்றென்றைக்கும்‌ ஆளுவார்‌! 

ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா! 

ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா! 

அவர்‌ என்றென்றைக்கும்‌, என்றென்றைக்கும்‌, என்றென்றைக்கும்‌, 
என்றென்றைக்கும்‌, என்றென்றைக்கும்‌ ஆளுவார்‌. 
அல்லேலூயா! ...” 


தேவன்‌ யாராக இருக்கின்றார்‌ என்பதற்காக நாம்‌ அவரைத்‌ தொடர்ந்து 
துதிப்போம்‌. 


முடிவுரை 

ஹேன்டெல்‌ என்பவரின்‌ மேசியா என்ற பாடல்‌ முதன்முதலாக 
இலண்டன்‌ நகரில்‌ 1743ம்‌ ஆண்டு மார்ச்சு மாதம்‌ 23ம்‌ தேதி 
பாடப்பட்ட போது, இங்கிலாந்தின்‌ அரசர்‌ அங்கிருந்தார்‌. “சர்வவல்லமை 
யுள்ள கர்த்தராகிய தேவன்‌ ஆளுகின்றார்‌” என்ற பல்லவி பாடப்பட்ட 
போது அதைக்‌ கேட்டவர்கள்‌ இருதயத்தின்‌ ஆழத்தில்‌ உணர்ச்சிவசத்தால்‌ 
தூண்டப்பட்டனர்‌, அரசர்‌ உட்பட அங்கிருந்த யாவரும்‌ துள்ளி எழும்பி 
நின்றனர்‌. இவ்விதமாக, மேசியா என்ற பாடல்‌ எங்கெல்லாம்‌ 





எப்போதெல்லாம்‌ பாடப்பட்டதோ, அப்போதெல்லாம்‌ “அல்லேலூயா 
பல்லவி”யின்போது யாவரும்‌ எழுந்து நிற்கும்‌ பாரம்பரியம்‌ தொடங்கிற்று.” 

வெளிப்படுத்தின விசேஷத்தின்‌ “அல்லேலூயா!” பல்லவி 
வாசிக்கப்படும்போது நீங்கள்‌ உடல்ரீதியாக எழுந்து நிற்கின்றீர்களா 
இல்லையா என்பது பொருட்படுத்தப்பட வேண்டியதாக இருப்பதில்லை. 
இருப்பினும்‌, ஆவிக்குரிய வகையில்‌ நீங்கள்‌ பயபக்தியிலும்‌ துதியிலும்‌ 
பதில்செயல்‌ செய்ய வேண்டியது முக்கியமானதாக உள்ளது. சர்வவல்லவர்‌ 
வானத்திலும்‌ பூமியிலும்‌ ஆளுகை செய்கின்றார்‌ என்று ஆவியானவர்‌ 
அறிவிக்கின்றார்‌, ஆனால்‌ இது இன்னமும்‌ பற்றியெரியும்‌ ஒரு கேள்வியை 
விட்டுச்‌ செல்கிறது: அவர்‌ உங்கள்‌ இருதயத்திலும்‌ உங்கள்‌ வாழ்விலும்‌ 
இராஜாவாக ஆளுகை செய்கின்றாரா?” 








போதகர்கள்‌ மற்றும்‌ பிரசங்கியார்கள்‌ 
ஆகியோருக்கான குறிப்புகள்‌ 
இந்தப்‌ பாடத்துடன்‌ தொடர்புள்ள வகையில்‌, நீங்கள்‌ அனேகமாக, 


பெரும்பான்மையான பாடல்‌ புத்தகங்களில்‌ காணப்படும்‌ மாபெரும்‌ 


66 


“அல்லேலூயா” பாடல்கள்‌ சிலவற்றைப்‌ பாட விரும்பலாம்‌. 
இந்தப்பாடம்‌ ஒரு சில தழுவல்களுடன்‌ தனியே நிற்கும்‌ பிரசங்கமாகப்‌ 
பயன்படுத்தப்படலாம்‌: முதல்‌ பிரதானக்‌ கருத்தின்கம்‌, நாம்‌ தேவனைத்‌ 
துதிக்கக்கூடும்படி அவர்‌ செய்துள்ள சில விஷயங்கள்‌ பற்றிய 
கலந்துரையாடலுடன்‌ தொடங்குங்கள்‌. பின்பு, அவரது நியாயத்‌ 
தீர்ப்புக்காக அவரைத்‌ துதிக்கும்‌ இவ்வசனப்பகுதியை - மற்றும்‌, நாம்‌ ஏன்‌ 
அதற்காக அவரைத்‌ துதிக்கவேண்டும்‌ என்பதை - குறிப்பிடுங்கள்‌. 
இரண்டாம்‌ பிரதானக்கருத்தின்‌£ழ்‌, முதலில்‌ தேவனைத்‌ துதிப்பதற்குப்‌ 
பாத்திரமாக அவரிடத்தில்‌ உள்ள சில பண்புகளைப்‌ பற்றிப்‌ பொதுவான 
வழியில்‌ கலந்துரையாடுங்கள்‌. பின்பு வசனப்பகுதியின்‌ மீது கவனம்குவித்து, 
அவரது சர்வவல்லமையும்‌ ஆளுகையும்‌ அவரது பண்பின்‌ அத்தியாவசியப்‌ 





பாகமாயிருப்பது ஏன்‌ என்பதை விளக்கப்படுத்துங்கள்‌. 


குறிப்புகள்‌ 

ஜார்ஜ்‌ எஃப்‌. ஹேன்டெல்‌ என்பவர்‌ 1685ல்‌ ஜெர்மனியில்‌ பிறந்தார்‌, 1759ல்‌ 
இலண்டனில்‌ இறந்தார்‌, இவர்‌ தமது காலத்தில்‌ மாபெரும்‌ 
இசையமைப்பாளராயிருந்தார்‌. இவர்‌ எல்லாக்‌ காலங்களிலும்‌ மிகவும்‌ பரவலாக 
பாடிப்பரவசப்படுத்தப்பட்ட மேசியா என்ற பாடலை இயற்றி இசையமைத்ததைக்‌ 
கொண்டு நன்கு அறியப்பட்டுள்ளார்‌. “Paul Lee Tan, Encyclopedia of 7700 Illustrations 
(Rockville, Md.: Assurance Publishers, 1979), 326. “ஹேன்டெல்‌, 11:15ல்‌ உள்ள 
பின்வரும்‌ சொற்றொடரையும்‌ கடன்‌ பெற்றிருப்பார்‌ என்பது உறுதி: “அவர்‌ 
சதாகாலங்களிலும்‌ இராஜ்யபாரம்‌ பண்ணுவார்‌.” “877 வேதாகமத்தில்‌, இதை 
உச்சரிப்பதற்கு இன்னொரு வழிமுறையாக, கிரேக்க ஓலிபெயர்ப்பான “A]lயக” 
என்றுள்ளது. “மூல எபிரெய வசனத்தில்‌ உயிரெழுத்துக்கள்‌ இல்லாததாலும்‌, தேவனு 
டைய நாமத்தை வீணாக உச்சரித்து விடுவோமோ என்று பயந்ததால்‌ 
இஸ்ரவேலர்கள்‌ தேவனுடைய பரிசுத்த நாமத்தைப்‌ பயன்படுத்தாததாலும்‌, 
“யெகோவா” என்ற பெயரின்‌ மிகச்சரியான எழுத்துக்களையோ உச்சரிப்பையோ 
நாம்‌ நிச்சயமாய்‌ அறியமுடி வதில்லை. “Yeh” என்பது உள்ளிட்ட பிற எழுத்துக்கள்‌ 
கருத்தாகத்‌ தெரிவிக்கப்பட்டுள்ளன. இந்த நிச்சயமற்ற தன்மையினால்‌, பல 
மொழிபெயர்ப்புகள்‌, “யெகோவா” என்பதற்குப்‌ பதிலாக “LORD” என்ற 
வார்த்தையைப்‌ பயன்படுத்துகின்றனர்‌ [தமிழில்‌ இது “கர்த்தர்‌” என்று அழுத்தமான 
எழுத்துக்களில்‌ அச்சிடப்பட்டுள்ளது]. “எடுத்துக்காட்டாக, சங்கதம்‌ 106, 111-113, 
115-118, 135, 146-150 ஆகியவற்றைக்‌ காணவும்‌. “மரணத்தின்மீது 
ஜெயங்கொண்டுள்ள கிறிஸ்தவர்கள்‌, இருபத்திநான்கு மூப்பர்களால்‌ 
குறிப்பிடப்படலாம்‌ என்பதால்‌ (இவ்வசனத்தின்மீது பின்வரும்‌ விளக்கவுரையைக்‌ 
காணவும்‌), இவ்விடத்தில்‌ உள்ள திரளான ஜனகூட்டம்‌ என்பது தனிப்பட்ட 
வகையில்‌ தூதார்களாகவே இருந்தது என்று சிலர்‌ நம்புகின்றனர்‌. £“இரட்சணியம்‌” 
என்ற வார்த்தை இவ்விடத்தில்‌ அனேகமாக ஒரு விரிவான கருத்தில்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்‌. ஃபிராங்க்‌ பேக்‌ என்பவர்‌, “இங்கு 
குறிப்பிடப்பட்டுள்ள இரட்சணியம்‌ என்பது கடந்த காலத்துப்‌ பாவங்களில்‌ இருந்து 
விடுவிக்கப்படுதல்‌ என்பதாக மாத்திரமின்றி, கிறிஸ்தவர்கள்‌ நிறைவான வெற்றிக்கு 
வரும்வரைக்கும்‌ அவர்களை ஒவ்வொரு சோதனை மற்றும்‌ துன்புறுத்தப்படுதல்‌ 
ஆயெவற்றில்‌ இருந்து இரட்சித்தலையும்‌ குறிக்கிறது” என்று எழுதினார்‌ (Revelation, 


67 


Part 2, The Living Word Series [Austin, Tex.: R. B. Sweet Co., 1965], 40). J. W. இராபர்ட்ஸ்‌ 
என்பவர்‌ இதன்‌ அர்த்தத்தை இன்னும்‌ விரிவாக்கிப்‌ பின்வருமாறு எழுதினார்‌: 
“இரட்சணியம்‌ என்பது நித்திய இராஜ்யத்திற்குள்‌ பரிசுத்தவான்‌௧ளை விடுவித்து 
அழைத்தல்‌ என்று மாத்திரமின்றி (2 தீமோத்தேயு 4:18), தேவனுடைய நோக்கத்தை 
நிறைவேற்றுதல்‌ என்பதாகவும்‌ உள்ளது” (Te Revelation to John [The Apocalypse], 
The Living Word Commentary Series [Austin, Tex.: Sweet Publishing Co., 1974], 157). 
“வெளிப்படுத்தின விசேஷம்‌ புத்தகத்தில்‌, இந்தப்‌ பண்புகள்‌ தேவனுக்கு இதற்கு முன்னரே 
குறிப்பிடப்பட்டுள்ளன. (4:11; 5:12; 7:10, 12; 12:10 ஆதிய வசனங்களைக்‌ காணவும்‌.) 
இம்மூன்று பண்புகளுக்கும்‌ வலியுறுத்தம்‌ அளிப்பதற்காக, கிரேக்க வசனத்தில்‌ 
இவைகள்‌ ஒவ்வொன்றிற்கு முன்பாகவும்‌ “ம௦” என்ற சுட்டுச்‌ சொல்‌ உள்ளது. '9/1- 
liam Barclay, The Revelation of John, vol. 2, rev. ed., The Daily Study Bible Series (Phila- 
delphia: Westminster Press, 1976), 169. 

”115:8; 16:7 ஆதிய வசனங்களைக்‌ காணவும்‌. '2காclay, 169. “வெளிப்படுத்தின 
விசேஷம்‌, 4” என்ற புத்தகத்தில்‌, “பாபிலோன்‌ உங்களை மோசம்போக்க முயற்சி 
செய்யும்போது” என்ற பாடத்தில்‌ காணப்படும்‌ விளக்கங்களைக்‌ காணவும்‌. 
“புகையானது “சதாகாலங்களிலும்‌” எழும்பும்‌ என்ற அடையாளத்துவமானது, அதன்‌ 
வீழ்ச்சி நிரந்தரமானதாக இருக்கும்‌ என்ற சிந்தனைக்கு மறுவலிவூட்டுகிறது 
(18:21-23ஐக்‌ காணவும்‌). இந்தச்‌ சொற்றொடராக்கத்தை ஏசாயா 34:9, 10உடன்‌ 
ஒப்பிடவும்‌; யூதா 7ஐக்‌ காணவும்‌. !0wen, L. Crouch, Expository Preaching and Teach- 
ing: Revelation (Joplin, Mo.: College Press Publishing Co., 1985), 344. “எடுத்துக்காட்டாக, 
“வெளிப்படுத்தின விசேஷம்‌, 4” என்ற புத்தகத்தில்‌ “வானத்தின்‌ மத்தியிலே 
பிரசங்கமேடை” என்ற பாடத்தில்‌ 14:10, 11ன்‌ மீதான குறிப்புகளைக்‌ காணவும்‌. 
19 B. West Jr., Revelation Through First-Century Glasses, ed. Bob Prichard (Nashville: 
Gospel Advocate Co., 1997), 119. #Leon Morris, Revelation, rev. ed., The Tyndale New 
Testament Commentaries (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1987), 
211. “Vindication”: [நியாயப்படுத்துதல்‌] என்பது “தற்காத்தல்‌” என்று அர்த்தப்படும்‌ 
இலத்தீன்‌ வார்த்தையில்‌ இருந்து வந்துள்ளதாயிருக்கிறது. இதை நான்‌, 
“சரியாயிருப்பதைக்‌ காண்பித்தல்‌” என்ற கருத்தில்‌ இவ்விடத்தில்‌ 
பயன்படுத்தியுள்ளேன்‌. கடை சியில்‌, கிறிஸ்தவர்களும்‌ கிறிஸ்துவின்‌ நோக்கமும்‌ 
சரியாயிருப்பகாகக்‌ காண்பிக்கப்படும்‌. “20126 Eldon Ladd, A Commentary on the Rev- 
elation of John (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1972), 238. 
எரேமியா 50:15, 29; 51:24, 26, 48 ஆயெ வசனங்களைக்‌ காணவும்‌. 

உபாகமம்‌ 32:35; ரோமர்‌ 12:19; 2 தீமோத்தேயு 4:14; எபிரெயர்‌ 10:30; 
1 பேதுரு 3:9 ஆகிய வசனங்களைக்‌ காணவும்‌. 2a, 241. Albert H. Baldinger, Preach- 
ing From Revelation: Timely Messages for Troubled Hearts (Grand Rapids, Mich.: Zondervan 
Publishing House, 1960), 107. #Ray Summers, Worthy Is the Lamb (Nashville: Broadman 
Press, 1951), 195. “வெளிப்படுத்தின விசேஷம்‌, 2” என்ற புத்தகத்தில்‌ காணப்படும்‌, 
“கருத்துநோக்கில்‌ விஷயங்களை வைத்தல்‌” என்ற பாடத்தில்‌ காணவும்‌. “ஆமென்‌” 
என்பது இருதயப்பூர்வமாக அங்கீகரித்தலைக்‌ குறிக்கிறது. “வெளிப்படுத்தின 
விசேஷம்‌, 2” என்ற புத்தகத்தில்‌ காணப்படும்‌, “தன்னை ஏற்படுத்தியிருந்த சபை, 1” 
என்ற பாடத்தில்‌ “ஆமென்‌” என்ற வார்த்தைக்கான குறிப்புகளைக்‌ காணவும்‌. 
அந்தக்‌ குரலானது, “நமது தேவனுடைய... துதியுங்கள்‌” என்று கூறியது என்பதால்‌, 
அது அனேகமாகத்‌ தேவனுடைய குரலாய்‌ இருந்திராது; அது “நம்‌ தேவன்‌” என்று 
பொதுவாகக்‌ கூறியிராத இயேசுவின்‌ குரலாக இருந்திருக்கவும்‌ வாய்ப்பில்லை 
(யோவான்‌ 20:17ஐக்‌ காணவும்‌). “இந்தச்‌ சொற்றொடராக்கத்தை சங்கீதம்‌ 135:1, 
20ஆ ஆகியவற்றுடன்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்கவும்‌. Philip E. Hughes, The Book of the Rev- 


68 


elation: A Commentary (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1990), 
197. “சர்வ வல்லவர்‌” என்ற வார்த்தையானது வெளிப்படுத்தின விசேஷத்தில்‌ 
ஒன்பது முறையும்‌ புதிய ஏற்பாட்டில்‌ வேறு ஒரே ஒரு முறையும்‌ மாத்திரம்‌ 
காணப்படுகிறது. இது ஹேன்டெல்‌ என்பவரின்‌ பல்லவியில்‌ பயன்படுத்தப்பட்ட 
“omnipotent” என்ற இலத்தீன்‌ வார்த்தைக்குரிய வகையிலேயே அர்த்தப்படுகிறது. 

1001 Mounce, The Book of Revelation, The New International Commentary on the 
New Testament Series (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1977), 
339. 2“டவெளிப்படுத்தின விசேஷம்‌, 3” என்ற புத்தகத்தில்‌ காணப்படும்‌ “கடைசி 
எக்காளம்‌” என்ற பாடத்தில்‌, 11:17 பற்றிய கலந்துரையாடலைக்‌ காணவும்‌. Clovis 
0. Chappell, Sermons From Revelation (New York: Abingdon Press, 1943), 192. “Ibid. 
193. “வெளிப்படுத்தின விசேஷம்‌, 1” என்ற புத்தகத்தில்‌ “ஆண்டவரே, 
எதுவரைக்கும்‌?” என்ற பாடத்தில்‌ இந்த கேள்வி பற்றிய கலந்துரையாடலைக்‌ 
காணவும்‌. *10., 197. பின்தொடரும்‌ முதல்‌ மூன்று கருத்துக்கள்‌ Chappell, 197-98 
என்ற புத்தகத்தில்‌ இருந்து தழுவியமைக்கப்பட்டுள்ளன. நான்காவது கருத்து 
[என்னால்‌] கூட்டப்பட்டுள்ளது. பிற்காலத்தில்‌ [1881ல்‌] கேர்‌ஃபீல்டு 
அமெரிக்காவின்‌ இருபதாவது ஜனாதிபதியானார்‌. இந்தக்‌ கதை Wet, 128 என்ற 
புத்தகத்தில்‌ காணப்படுகிறது. “George F. Handel, “Hallelujah Chorus,” Songs of Faith 
and Praise, ed. Alton H. Howard (West Monroe, La.: Howard Publishing Co., 1996). “இந்தக்‌ 
கதையானது 18, 480 என்ற புத்தகத்திலிருந்து எடுத்தாளப்பட்டது. 

“இது ஒரு பிரசங்கமாகப்‌ பயன்படுத்தப்பட்டால்‌, மக்கள்‌ தேவன்‌ மீதுள்ள 
நம்பிக்கை மற்றும்‌ கீழ்ப்படிதல்‌ ஆகியவற்றினால்‌ அவருக்குக்‌ கீழ்ப்படிவதன்மூலம்‌ 
அவரைக்‌ “தங்கள்‌ வாழ்வில்‌ அரசராக” ஏற்படுத்தும்படி அவர்களை நீங்கள்‌ 
உற்சாகப்படுத்த விரும்புவீர்கள்‌. இந்தப்‌ புத்தகத்தின்‌ முற்பகுதியில்‌ காணப்படும்‌ 
“தராசில்‌ நிறுக்கப்பட்டது” என்ற பாடத்தின்‌ கடை அடிக்குறிப்பையும்‌, “என்‌ 
ஜனங்களே, அவளை விட்டு வெளியே வாருங்கள்‌” என்ற பாடத்தின்‌ 
முடிவுரையையும்‌ மறுபடியும்‌ கண்ணோக்கவும்‌. 





மறுகண்ணோட்டம்‌ மற்றும்‌ கலந்துரையாடல்‌ 

ஆகியவற்றிற்கான கேள்விகள்‌ 

1. ஹேன்டெல்‌ என்பவரின்‌ “அல்லேலூயா பல்லவியின்‌” 
வார்த்தைகளை வெளிப்படுத்தின விசேஷம்‌ 19:1-6, 16; 11:15ன்‌ 
அல்லேலூயா பல்லவியுடன்‌ ஒப்பிடவும்‌. 

2. “அல்லேலூயா” என்ற வார்த்தை நேரடியாக அர்த்தப்படுத்துவது 
என்ன? இவ்வார்த்தையானது தேவனுடைய பரிசுத்த நாமத்தைக்‌ 
கொண்டுள்ளபடியால்‌, இது சாதாரணமாக அல்லது மரியாதைக்‌ 
குறைவாகப்‌ பயன்படுத்த வேண்டிய வார்த்தையாக உள்ளதா? 

3. (இந்தப்‌ பாடத்தின்படி) நாம்‌ தேவனை எந்த இரண்டு 
விஷயங்களுக்காகத்‌ துதிக்க வேண்டும்‌? இவ்விரண்டு ஆய்வுக்‌ 
கருத்துக்களுக்கான உதாரணங்களைக்‌ கண்டறிவதற்கு, சில 
சங்கீதங்களை - அல்லது பாடல்‌ புத்தகத்தில்‌ உள்ள சில பாடல்களை 
- கண்ணோக்கவும்‌. 


4. ரோமாபுரியின்‌ வீழ்ச்சி குறித்து அகம்‌ மகிழும்படிக்கு அதிக்‌ கிறிஸ்த 


69 


70 





வர்களுக்குக்‌ கட்டளையிடப்பட்டது ஏன்‌ என்பது பற்றி நீங்கள்‌ 
நினைப்பது என்ன? 


. துன்மார்க்கம்‌ கண்டிக்கப்பட வேண்டியது அவசியமாயிருப்ப 


தென்பது ஏன்‌? 

19ம்‌ அதிகாரத்தில்‌ நாம்‌ இருபத்திநான்கு மூப்பார்களையும்‌ நான்கு 
ஜீவன்களையும்‌ கடைசி முறையாகச்‌ சந்திக்கின்றோம்‌. இந்த 
அடையாளங்களை மறுகண்ணோட்டமிடுதல்‌ என்பது 
குகுதிவாய்ந்ததாக இருக்கலாம்‌. இவைகள்‌ அரியணைக்‌ காட்சியில்‌ 
எவற்றைக்‌ கூட்டுகின்றன? 

“தேவன்‌ ஆளுகை செய்கின்றார்‌” என்பதை அறிதல்‌, தொடக்க 
காலக்‌ கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளவு முக்கியமானதாக இருந்தது? 
இதை அறிதல்‌, நமக்கு எவ்வளவு முக்கியமானதாக உள்ளது? 


. இந்தப்‌ பாடம்‌, தேவன்‌ நமது இருதயங்களில்‌ ஆளுகை செய்ய 


வேண்டும்‌ என்று கருத்துத்‌ தெரிவிக்கிறது. தேவன்‌ “நமது 
இருதயங்களில்‌ ஆளுகை செய்தல்‌” என்பது எதை அர்த்தப்‌ 
படுத்துகிறது? 


29 


ஆட்றுக்கு! யானவரின்‌ 
கலியாண விருந்து 


119.710) 


நான்‌ இந்தப்‌ பாடத்தைத்‌ தயாரித்துக்‌ கொண்டிருக்கையில்‌, அழகிய 
வகையில்‌ அச்சுப்பதிப்பிக்கப்பட்ட பின்வரும்‌ அழைப்பிதழ்‌ ஒன்று எனக்கு 
கபால்‌ மூலமாக வந்து சேர்ந்தது: 





திருமதி மற்றும்‌ திருவாளர்‌ டேவிட்‌ எல்‌. ரோப்பர்‌ 
அவர்களின்‌ மகள்‌ 
ஆஞ்செலா கே. ரோப்பார்‌ 
திருமதி மற்றும்‌ திருவாளர்‌. பார்ரி லவ்ஜாயப்‌ அவர்களின்‌ மகன்‌ 
டேன்‌ ஹாரிஸ்‌ லவ்ஜூய்‌ 
ஆகிய இருவரும்‌ நமது கர்த்தரின்‌ ஆண்டான 
ஆயிரத்துத்‌ தொள்ளாயிரத்துத்‌ தொன்னுற்றெட்டு 
டிசம்பர்‌ மாதும்‌ பன்னிரெண்டாம்‌ தேதி சணிக்கிமமையன்று 
'துங்கள்‌ இணைவு மற்றும்‌ திருமண வாக்குறுக்களை 
ஒருவருக்கொருவர்‌ பரிமாறிக்‌ கொள்ளாம்‌ நிகழ்வுக்கு 
தங்களின்‌ மேலான வருகையை ஆவலுடன்‌ எதிர்பார்க்கின்றனர்‌... . 


நீங்கள்‌ கற்பனை செய்யக்கூடியபடி, இந்த அழைப்பிதழ்‌ எனக்கு 
மிகவும்‌ பிரியமானதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அழைப்பிதமானது 
அகமகிழ்வு, எதிர்பார்ப்பு, மற்றும்‌ நிறைவேற்றம்‌ ஆகியவற்றை 
மறைமுகமாய்‌ உணர்த்துகிறது. இதேபோன்ற ஒரு அழைப்பிதழ்‌ 
வெளிப்படுத்தின விசேஷம்‌ 19ல்‌ காணப்படுகிறது - இதுவும்‌ ஒரு திருமண 
அழைப்பாகவே உள்ளது, ஆனால்‌ இது மிகவும்‌ எல்லையற்ற வகையில்‌ 
விலைமதிப்புள்ளதாக இருக்கிறது. 

நமது முந்திய பாடம்‌, 19ம்‌ அதிகாரத்தின்‌ “அல்லேலூயா!” என்ற 
பல்லவியின்மீது மையங்கொண்டு இருந்தது. நான்‌ 6ம்‌ வசனத்துடன்‌ 
தன்னிச்சையாக நமது பாடத்தை நிறுத்தி வைத்தேன்‌, ஆனால்‌ அந்தப்‌ 
பாடல்‌ 7ம்‌ வசனத்திற்குள்‌ தொடருகிறது: “நாம்‌ சந்தோஷப்பட்டுக்‌ 
களிகூர்ந்து அவருக்குத்‌ துதிசெலுத்தக்கடவோம்‌, ஆட்டுக்குட்டியான 
வருடைய கலியாணம்‌ வந்தது. அவருடைய மனைவி தன்னை 





ஆயத்தம்பண்ணினாள்‌.”” (“ஆட்டுக்குட்டியானவரின்‌ கலியாண விருந்து” 
என்ற விளக்க படத்தைக்‌ காணவும்‌.) திருமணம்‌ பற்றிய ஆய்வுக்கருத்து 


71 


அடுத்த இருவசனங்களில்‌ தொடருகிறது. நீங்கள்‌ 8 மற்றும்‌ 9 ஆகிய 
வசனங்களை வாசிக்கையில்‌, பின்வரும்‌ அழைப்பிதழுக்கு விசேஷித்த 
கவனம்‌ செலுத்துங்கள்‌: 


சுத்தமும்‌ பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம்‌ தரித்துக்கொள்ளும்படி 
அவளுக்கு அளிக்கப்பட்டது; அந்த மெல்லிய வஸ்திரம்‌ பரிசுத்தவான்‌ 
களுடைய நீதிகளே. பின்னும்‌ அவன்‌ என்னை நோக்கு, 
“ : ஆட்டிக்குட்டியானவரின்‌ கலியாண விருந்துக்கு அழைக்கப்‌ 
பட்டவர்கள்‌ பாக்கியவான்கள்‌ என்றெழுது என்றான்‌.” ” ... 


பிற்பாடு, வெளிப்படுத்தின விசேஷம்‌ தனது உச்சக்காட்சியை 
அடையும்போது, “புதிய எருசலேம்‌” நகரமானது, “தேவனிடத்திலிருந்து 
பரலோகத்தை விட்டு இறங்கி (வருவதைக்‌ கண்ணோக்குவோம்‌), அது தன்‌ 
புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப்‌ போலிருக்கும்‌” 
(21:1).' “புதிய எருசலேம்‌” என்பது “ஆட்டுக்குட்டியானவரின்‌ 
மனைவியாகிய மணவாட்டி” என்று விவரிக்கப்படும்‌ (21:9). 

இந்த திருமண உருவகத்தின்‌ தனிச்சிறந்த குறிப்பர்த்தம்‌ என்னவாக 
உள்ளது? ஆட்டுக்குட்டியானவருக்கும்‌ அவரது மணவாட்டிக்கும்‌ எப்போது 
திருமணம்‌ நடைபெறும்‌? திருமண விருந்து என்பது என்னவாக இருக்கிறது? 
யாருக்கெல்லாம்‌ அழைப்பிதழ்‌ அனுப்பப்பட்டுள்ளது? இதற்கும்‌ நமக்கும்‌ 
தொடர்பு என்ன? இந்த வினாக்களுக்கும்‌ மற்றவற்றிற்கும்‌ இப்பாடத்தில்‌ 
நாம்‌ விடையளிக்க முயற்சி செய்வோம்‌. “ஆட்டுக்குட்டியானவருடன்‌ 
எனக்குள்ள உறவுமுறை என்ன?”; “அவருடைய மறுவருகைக்கு நான்‌ 
தயாராயிருக்கின்றேனா?”” என்று ஒவ்வொரு நபரும்‌ தமக்குள்‌ 
கேட்டுக்கொள்ளும்படி ஊக்குவித்தலே நமது குறிக்கோளாக உள்ளது. 





ஆய்வுக்கருத்துக்கள்‌ 

வெளிப்படுத்தின விசேஷம்‌ 19:7-9 வசனப்பகுதியானது, “கிறிஸ்தவ 
இலக்கியத்தில்‌ இதற்கு முன்பு பயன்படுத்தப்பட்டுள்ளதும்‌, ஆனால்‌ ஒரு 
தனிப்பட்ட சந்தர்ப்பப்பொருளில்‌ (அனைத்தும்‌ இணைந்து) 
பயன்படுத்தப்பட்டிராததுமான மூன்றிற்கு குறையாத பழைய ஏற்பாட்டு 
சிந்தனைகளின்‌ இழையை ஒன்றாகப்‌ பிணைக்கிறது. ”” 

முதலாவது, தேவனுக்கும்‌ மனித குலத்துக்கும்‌ இடையிலான 
உறவுமுறையை விவரிக்க திருமண அடையாளத்துவம்‌ உள்ளது. பழைய 
ஏற்பாட்டில்‌, இஸ்ரவேல்‌ மக்களினம்‌ தேவனுக்குத்‌ திருமணம்‌ 
செய்விக்கப்பட்டி ருந்ததாகச்‌ சித்தரிக்கப்பட்டது (ஏசாயா 50:1; எரேமியா 
2:32; ஓசியா 2:19, 20). இந்த உருவகம்‌ புதிய ஏற்பாட்டிலும்‌ திரும்பக்‌ 
கூறப்பட்டுள்ளது.” திருமணம்‌ என்ற அடையாளத்துவமானது சுவிசேஷப்‌ 
புத்தகங்கள்‌ முழுவதிலும்‌ கடந்தோடுறெது. மணவாளன்‌ மற்றும்‌ அவனது 
நண்பர்களைப்‌ பற்றி நாம்‌ வாசிக்கின்றோம்‌ (மத்தேயு 9:15; 25:1; மாற்கு 
2:19; யோவான்‌ 3:29), மற்றும்‌ திருமண விருந்து, திருமண உடைகள்‌ 
ஆகியவை பற்றியும்‌ நாம்‌ வாசிக்கின்றோம்‌ (மத்தேயு 22:2, 11, 12; லூக்கா 





72 


12:35, 36ஐயும்‌ காணவும்‌). 

சபையைக்‌ கிறிஸ்துவின்‌ மணவாட்டி என்று பவுல்‌ அடிக்கடி 
குறிப்பிட்டுள்ளார்‌. கொரிந்துவில்‌ இருந்த சபைக்கு, “நான்‌ உங்களைக்‌ 
கற்புள்ள கன்னிகையாகக்‌ கிறிஸ்து என்னும்‌ ஒரே புருஷனுக்கு 
ஒப்புக்கொடுக்க நியமித்தபடி யால்‌ ...” என்று அவர்‌ கூறினார்‌ (2 கொரிந்தியர்‌ 
11:2). ரோமாபுரியில்‌ இருந்த இறிஸ்தவர்களுக்கு, “மரித்தோரிலிருந்து எழுந்த 
கிறிஸ்து என்னும்‌ வேறொருவருடையவர்களாகி, தேவனுக்கென்று 
கனிகொடுக்கும்படி கிறிஸ்துவின்‌ சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு 
மரித்தவர்களானீர்கள்‌”” என்று அவர்‌ கூறினார்‌ (ரோமர்‌ 7:4). இந்த 
ஆய்வுக்கருத்தைப்‌ பற்றிப்‌ பவுல்‌ எழுதியவற்றில்‌, அனேகமாக மிகவும்‌ 
அர்த்தம்‌ செறிந்த வசனப்பகுதியானது, எபேசுவில்‌ இருந்த சபைக்கு அவர்‌ 
எழுதிய நிருபத்தில்‌ காணப்படுகிறது: 





புருஷர்களே, உங்கள்‌ மனைவிகளில்‌ அன்புகூருங்கள்‌; அப்படியே 
கிறிஸ்துவும்‌ சபையில்‌ அன்புகூர்ந்து, தாம்‌ அதைத்‌ திருவசனத்தைக்‌ 
கொண்டு தண்ணீர்‌ முழுக்கினால்‌ சுத்திகரித்து, பரிசுத்த 
மாக்குகிறதற்கும்‌, கறைதிரை முதலானவைகள்‌ ஒன்றும்‌ இல்லாமல்‌ 
பரிசுத்தமும்‌ பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதைத்‌ 
தமக்குமுன்‌ நிறுத்திக்கொள்வதற்கும்‌ தம்மைத்தாமே அதற்காக 
ஒப்புக்கொடுத்தார்‌. அப்படியே, புருஷர்களும்‌ தங்கள்‌ மனைவிகளைத்‌ 
குங்கள்‌ சொந்தச்‌ சரீரங்களாக பாவித்து, அவர்களில்‌ அன்புகூர 
வேண்டும்‌; தன்‌ மனைவியில்‌ அன்புகூருகிறவன்‌ தன்னில்தான்‌ 
அன்புகூருகிறான்‌. தன்‌ சொந்த மாம்சத்தைப்‌ பகைத்தவன்‌ ஒருவனு 
மில்லையே; கர்த்தர்‌ சபையைப்‌ போஷித்துக்‌ காப்பாற்றுகிறதுபோல 
ஒவ்வொருவனும்‌ தன்‌ மாம்சத்தைப்‌ போவஷித்துக்‌ காப்பாற்றுகிறான்‌. 
நாம்‌ அவருடைய சரீரத்தின்‌ அவயவங்களாயும்‌, அவருடைய 
மாம்சத்திற்கும்‌ அவருடைய எலும்புகளுக்கும்‌ உரியவர்களாயும்‌ 
இருக்கிறோம்‌. இதினிமித்தம்‌ மனுஷன்‌ தன்‌ தகப்பனையும்‌ தன்‌ 
தாயையும்‌ விட்டு, தன்‌ மனைவியுடன்‌ இசைந்து, இருவரும்‌ ஒரே 
மாம்சமாயிருப்பார்கள்‌. இந்த இரகசியம்‌ பெரியது; நான்‌ 
கிறிஸ்துவைப்பற்றியும்‌ சபையைப்பற்றியும்‌ சொல்லுகிறேன்‌ 
(எபேசியர்‌ 5:25-32). 


திருமண உறவு போல்‌ மிகவும்‌ நெருக்கமான அல்லது ஒன்றிணைந்த 
மனித உறவு வேறு எதுவும்‌ கிடையாது. திருமணம்‌ எப்படி இருக்க 
வேண்டும்‌ மற்றும்‌ அது எப்படி இருக்கக்கூடும்‌ என்பதற்கான ஒவ்வொரு 
விஷயத்தைப்‌ பற்றியும்‌ நினைத்துப்‌ பாருங்கள்‌. இவை எல்லாமும்‌ மற்றும்‌ 
இவற்றிற்கு அதிகமானவைகளும்‌, கிறிஸ்துவுக்கும்‌ அவரது சபைக்கும்‌ 
இடையில்‌ உள்ள உறவில்‌ உள்ளடங்கி இருக்கின்றன. 

இரண்டாவது இழையாக உள்ளது, ஐக்கியம்‌ மற்றும்‌ அகம்மகிழ்வு 
ஆகியவற்றிற்கு உருவகமாகப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ள உணவு அல்லது 
விருந்து என்பதாகும்‌. இந்த உருவகமானது, பழைய ஏற்பாட்டில்‌, 
கிறிஸ்தவத்தின்‌ ஆசீர்வாதங்களினுடைய உலகளாவிய தன்மையைத்‌ 
தீர்க்கதரிசனம்‌ உரைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது: “சேனைகளின்‌ கர்த்தர்‌ 








73 


இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும்‌ ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார்‌; 
... அவர்‌ மரணத்தை ஜெயமாக விழுங்குவார்‌. கர்த்தராகிய தேவன்‌ எல்லா 
முகங்களிலுமிருந்து கண்ணீரைத்‌ துடைத்து”” (ஏசாயா 25:6-8அ). 
இதேபோன்றதொரு நுட்பக்கருத்தை இயேசு, “கிழக்கிலும்‌ மேற்கிலும்‌ 
வடக்கிலும்‌ தெற்கிலும்‌ இருந்து ஜனங்கள்‌ வந்து, தேவனுடைய 
இராஜ்யத்தில்‌ பந்தியிருப்பார்கள்‌” என்று கூறியபோது லூக்கா 13:29) 
பயன்படுத்தினார்‌.” 

உணவு உண்ணுதலைக்காட்டிலும்‌ அதிகம்‌ பொதுவாகச்‌ 
செய்யப்படுபவை ஒருசில செயல்களே ஆகும்‌. இருந்தபோதிலும்‌, விசேஷ 
வைபவங்கள்‌ எழும்போது, மற்றவர்களுடன்‌ உணவருந்த அமருதல்‌ என்பது, 
எவ்வித மாறுபாடும்‌ இன்றி, கொண்டாட்டத்தின்‌ இன்றியமையாத 
பாகமாக உள்ளது. 

மூன்றாவது இழையாக, நடத்தையில்‌ மாற்றத்தைக்‌ குறிக்கும்‌ வகையில்‌ 
உடையணிகல்‌ என்ற உருவகமாகும்‌ (ஆதியாகமம்‌ 35:2; ஏசாயா 52:1; 61:10; 
சகரியா 3:4). பவுல்‌ கிறிஸ்தவர்களுக்கு, பாவம்‌ நிறைந்த வழிகளைக்‌ 
“தளைந்துபோடும்‌” படியும்‌, நீதியை “தரித்துக்கொள்ளும்‌ படியும்‌” அடிக்கடி 
கூறினார்‌ (ரோமர்‌ 13:12, 14; எபேசியர்‌ 4:22, 24; கொலோசெயர்‌ 3:8-10). 


பின்னணி 

திருமணங்கள்‌, விருந்துகள்‌ மற்றும்‌ உடைகள்‌ என்ற இந்த மூன்று 
உருவகங்களும்‌ வெளிப்படுத்தின விசேஷம்‌ 19ல்‌ எவ்வாறு ஒன்றுகூடிக்‌ 
கலந்துள்ளன என்பதை நாம்‌ மதித்து உணருவதற்கு, யூதர்களின்‌ திருமணச்‌ 
சடங்குகளைப்‌ பற்றிச்‌ சில விஷயங்களை நாம்‌ அறிந்தாக வேண்டும்‌. ஒருசில 
வழிகளில்‌, அவர்களின்‌ சடங்குகள்‌ நம்முடையவைகளைப்‌ போன்றே 
இருந்தன; மற்ற வழிகளில்‌, அவைகள்‌ மாறுபட்டிருந்தன.” 

யூதத்துவத்‌ திருமண நடவடிக்கையானது நியமிக்கப்படுதலில்‌ இருந்தே 
தொடங்குவதாயிருந்தது.” இந்த நியமிக்கப்படுதல்‌ என்பது நமது 
நிச்சயதார்த்த நிகழ்ச்சி போன்றதாகவே இருந்தது, ஆனால்‌ 
இதைக்காட்டிலும்‌ அதிகம்‌ கட்டுவிப்பதாயிருந்தது. ஒரு பெண்‌ ஒரு 
ஆணுக்கு நியமிக்கப்பட்ட பின்பு, திருமணம்‌ இன்னும்‌ நடைபெறா 
இருந்தாலும்‌, திருமணம்‌ இன்னும்‌ நிறைவேற்றம்‌ அடையாதிருந்தாலும்‌ 
(அதாவது, கணவனும்‌ மனைவியும்‌ குடும்ப உறவு கொள்ளாதிருந்தாலும்‌), 
அவள்‌ அவனது மனைவியாகவே கருதப்பட்டாள்‌ (ஆதியாகமம்‌ 29:21ஐ௧்‌ 
காணவும்‌). அவள்‌ தனது கணவனுக்கு உண்மையுள்ளவளாக இருக்க 
வேண்டும்‌ என்று எதிர்பார்க்கப்பட்டாள்‌ (உபாகமம்‌ 22:23, 24). இந்த உறவு, 
மரணம்‌ அல்லது விவாகரத்து என்பவற்றால்‌ மாத்திரமே முடிவுக்குக்‌ 
கொண்டுவரப்படக்கூடும்‌. 

மரியாளுக்கும்‌ யோசேப்புக்கும்‌ நடைபெற்ற திருமண நியமனம்‌ 
அனேகமாக இதற்கு மிகவும்‌ நன்கு பழக்கமான விவரிப்பாயிருக்கலாம்‌. 
“மரியாள்‌ யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில்‌, அவர்கள்‌ கூடி 
வருமுன்னே, அவள்‌ பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள்‌ என்று 


74 


காணப்பட்டது” (மத்தேயு 1:18). அவளை விவாகரத்துச்‌ செய்துவிடலாம்‌ 
என்று யோசேப்பு ஆலோசித்துக்கொண்டிருந்தார்‌ (வசனம்‌ 19); ஆனால்‌ 
அவரிடத்தில்‌ ஒரு தூதன்‌ தோன்றி, “தாவீதின்‌ குமாரனாகிய யோசேப்பே, 





உன்‌ மனைவியாகிய மரியாளைச்‌ சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே; 
அவளிடத்தில்‌ உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால்‌ உண்டானது” 
என்று கூறினார்‌ (வசனம்‌ 20). யோசேப்பு, “கர்த்தருடைய தூதன்‌ தனக்குக்‌ 
கட்டளையிட்ட படியே தன்‌ மனைவியைச்‌ சேர்த்துக்கொண்டார்‌” (வசனம்‌ 
24). மூலவசனத்தில்‌, வசனம்‌ 20 மற்றும்‌ 24 ஆகியவற்றில்‌ “8” என்பது 
இல்லை. நேரடி அர்த்தத்தில்‌, வசனம்‌ 20ல்‌ யோசேப்புக்கு, “உன்‌ மனைவி 
மரியாளைச்‌ சேர்த்துக்கொள்‌” என்று கூறப்பட்டது, மற்றும்‌ வசனம்‌ 24ல்‌, 
அவர்‌ “தனது மனைவியை சேர்த்துக்கொண்டார்‌.”” 
யோசேப்புக்கும்‌ திருமண நிச்சயதார்த்தம்‌ (நியமித்தல்‌) நடந்த உடனே, 
அவர்கள்‌ இருவருக்கும்‌ இருமணம்‌ நடக்கும்‌ முன்பேகூட, அவள்‌ 
அவருடைய மனைவியானாள்‌. 

திருமண நியமனம்‌ நடைபெற்றபின்‌ திருமணம்‌ நடைபெறுவதற்கு 
முன்புள்ள காலம்‌ குறுகியதாக அல்லது நீண்டதாக இருக்கலாம்‌,” இது 
சூழ்நிலைகளைப்‌ பொறுத்ததாக இருந்தது. இந்தக்‌ காலம்‌ எவ்வளவாக 
இருந்தாலும்‌, இது எதிர்பார்ப்பு, தூய்மை, மற்றும்‌ ஆயத்தப்படுதல்‌ 
ஆகியவை உள்ளடங்கியதாக இருந்தது. ஆயத்தப்படுதலின்‌ ஒரு பகுதியாக, 
மணப்பெண்‌ தனது திருமண உடைகளை ஏற்பாடு செய்வாள்‌. திருமணப்‌ 


மரியாளுக்கும்‌ 








பரிசம்‌ கொடுத்தல்‌ என்பது மணமகன்‌ சார்பில்‌ நடைபெறும்‌ 
ஆயத்தப்படுதலில்‌ உள்ளடங்கும்‌ (ஆதியாகமம்‌ 34:12ஐக்‌ காணவும்‌). 

கடைசியில்‌ திருமணம்‌ நடைபெறும்‌ காலம்‌ வந்தது. வில்லியம்‌ 
ஹென்ரிக்சென்‌ என்பவர்‌ இந்தக்‌ கொண்டாட்டத்தைப்‌ பின்வருமாறு 
விவரித்தார்‌: 


மணமகள்‌ தன்னை அலங்கரித்து ஆயத்தமாகிறாள்‌. மணமகன்‌ தனது 
மிகச்சிறந்த உடையை அணிந்து, தனது நண்பர்கள்‌ புடைசூழ 
வருகின்றார்‌, அவர்கள்‌ பாடிக்கொண்டு, தீவட்டிகளை ஏந்திக்கொண்டு, 
நியமிக்கப்பட்ட பெண்‌ இருக்கும்‌ வீடுநோக்கி ஊர்வலமாய்‌ 
வருகின்றனர்‌. அவர்‌ மணப்பெண்ணைப்‌ பெற்றுக்கொண்டு 
அவளையும்‌ கூட்டிக்கொண்டு, திரும்ப ஊர்வலமாகக்‌ தனது சொந்த 
இல்லத்திற்கு அல்லது தனது பெற்றோரின்‌ இல்லத்திற்குத்‌ 
இரும்புகின்றார்‌, ...? 


அமைக்கப்பட்ட விருந்தினர்கள்‌,'' ஒருவாரம்‌ இருவாரங்கள்‌ 
நீடித்திருக்கும்‌ திருமண விருந்தில்‌ மகிழ்ச்சியான தம்பதியுடன்‌ சேர்ந்து 
கலந்து கொள்வார்கள்‌. அது அகமகிழும்‌ காலமாயிருக்கும்‌. 2 

இயேசுவுக்கும்‌ அவரைப்‌ பின்பற்றுபவர்களுக்கும்‌ இடையில்‌ உள்ள 
விசேஷித்த உறவை வலியுறுத்த புதிய ஏற்பாட்டில்‌ இந்த உருவகம்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது. சபையைக்‌ கிறிஸ்துவின்‌ மணவாட்டி என்று 
பவுல்‌ சித்தரித்து இருந்ததை நாம்‌ எற்கனவே கண்டுள்ளோம்‌. இயேசு தமது 
மணவாட்டிக்காகக்‌ கரயமாக செலுத்த வேண்டியிருந்தது அவருடைய 





75 


சொந்த இரத்தமே (நடபடிகள்‌ 20:28). அழகிய பழைய பாடல்‌ ஒன்று 
பின்வருமாறு அறிவிக்கிறது, 


கும்‌ மணவாட்டியாக 
வந்ததைத்‌ தேடினார்‌, 
தமக்கு சொந்தமாக 
மரித்ததைக்‌ கொண்டார்‌.” 


நாம்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றுக்கொண்டபோது, சபையின்‌ 
அங்கமானோம்‌ (நடபடிகள்‌ 2:47; 1 கொரிந்தியர்‌ 12:13'*), இவ்விதமாய்‌ 
(கிறிஸ்துவின்‌) மணவாட்டியினுடைய அங்கமானோம்‌. தற்போது நாம்‌ 
“நியமிக்கப்பட்ட” காலத்தில்‌ வாழ்கின்றோம்‌, மணவாளன்‌ “நம்மை த்‌ தமது 
இல்லத்திற்கு” அழைத்துச்‌ செல்வதற்காகக்‌ காத்திருக்கின்றோம்‌.'” 
“சபையானது பூமியின்மீது ... இருகாலங்களுக்கு இடையில்‌ உயிர்வாழ்றெது, 
இது கிறிஸ்துவுக்கு நியமிக்கப்பட்டுள்ளது, ஆனால்‌ உடன்படிக்கையின்‌ 
நிறைவேற்றத்திற்காகக்‌ காத்திருக்கிறது.” இப்போது இயேசுவுடன்‌ நமது 
உறவு இனிமையாக உள்ளது (1 பேதுரு 1:8), ஆனால்‌ நாம்‌ அவரை 
முகமுகமாய்க்‌ காணும்போது அது இன்னும்‌ இனிமையாக இருக்கும்‌ 
(1 யோவான்‌ 3:2). நமது காத்திருக்கும்‌ காலம்‌ என்பது, எதிர்பார்ப்பு, 
தூய்மை மற்றும்‌ ஆயத்தப்படுதல்‌ ஆகியவற்றினால்‌ 
பண்புபடுத்தப்பட வேண்டும்‌. 

தங்கள்‌ வாக்குறுதிகளில்‌ உண்மையுள்ளவர்களாய்‌ நிலைத்திருப்பவர்‌ 
களுக்காக இயேசு, விரைவிலேயோ அல்லது தாமதமாகவோ திரும்பி 
வருவார்‌. அவர்‌ தமது சீஷா்களிடத்தில்‌, “நான்‌ இருக்கிற இடத்திலே நீங்களும்‌ 
இருக்கும்படி, நான்‌ மறுபடியும்‌ வந்து உங்களை என்னிடத்தில்‌ 
சேர்த்துக்கொள்ளுவேன்‌” என்று கூறினார்‌ (யோவான்‌ 14:3). மணவாளன்‌ 
தமது மணவாட்டியை உரிமைகோருவகற்காக “தமது மகிமையில்‌, தம்முடன்‌ 
தூதர்கள்‌ யாவரும்‌ புடை சூழ” வருவார்‌ (மத்தேயு 25:31). பின்பு, தயாராக 
இருப்பவர்கள்‌ “கர்த்தருக்கு எதிர்கொண்டுபோக, மேகங்கள்மேல்‌ 
அவர்களோடேகூட ஆகாயத்தில்‌ எடுத்துக்கொள்ளப்பட்டு, இவ்விதமாய்‌ 
எப்பொழுதும்‌ கர்த்தருடனேகூட இருப்போம்‌” (1 தெசலோனிக்கேயர்‌ 4:17). 

நமது கொண்டாட்டத்தின்‌ காலம்‌ - உங்களுக்கு விருப்பமாயிருந்தது 
என்றால்‌, திருமண விருந்து - என்பது ஒரு வாரம்‌ அல்லது இரண்டு வாரங்கள்‌ 
கால அளவல்ல, ஆனால்‌ நித்தியம்‌ முழுவதற்கும்‌ இருக்கும்‌. கர்த்தர்‌ 
நம்மோடு வாசமாய்‌ இருப்பார்‌, நாம்‌ அவரது மக்களாய்‌ இருப்போம்‌. “ 
கண்ணீர்‌ யாவையும்‌ தேவன்‌ துடைப்பார்‌; இனி மரணமுமில்லை, 
துக்கமுமில்லை, அலறுகலுமில்லை, வருத்தமுமில்லை; முந்தினவைகள்‌ 
ஓழிந்துபோயின” (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 21:3, 4)! 

இது - நாம்‌ இப்போது மகிழ்வுடன்‌ அனுபவிக்கும்‌ மற்றும்‌ நித்தியத்தில்‌ 
அனுபவிக்க விரும்பி நாடியிருக்கும்‌ ஆவிக்குரிய உறவின்‌ - அழகிய 
சித்தரிப்பாய்‌ இருப்பதில்லையா? 


76 


சந்தோஷம்‌ (19:7௮) 
அதுவே, வெளிப்படுத்தின விசேஷம்‌ 19:7-10ன்‌ அடிப்படைக்‌ கருத்துத்‌ 
தாக்கமாக உள்ளது, ஆனால்‌ இவ்வசனப்பகுதியில்‌ நாம்‌ ஆழ்ந்து சிந்திக்க 
வேண்டிய விபரங்களும்‌, நாம்‌ விரிவாக்க அவசியமான சிந்தனைகளும்‌ 
இன்னும்‌ நிறைய உள்ளன. இப்போது நாம்‌ இவ்வசனப்பகுதியின்‌ ஊடே 
கடந்து செல்லுவோம்‌. 
வெற்றிகொண்ட திரளான கூட்டத்தார்‌ தேவனுக்குத்‌ துதிகளைப்‌ 





பாடும்‌ காட்சியை மறுபடியும்‌ மனதில்‌ சித்தரித்துக்‌ கொள்ளுங்கள்‌. அவர்கள்‌ 
முதலில்‌, தேவன்‌ செய்திருந்தவற்றிற்காக அவரைக்‌ துதித்தனர்‌ (வசனங்கள்‌ 
1-4). பின்பு அவர்கள்‌ அவர்‌ செய்து கொண்டிருந்தவற்றிற்காக அவரைத்‌ 
துதித்தனர்‌ (வசனங்கள்‌ 5, 69. கடைசியில்‌ (இங்குதான்‌ நமது வசனப்பகுதி 
தொடங்குகிறது) அவர்கள்‌, அவர்‌ செய்வதாக வாக்குத்தத்தம்‌ 
செய்துள்ளவற்றிற்காக அவரைத்‌ துதித்தனர்‌: “நாம்‌ சந்தோஷப்பட்டுக்‌ 
களிகூர்ந்து அவருக்குத்‌ துதி செலுத்தக்கட வோம்‌. ஆட்டுக்குட்டியான 
வருடைய கலியாணம்‌ வந்தது” (வசனம்‌ 7௮). 

“சந்தோஷப்பட்டு” மற்றும்‌ “களிகூர்ந்து” என்று மொழிபெயர்க்கப்‌ 
பட்டுள்ள வினைச்சொற்கள்‌, புதிய ஏற்பாடு முழுவதிலும்‌ இன்னும்‌ ஒரே 
ஒரு இடத்தில்‌ மாத்திரம்‌, ஒன்றிணைந்து காணப்படுகின்றன; அதாவது 
மத்தேயு 5:12ல்‌, “சந்தோஷப்பட்டு, களிகூருங்கள்‌; பரலோகத்தில்‌ உங்கள்‌ 
பலன்‌ மிகுதியாயிருக்கும்‌; உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும்‌ 
அப்படியே துன்பப்படுத்தினார்களே.”” இவ்விரு வசனப்பகுதிகளும்‌ 
அடிப்படையிலே ஒரு விஷயத்தையே கூறுகின்றன: காலங்கள்‌ கடினமாய்‌ 
இருக்கலாம்‌; நாட்கள்‌ இருளாய்‌ இருக்கலாம்‌; உங்கள்‌ கன்னங்கள்‌ 
கண்ணீரால்‌ நனைந்திருக்கலாம்‌ - அனால்‌ மேன்மையான நாள்‌ 
முன்னெதிர்கொண்டு வருகிறது. கர்த்தர்‌ தமக்குத்‌ சொந்தமான 





வார்களுக்காக வருகின்றார்‌! “ஆட்டுக்குட்டியானவரின்‌ கலியாணநாள்‌ 
வந்தது” என்பது “பரலோகத்தில்‌ உங்கள்‌ பலன்‌ மிகுதியாய்‌ இருக்கும்‌” 
என்பதற்குத்‌ சமமானதாக உள்ளது! 

திருமண பழக்க வழக்கங்கள்‌, இடத்திற்கு இடமும்‌, காலத்திற்குக்‌ 
காலமும்‌ மாறுபடுகின்றன, ஆனால்‌ சந்தோஷம்‌ என்ற ஒரு உணர்வு எல்லா 
இடங்களிலும்‌ எல்லாப்‌ பழக்க வழக்கங்களிலும்‌ உள்ள முக்கியமான 
பண்பாகும்‌. எனது சிந்தையானது நான்‌ ஆஸ்திரேலியாவில்‌ இருந்த 
காலத்தை நோக்கிப்‌ பின்செல்லுகிறது: அங்கு பல இளம்‌ பெண்கள்‌ தங்கள்‌ 
திருமணக்‌ கொண்டாட்டங்களில்‌ ஒவ்வொரு மேஜையின்மீதும்‌ 
ஒவ்வொன்றாக வைப்பதற்காக, கோழியைச்‌ சமைத்து உண்பவர்களிடத்தில்‌ 
இருந்து தங்களின்‌ “விருப்ப எலும்புகளை” சேகரித்திருந்தனர்‌. ஒரு 
மணப்பெண்‌, மணப்பெண்ணின்‌ குடும்பத்தார்‌ மற்றும்‌ மணப்பெண்ணின்‌ 
பூமிக்குரிய உடைமைகள்‌ எல்லாம்‌ ஏற்றப்பட்ட லாரி ஒன்றை - மணமகனு 
டைய வீடுசெல்லும்‌ வழியில்‌ நான்‌ கண்டது என்பது, பல ஆண்டுகளுக்கு 
முன்பு, துருக்கி நாட்டிற்கு நாங்கள்‌ சென்ற பயணத்தில்‌ எனது சிந்தையில்‌ 





பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு காட்சியாக உள்ளது. ரோமானியாவின்‌ 


77 


பிரசோவ்‌ நகர்ப்புறப்பகுதியில்‌ உள்ள பூங்கா ஒன்றில்‌ இங்கும்‌ அங்குமாக 
திருமணக்‌ குழுக்கள்‌ சிதறியிருக்க (மணமகள்கள்‌ தங்கள்‌ வெள்ளைத்திருமண 
உடைகளை உடுத்திய நிலையில்‌ கலந்துகொண்ட) திருமண விருந்துகள்‌ 
என்பவை மிக அதிகம்‌ சமீபத்திய நினைவாக உள்ளது. நான்‌ விவரித்துள்ள 
மேற்கண்ட காட்சிகள்‌ ஒவ்வொன்றிலும்‌ பின்வருவது பொதுவானதாக 
உள்ளது: மக்கள்‌ புன்முறுவல்‌ பூத்திருந்தனர்‌; மக்கள்‌ மகிழ்ச்சியாய்‌ 
இருந்தனர்‌; மக்கள்‌ அகம்மகிழ்ந்திருந்தனர்‌. 

அதுபோன்றே, கர்த்தர்‌ தமது மணவாட்டியை உரிமைகோருவதற்‌ 
கென்று திரும்பி வரும்‌ வேளை, அகம்மகிழும்‌ வேளையாய்‌ இருக்கும்‌. 
அதாவது, அவரது மறுவருகைக்கு ஆயத்தமாய்‌ இருப்பவர்களுக்கு அது ஒரு 
அகம்மகிமும்‌ வேளையாய்‌ இருக்கும்‌. 


ஆயத்தப்படுதல்‌ (19:7, 8) 

இது நம்மை 7ம்‌ வசனத்தின்‌ கடைப்‌ பகுதிக்குக்‌ கொண்டு வருகிறது, 
இது திரளான கூட்டத்தார்‌ பாடிய பாடலின்‌ முடிவுரையாக உள்ளது: 
“அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம்பண்ணினாள்‌” (வசனம்‌ 7 ஆ?. 

நீங்கள்‌ எப்போதாவது ஒரு திருமணத்திற்கு ஆயத்தப்பட்டி ருந்தீர்கள்‌ 
என்றால்‌, அதில்‌ அதிகம்‌ செய்ய வேண்டியவை உள்ளன என்பதை நீங்கள்‌ 
அறிந்திருப்பீர்கள்‌.'” நமது வசனப்பகுதி - திருமண உடைகளை அளித்தல்‌ 
என்ற - அந்த தயாரிப்பின்‌ ஒருபகுதியின்மீது கவனம்‌ குவிக்கிறது: “சுத்தமும்‌ 
பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம்‌ தரித்துக்கொள்ளும்படி அவளுக்கு 





அளிக்கப்பட்டது; அந்த மெல்லிய வஸ்திரம்‌ பரிசுத்தவான்‌௧ளுடைய 
நீதியே””” (வசனம்‌ 8). திருமணத்தைப்‌ பற்றிப்‌ பெண்கள்‌ கலந்துரையாடும்‌ 
போது, “மணப்பெண்ணின்‌ உடை எவ்வாறு இருந்தது?” என்பது எவ்வித 
மாறுபாடும்‌ இன்றிக்‌ கேட்கப்படும்‌ ஒரு கேள்வியாக உள்ளது. 
இவ்விஷயத்தில்‌, “சுத்தமும்‌ பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம்‌” என்பது 
பதிலாயிருக்கும்‌. 

இந்த சுத்தமும்‌ பிரகாசமுமான, மெல்லிய வஸ்திரம்‌ என்பது 
தூய்மையின்‌ அடையாளத்துவமாக உள்ளது.” பவுல்‌ பின்வருமாறு கூறினார்‌, 


... கிறிஸ்துவும்‌ சபையில்‌ அன்புகூர்ந்து, தாம்‌ அதைத்‌ திருவசனத்தைக்‌ 
கொண்டு தண்ணீர்‌ முழுக்கினால்‌ சுத்திகரித்துப்‌ 
பரிசுத்தமாக்குகிறதற்கும்‌, கறைதிரை முதலானவைகள்‌ ஒன்றும்‌ 
இல்லாமல்‌ பரிசுத்தமும்‌ பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக 
அதைக்‌ தமக்குமுன்‌ நிறுத்திக்கொள்வதற்கும்‌ தம்மைத்தாமே 
அதற்காக ஒப்புக்கொடுத்தார்‌ (எபேசியர்‌ 5:25-27). 


நாம்‌ தண்ணீருக்குள்‌ முழுக்காட்டப்படும்‌ (ஞானஸ்நானம்‌ பெறும்‌) 
போது, இயேசுவின்‌ இரத்தம்‌, நமது பாவங்களில்‌ இருந்து நம்மை 
சுத்திகரிக்கிறது (நடபடிகள்‌ 22:16). நமது “வாழ்வின்‌ - உடைகள்‌” 
இரத்தத்தினால்‌ வெண்மையாக்கப்படுகின்றன (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
7:9, 14); நாம்‌ இயேசுவுடன்கூட உடுத்துவிக்கப்படுகின்றோம்‌ (கலாத்தியர்‌ 


78 


3:27). பின்பு நாம்‌ தொடர்ந்து வசனத்தின்‌ வெளிச்சத்தில்‌ நடந்து 
கொண்டிருக்கவேண்டும்‌, அதன்‌ மூலமாக அந்த இரத்தம்‌ நம்மைத்‌ 
தொடர்ந்து சுத்திகரிக்கும்‌ (1 யோவான்‌ 1:7). நாம்‌ நம்மை நமது 





மணவாளருக்காகத்‌ தூய்மையாகக்‌ காத்துக்கொள்வது அவசியமாய்‌ 
இருக்கிறது; நாம்‌ அவருக்கு உண்மையுள்ளவர்களாய்‌ இருக்க வேண்டும்‌. 

8ம்‌ வசனம்‌ இரு சிந்தனைகளை ஒன்றுகலக்கிறது: நமது இரட்சிப்பில்‌ 
தேவனுடைய பங்கும்‌ நமது பங்கும்‌. “மெல்லிய வஸ்திரம்‌ 
தரித்துக்கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது” என்ற 
வார்த்தைகளில்‌ தேவனுடைய பங்கு முக்கியத்துவப்படுத்தப்பட்டுள்ளது. 
“அளிக்கப்பட்டது” என்ற சொற்றொடர்‌, தேவன்‌ கட்டுப்பாடு 
செலுத்துகின்றார்‌ என்பதை வலியுறுத்தும்‌ வகையில்‌ வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ புத்தகம்‌ முழுவதிலும்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது (6:2, 8; 13:7, 
14; 16:8). நாம்‌ நமது சுய வல்லமையினால்‌ நமது “உடைகளை” ச்‌ சுத்திகரிக்க 
வழியெதுவும்‌ இல்லை; நாம்‌ தேவனுடைய இரக்கத்தைச்‌ சார்ந்திருக்க 
வேண்டியுள்ளது. இரத்தம்‌ சுத்திகரிக்கும்‌ முகமைப்பொருள்‌ இல்லாத 
நிலையில்‌ நம்‌ வாழ்வு யாவும்‌ “அழுக்கான கந்தையாய்‌” இருக்கின்றன 
(ஏசாயா 64:6; KIV). சுத்திகரிக்கப்படுவதற்கான வழிமுறைகள்‌, வாய்ப்பு 
மற்றும்‌ பலம்‌ ஆகியவற்றைக்‌ கர்த்தர்‌ நமக்கு அளிக்கின்றார்‌ - மற்றும்‌ பின்பு 
அவரது கிருபையுள்ள மன்னிப்பையும்‌ நம்மீது பொழிகின்றார்‌. ஆகையால்‌ 
“நாம்‌, சந்தோஷப்பட்டுக்‌ களிகூர்ந்து அவருக்குத்‌ துதிசெலுத்தக்கட வோம்‌” 
(வசனம்‌ 7௮). 

இது, நமது பகுதியில்‌ முயற்சி எதுவும்‌ தேவையில்லை என்று 
அர்த்தப்படுவதில்லை. நமது இரட்சிப்பில்‌ நமது பங்கானது 8ம்‌ வசனத்தின்‌ 
பின்வரும்‌ வார்த்தைகளினால்‌ முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது: “அந்த 
மெல்லிய வஸ்திரம்‌ பரிசுத்தவான்‌௧ளுடைய நீதிகளே [righteous acts2].” 
இந்த சொற்றொடர்‌ “மணவாட்டியின்‌ உடையானது, முடிவுபரியந்தம்‌ 
நிலைநிற்பவர்களால்‌ விசுவாச நிறைவில்‌ &ழ்ப்படிகலுடன்‌ செய்யப்படும்‌ 
எண்ணற்ற செயல்களினால்‌ நெய்யப்பட்டதாயிருக்கிறது என்று 
சுட்டிக்காண்பிக்கலாம்‌””” என்று இராபர்ட்‌ மவுன்ஸ்‌ என்பவர்‌ கூறினார்‌. 
H. L. எல்லிஸன்‌ என்பவர்‌ இதை, புதிய ஏற்பாட்டில்‌ “மிகவும்‌ நேசிக்கத்தக்க 
சித்தரிப்புகளில்‌ ஒன்று” என்று விவரித்தார்‌: 


இந்தச்‌ சித்தரிப்பு பரலோகத்தில்‌ ஒரு மாபெரும்‌ நெசவுத்‌ தறி இருப்பது 
போன்ற நிலையை எழுப்பிற்று; நீதியுள்ள ஒவ்வொரு செயலும்‌, 
அதாவது நாம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ நீதியாய்‌ இருத்தலினால்‌ 
உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு செயலும்‌, தூதன்‌ என்ற நெசவாளிக்கு 
எடுத்துச்‌ செல்லப்பட்டு, திருமண உடைத்தயாரிப்பில்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டு, மணவாட்டிக்கு அல்ல, ஆனால்‌ மணவாளனுக்கு மகிமையைக்‌ 
கொண்டுவரும்படி வடிவமைக்கப்படுகிறது.” 


ஹென்ரி ஸ்வீட்‌ என்பவர்‌ “சபை முழுமையும்‌ ஒருங்கிணைந்த தூய்மையின்‌ 
... பிரகாசமான வெண்மை நிற உடையணிந்திருப்பதாகக்‌ காணப்படுகிறது” 


என்று எழுதினார்‌.” 


79 


இன்றைய நாட்களில்‌ கல்வியாளர்கள்‌, இரட்சிப்பில்‌ தேவனுடைய 
பங்கின்‌ மீதான வசனப்பகுதிகளையும்‌ மனிதனின்‌ பங்கைப்‌ பற்றிப்‌ பேசும்‌ 
வசனப்பகுதிகளையும்‌ ஒப்புரவாக்கப்‌ போராடுகின்றனர்‌. சில வசனங்கள்‌, 
நமது இரட்சிப்பைப்‌ பொறுத்தமட்டில்‌ தேவன்‌ எல்லாவற்றையும்‌ 
செய்துவிடுகின்றார்‌ என்று கூறுவதாகக்‌ காணப்படுகையில்‌, மற்ற 
வசனங்கள்‌, மனிதனே எல்லாவற்றையும்‌ செய்கின்றான்‌ என்று 
அர்த்தப்படுவதாக விளக்கப்படுத்தப்பட (உண்மையில்‌ தவறாக 
விளக்கப்படுத்தப்பட)க்‌ கூடியவைகளாய்‌ இருக்கின்றன. தொடக்ககால 
எழுத்தாளர்கள்‌ முரண்பாடாய்த்‌ தோன்றும்‌ இவ்விஷயம்பற்றி 
அவ்வளவாக அக்கறை கொள்ளவில்லை. அவர்கள்‌ தேவனுடைய பங்கை 
மகிமைப்படுத்தினர்‌; அவர்‌ இல்லாமல்‌, இரட்சிப்பு என்பதே இருக்க 
முடியாது. அதே வேளையில்‌, ஒவ்வொரு நபரும்‌, தேவனுடைய 
இரட்சிப்பைத்‌ தாம்‌ ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதைத்‌ தாமே 
முடிவு செய்கின்றனர்‌ என்பதையும்‌ அவர்கள்‌ தெளிவாக்கினர்‌. பர்ட்டன்‌ 
காஃப்மென்‌ என்பவர்‌ இதைப்‌ பின்வருமாறு குறிப்பிட்டார்‌: “தேவன்‌ 
[மணவாட்டிக்கு] உடைகளைக்‌ கொடுத்தார்‌, ஆனால்‌ அவள்‌ அவற்றை 
அணிந்து கொள்ள வேண்டியதாய்‌ இருந்தது!” 

மணவாளனின்‌ வருகைக்கு நாம்‌ எவ்வாறு தயாராகின்றோம்‌? 
விசுவாசம்‌ மற்றும்‌ ஞானஸ்நானம்‌ ஆகியவற்றின்‌ மூலமாக நாம்‌ கிறிஸ்துவின்‌ 
மணவாட்டியினுடைய அங்கமாகின்றோம்‌, பின்பு நாம்‌ நம்மை 
“உலகத்தால்‌ கறைபடாதபடி” காத்துக்கொள்கின்றோம்‌ (யாக்கோபு 1:27). 
யோவான்‌ பின்வருமாறு கூறினார்‌: 


பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்‌ 
கிறோம்‌, இனி எவ்விதமாயிருப்போமென்று இன்னும்‌ வெளிப்பட 
வில்லை; ஆகிலும்‌ அவர்‌ வெளிப்படும்போது, அவர்‌ இருக்றெவண்ண 
மாகவே நாம்‌ அவரைத்‌ தரிசிப்பதினால்‌, அவருக்கு ஒப்பாயிருப்போ 
மென்று அறிந்திருக்கிறோம்‌. அவர்மேல்‌ இப்படிப்பட்ட நம்பிக்கை 
வைத்திருக்கிறவனெவனும்‌, அவர்‌ சுத்தமுள்ளவராயிருக்கிறதுபோல, 
தன்னையும்‌ சுத்திகரித்துக்‌ கொள்ளுகிறான்‌ (1 யோவான்‌ 3:2, 3). 


பவுல்‌, “இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள்‌ நமக்கு உண்டாயிருக்கிற 
படியால்‌, பிரியமானவர்களே, மாம்சத்திலும்‌ ஆவியிலும்‌ உண்டான எல்லா 
அசுசியும்‌ நீங்க, நம்மைச்‌ சுத்திகரித்துக்கொண்டு, பரிசுத்தமாகுதலைத்‌ 
தேவபயத்தோடே பூரணப்படுத்தக்கட் வோம்‌” (2 கொரிந்தியர்‌ 7:1) என்று 
எழுதினார்‌. பேதுரு தமது இரண்டாம்‌ நிருபத்தில்‌ இதே கருத்தை 
ஏற்படுத்தினார்‌ (2 பேதுரு 3:14). 

ஒரு ஆண்‌ ஒரு பெண்ணிடத்தில்‌, அவளைத்‌ தன்‌ மனைவியாய்‌ 
இருக்கும்படி கேட்டுக்கொள்ளுதல்‌ என்பது அவன்‌ அவளுக்கு 
அளிக்கக்கூடிய மாபெரும்‌ கனமாய்‌ உள்ளது. அந்தக்‌ கனத்தை இயேசு 
நம்மீது அருளியிருக்கின்றார்‌! நாம்‌ அந்த கனத்தைப்‌ புரிந்துகொண்டு 
மதிக்கின்றோம்‌ என்பதைக்‌ காண்பிப்போமாக; நாம்‌ கர்த்தருடைய 








பரிசுத்தமான மணவாட்டியாக நம்மையே நடப்பித்தகொள்வோமாக! 


80 


அழைப்பு (19:9௮, ஆ) 

பரிசுத்தவான்களின்‌ “மெல்லிய வஸ்திரத்தை” யோவான்‌ ஆழ்ந்து 
சந்திக்கையில்‌, அவரிடத்தில்‌ யாரோ ஒருவர்‌ பேசினார்‌: “பின்னும்‌ அவன்‌ 
என்னை நோக்க, ... என்று என்னுடனே சொன்னான்‌” (வசனம்‌ 9). RSV 
மற்றும்‌ NIV வேதாகமங்களில்‌ ““the angel said t௦ me, ...” என்றுள்ளது. இந்த 
நிகழ்ச்சியை 22:8, 9ல்‌ உள்ள இதைப்போன்ற நிகழ்ச்சியுடன்‌ ஒப்பிடுகையில்‌, 
இந்த “யாரோ ஒருவர்‌” என்பது அனேகமாக தூதனாக இருந்திருக்கலாம்‌, 
இது ஒருவேளை தரிசனங்களின்‌ வரிசைத்தொடரை அறிமுகப்படுத்தியிருந்த 
தூதனாக இருந்திருக்கலாம்‌ (12:1). பேசியவர்‌, அப்போஸ்கலரிடத்தில்‌, 
“ஆட்டுக்குட்டியானவரின்‌ கலியாண விருந்துக்கு அழைக்கப்பட்ட வர்கள்‌ 
பாக்கியவான்கள்‌ என்றெழுது””” என்றுரைத்தார்‌ (வசனம்‌ 9௮). இது 
வெளிப்படுத்தின விசேஷத்தின்‌ நான்காவது பாக்கியமாக உள்ளது, மற்றும்‌ 
இது எண்ணிக்கையில்‌ மட்டுமின்றி, கருத்திலும்‌ மையத்துவமானதாக 
உள்ளது. பரலோகத்தில்‌ நடைபெறவிருக்கும்‌ தருமணகொண்டாட்டத்தில்‌ 
பங்கேற்றிருத்தல்‌ என்பதைக்‌ காட்டிலும்‌ பெரிய ஆசீர்வாதம்‌ வேறு 
எதையும்‌ கற்பனை செய்ய இயலாது. 

“திருமண விருந்திற்கு அமைக்கப்பட்டவர்கள்‌?” குறித்த 
அடையாளத்துவம்‌ பற்றிச்‌ சில குழப்பங்கள்‌ நிலவுகின்றன, ஆனால்‌ 
இவர்கள்‌ கர்த்தருடைய அழைப்பிற்கு நேர்மறையாகப்‌ பதில்செயல்‌ 
செய்திருந்தவர்கள்‌ - வேறு வார்த்தைகளில்‌ சொல்வதென்றால்‌, உண்மைக்‌ 
கிறிஸ்தவர்கள்‌ - என்று சந்தர்ப்பப்பொருளானது ஆணையிடுகிறது. இந்த 
நேசிக்கத்தக்க அழைப்பிதழ்‌ ஒவ்வொருவருக்கும்‌ அனுப்பப்பட்டுள்ளது: 
“அவியும்‌ மணவாட்டியும்‌ வா என்கிறார்கள்‌; கேட்றெவனும்‌ வா 
என்பானாக; தாகமாயிருக்கிறவன்‌ வரக்கடவன்‌; விருப்பமுள்ளவன்‌ 
ஜீவத்தண்ணீரை இலவசமாய்‌ வாங்கிக்கொள்ளக்கடவன்‌” (22:17). 
இருந்தபோதிலும்‌, தேவனுடைய சித்தத்திற்குக்‌ கீழ்ப்படிவதினால்‌ 
அழைப்பிதழை ஏற்றுக்கொள்பவார்கள்‌ மாத்திரமே ஆசீர்வதிக்கப்‌ 





படுவார்கள்‌.2£ 

மணவாட்டி என்பது சபையின்‌ உண்மையுள்ள உறுப்பினர்களைக்‌ 
குறிக்கிறது என்று நாம்‌ ஏற்கனவே வலியுறுத்திவிட்டு, இப்போது, 
அழைக்கப்பட்ட விருந்தினர்கள்‌ என்பவர்கள்‌ சபையின்‌ உண்மையுள்ள 
உறுப்பினர்களைக்‌ குறிக்கிறது என்று கருத்துத்‌ தெரிவிப்பதால்‌ குழப்பம்‌ 
நிலவுகிறது.”” ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்தாளர்கள்‌, “ஒரு மணப்பெண்‌ 
அவளது திருமணத்திற்கே அழைக்கப்படுவது உண்டா?” என்று 
இகழ்ச்சியுடன்‌ கேட்டுள்ளனர்‌.” இந்த விமர்சகர்கள்‌, இறைவெளிப்பாட்டு 
மொழிநடையின்‌ நீர்மத்துவ இயல்பைக்‌ காணாது விடுகின்றனர்‌. 
மேய்ப்பனாக இருக்கும்‌ ஆட்டைப்‌ பற்றி யாரேனும்‌ எப்போதாவது 
கேள்விப்பட்டுள்ளனரா? இருந்தபோதிலும்‌, வெளிப்படுத்தின விசேஷத்தில்‌ 
ஆட்டுக்குட்டியானவரே மேய்ப்பராய்‌ இருக்கின்றார்‌ (7:17). அதுபோலவே, 





19ம்‌ அதிகாரத்தில்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ முதலில்‌, உண்மையுள்ளவர்களை 





மணவாட்டி என்று சித்தரிப்பதின்மூலம்‌ ஆட்டுக்குட்டியானவரின்‌ 
திருமணத்தினுடைய ஒரு அம்சத்தை வெளிப்படுத்திவிட்டு, பின்பு 


81 


உண்மையுள்ளவர்களை விருந்தினர்கள்‌ என்று சித்தரிப்பதின்மூலம்‌ 
இரண்டாவது அம்சத்தை வெளிப்படுத்துகின்றார்‌. இது, இயேசுவைப்‌ 
பின்பற்றுபவர்களை சிலவேளைகளில்‌ அவரது மணவாட்டி (ரோமர்‌ 7:2-4; 
2 கொரிந்தியர்‌ 11:2; எபேசியர்‌ 5:23-33 ஆகியவற்றைக்‌ காணவும்‌) என்றும்‌, 
சில வேளைகளில்‌ மணவாளனின்‌ நண்பர்கள்‌ (மத்தேயு 9:15; 25:1 
ஆகியவற்றைக்‌ காணவும்‌) என்றும்‌ சித்தரிக்றெ புதிய ஏற்பாட்டின்‌ ஏனைய 
பகுதியுடன்‌ சீர்பொருந்தியதாக உள்ளது. 

நாம்‌ ஒவ்வொருவரும்‌ ஆட்டுக்குட்டியானவரின்‌ திருமணத்திற்கு 
அழைக்கப்பட்டுள்ளோம்‌, ஆனால்‌ அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதோ 
அல்லது புறக்கணிப்பதோ நம்மைப்‌ பொறுத்ததாக உள்ளது. நேரக்குறைவு, 
சக்திக்குறைவு மற்றும்‌ (சிலவேளைகளில்‌) ஆர்வக்குறைவு ஆகியவற்றின்‌ 
காரணமாக நான்‌ ஏற்றுக்கொண்டிராத பல அழைப்புகளை நான்‌ 
பெற்றிருக்கின்றேன்‌. ஒரு அழைப்பை மறுக்கையில்‌ அவ்வப்போது நான்‌ 
வருத்தப்படுவது உண்டு. ஆண்டவருடைய திருமண விருந்தின்‌ 
அழைப்பைப்‌ புறக்கணிக்கும்‌ ஒவ்வொருவரும்‌ நித்தியம்‌ முழுவதிலும்‌ 
வருத்தப்படுவார்‌ என்று நான்‌ உங்களுக்கு உறுதியாய்க்‌ கூறுகின்றேன்‌. 





(மத்தேயு 22:13ஐக்‌ காணவும்‌.) 

“ஆட்டுக்குட்டியானவரின்‌ கலியாண விருந்து” என்று அழைக்கப்படும்‌, 
நித்தியமான பரலோக வைபவத்தில்‌ கலந்துகொள்ளும்படி 
அழைக்கப்படுதலைக்‌ காட்டிலும்‌ பெரிய ஆசீர்வாதம்‌ வேறு எதையும்‌ நாம்‌ 
பெற்றுக்கொள்ள இயலாது. இது மிகுந்த அன்புசெலுத்த வேண்டிய மற்றும்‌ 
ஏற்றுக்கொள்ள வேண்டிய அழைப்பாக உள்ளது! 


உறுதிப்பாடு (19:9௮) 

பரலோக செய்தியாளர்‌, தமது கூற்றின்‌ தனிச்சிறப்பை 
வலியுறுத்துவதற்காகத்‌ திரும்பவும்‌ பேசினார்‌: “இவைகள்‌ தேவனுடைய 
சத்தியமான வசனங்கள்‌ என்று என்னுடனே சொன்னான்‌” (வசனம்‌ 9௮). 
வெளிப்படுத்தின விசேஷம்‌ எல்லாவற்றிற்கும்‌ இந்த உறுதிப்பாட்டை 
ஏற்படுத்த முடியும்‌, பலர்‌ இதை, 17:1ல்‌ தொடங்கும்‌ பகுதியின்‌ 
பொழிப்புரை என்று நினைக்கின்றனர்‌. இருப்பினும்‌, இது நாம்‌ 
படித்துக்கொண்டுள்ள வசனப்பகுதியைப்‌ பற்றிக்‌ கூறப்பட்டது என்பது 
மிகவும்‌ உறுதியாகும்‌. தேவனுடைய வாக்குத்தத்தங்களைப்‌ பற்றி 
அவிசுவாசிகள்‌ எள்ளி நகையாடலாம்‌, ஆனால்‌ நாம்‌ அவற்றில்‌ 
நிச்சயமாயிருக்க முடியும்‌ என்று அறிய வேண்டும்‌ என்று தேவன்‌ 
விரும்புகின்றார்‌! 

தொடக்ககாலக்‌ கிறிஸ்தவர்களுக்கு இவ்வகையான உறுதிப்பாடு 
அவசியமாய்‌ இருந்தது. லியோன்‌ மோரிஸ்‌ என்பவர்‌, 8ம்‌ வசனத்தின்‌ செய்தி 
“தான்‌ இருந்த நிலைகளைக்‌ கண்டறிந்த சபைக்கு மாபெரும்‌ கருத்தாக 
இருந்தது. உபத்திரவத்தின்‌ இடர்ப்பாடு மிகுந்த நாட்களில்‌, 
துன்புறுத்துபவார்கள்‌ அல்ல, ஆனால்‌ துன்புறுத்தப்பட்ட கிறிஸ்தவர்களே 
பாக்கியவான்கள்‌ என்பதைக்‌ கிறிஸ்தவர்கள்‌ அறிவது அவசியமாய்‌ 


82 


இருந்தது.” இன்றைய நாட்களில்‌ நமக்கும்‌ இந்த உறுதிப்பாடு இன்னமும்‌ 
தேவைப்படுகிறது. மிகாயீல்‌ வில்காக்‌ என்பவர்‌, நமது வேதவசனப்பகுதி, 
“திறிஸ்தவரின்‌ வெளிக்கண்ணோக்கு முழுவதிலும்‌ செயல்விளைவை 
ஏற்படுத்த வேண்டும்‌. இது அவரது விகிதாச்சாரத்தின்‌ உணர்வை 
மறுகட்டுமானம்‌ செய்ய வேண்டும்‌, மற்றும்‌ அதனால்‌ அவரது நம்பிக்கை, 
அவரது தைரியம்‌, ஊக்கம்‌ மற்றும்‌ சந்தோஷம்‌ ஆகியவற்றையும்‌ 
மறுகட்டுமானம்‌ செய்ய வேண்டும்‌. இது அவரது பிரச்சனைகளை 
தாங்கிக்கொள்ளக்‌ கூடியவையாக்குதெது'”* என்று எழுதினார்‌. அவர்‌ 
பயன்படுத்திய கடைசி வார்த்தைகயை நான்‌ மிகவும்‌ விரும்புகின்றேன்‌: 
ஆட்டுக்குட்டியானவரின்‌ கலியாண விருந்து பற்றிய போதனையானது 
நமது பிரச்சனைகள்‌ எதையும்‌ தாங்கிக்கொள்ளக்‌ கூடியவையாக்க 
வேண்டும்‌. 


கவனக்குவிப்பு (19:10) 

£மூகல்‌ 9 வரையிலான வசனங்களின்‌ மாபெரும்‌ சத்தியங்கள்‌ 
யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட போது, அவர்‌ எதிர்பாராத சிலவற்றை, 
இம்மாபெரும்‌ அப்போஸ்தலரின்‌ பண்புக்கு ஒவ்வாத சிலவற்றைச்‌ 
செய்தார்‌: அவர்‌, “அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய 
பாதத்தில்‌ விழுந்தேன்‌” என்று கூறினார்‌ (வசனம்‌ 10௮). 

இந்த ஒப்புகையை மென்மையாக்க முயற்சி செய்வதில்‌ கணிசமான 
நேரத்தைப்‌ பல விளக்கவுரையாளர்கள்‌ செலவிட்டுள்ளனர்‌: பேசியவர்‌ 
இயேசு என்று யோவான்‌ தவறாகப்‌ புரிந்து கொண்டார்‌ என்று ஒருவர்‌ 
கோட்பாடு ஏற்படுத்தினார்‌. உண்மையில்‌ இவ்வாறு நடக்கவில்லை, இது 
தரிசனத்தின்‌ ஒரு பாகமாய்‌ இருந்தது என்று இன்னொருவர்‌ 
வலியுறுத்தினார்‌. இன்னும்‌ ஒருவர்‌, இந்த முழு நிகழ்ச்சியும்‌ ஆசியா மைனர்‌ 
பகுதியில்‌, தூதர்களை ஆராதித்துக்‌ கொண்டிருந்தவர்களின்‌ 
பிரயோஜனத்திற்கான புதிர்க்கவிதை போன்றதாக இருந்தது என்று நம்பி, 
இணங்கினார்‌. (கொலோசெயர்‌ 2:18ஐக்‌ காணவும்‌.) இது யோவான்‌ 
கூறியபடியே நடந்தது என்று நான்‌ நம்புகின்றேன்‌, மற்றும்‌ நடந்தவற்றை 
யோவான்‌ பதிவு செய்தபோது அவரது கன்னங்கள்‌ எரிந்து கொண்டிருந்தன. 

ஏவுதல்‌ பெற்ற எழுத்தாளர்கள்‌ தங்கள்‌ குறைபாடுகளைக்‌ கூறுதல்‌ 
என்பது அசாதாரணமானதாக இருந்ததில்லை. மோசே தமது பொறுமையை 
இழந்த வேளையையும்‌ அதனால்‌ கானான்‌ நாட்டிற்குள்‌ பிரவேசிக்கும்‌ 
வாய்ப்பை இழந்துபோனகையும்‌, அவரே பதிவு செய்தார்‌ (எண்ணாகமம்‌ 
20:1-13). (தொடக்ககால எழுத்தாளர்கள்‌ வலியுறுத்தியுள்ளபடி) மாற்கு 
சுவிசேஷ விபரங்கள்‌ உண்மையில்‌ பேதுருவின்‌ விபரங்களாய்‌ இருந்தால்‌, 
பேதுரு இயேசுவை மறுகலித்தது பற்றி அவரே கூறத்‌ தயங்கவில்லை (மாற்கு 
14:66-72). 

யோவானின்‌ கணநேரத்‌ தடுமாற்றமானது, அவரும்‌ ஒரு மனிதப்‌ 
பிறவியே என்பதையும்‌, நம்‌ யாவரையும்‌ பாதிக்கிற பலவீனத்திற்கு அவரும்‌ 
கீழ்ப்பட்ட வராய்‌ இருந்தார்‌ என்பதையும்‌ நிரூபிக்கும்‌ ஆதாரமாக மாத்திரம்‌ 


83 


இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம்‌ 19:10க்கு முன்பு, இந்த 
அப்போஸ்தலர்‌ தரிசனங்களினால்‌ பல மணி நேரங்கள்‌ மோதப்‌ 
பட்டிருந்தார்‌ என்பதைச்‌ சிந்தையில்‌ வைத்துக்கொள்ளுங்கள்‌. நீங்களும்‌ 
நானும்‌ வெளிப்படுத்தின விசேஷக்கைச்‌ சற்று நேரம்‌ படித்துவிட்டு, பின்பு 
ஓய்வு எடுத்துக்கொள்கின்றோம்‌; ஆனால்‌ யோவானின்‌ கண்களும்‌ 
காதுகளும்‌, வசீகரமான தரிசனங்கள்‌, திகைக்கவைக்கும்‌ அடையாளங்கள்‌ 
மற்றும்‌ மிக வல்லமையான சத்தியங்கள்‌ ஆகியவற்றினால்‌ தொடர்ந்து 
நிரப்பப்பட்டிருந்தன. அவரது கண்கள்‌ கிறங்கியும்‌ அவரது காதுகள்‌ 
ஓலியினால்‌ மயங்கியும்‌ இருந்திருக்க வேண்டும்‌. பின்பு அவரிடத்தில்‌, 
தேவனுடைய செய்தியாளர்‌, ஆட்டுக்குட்டியானவரின்‌ கலியாண 
விருந்தைப்‌ பற்றிக்கூறி, இவையாவும்‌ சத்தியமாயிருந்தன என்ற 
வியக்கத்தக்க உறுதிப்பாட்டைக்‌ கொடுத்தார்‌. இவை யாவற்றினாலும்‌ 
யோவான்‌ மேற்கொள்ளப்பட்டிருந்தார்‌ என்று நான்‌ நினைக்கின்றேன்‌. 
நானும்‌ அவ்வாறு ஆகியிருப்பேன்‌ என்று நான்‌ அறிவேன்‌. இருப்பினும்‌ 
இந்த நிகழ்ச்சியானது யோவானைச்‌ சங்கடப்படுத்துவதற்காக மாத்திரம்‌ 
பதிவுசெய்யப்படவில்லை என்பதில்‌ நீங்கள்‌ உறுதியாய்‌ இருக்க முடியும்‌, 
மாறாக, இதிலிருந்து நாம்‌ ஒரு பாடத்தைக்‌ கற்றுக்கொள்ள வேண்டும்‌ என்று 
தேவன்‌ விரும்புகின்றார்‌. 

பேச்சாளரின்‌ பாதத்தில்‌ யோவான்‌ விழுந்தபோது, அவர்‌ (பேச்சாளர்‌) 
அதிர்ச்சியடைந்தார்‌: “அவன்‌ என்னை நோக்கி: இப்படிச்‌ செய்யாதபடிக்குப்‌ 
பார்‌; உன்னோடும்‌ இயேசுவைக்குறித்துச்‌ சாட்சியிட்ட”” உன்‌ 
சகோதரரோடுங்கூட நானும்‌ ஒரு ஊழியக்காரன்‌” ... என்றான்‌” (வசனம்‌ 
10ஆ). (இவ்விடத்தில்‌ பேசுவது தூதன்‌ என்று யூகித்துக்கொண்டால்‌) 
தூதர்களுக்கும்‌ மனிதர்களுக்கும்‌ இடையில்‌ அடிப்படை வேறுபாடுகள்‌ 
உள்ளன (எபிரெயர்‌ 2:6-8), ஆனால்‌ தூதர்களும்‌ உண்மையுள்ள 
கிறிஸ்தவர்களும்‌” கர்த்தருடைய ஊழியக்காரர்களாய்‌ இருக்ன்றனர்‌ 
(கொலோசெயர்‌ 4:7; எபிரெயர்‌ 1:7, 14). இவர்களில்‌ எவரும்‌ வணங்கப்படக்‌ 
கூடியவர்கள்‌ அல்ல. 

இவ்விதமாக செய்தியாளர்‌ யோவானிடத்தில்‌, “தேவனைத்‌ 
தொழுதுகொள்‌” என்று கூறினார்‌ (வசனம்‌ 10இ). இதற்கு ஏறக்குறைய 
எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு, “உன்‌ தேவனாகிய கர்த்தரைப்‌ 
பணிந்துகொண்டு, அவர்‌ ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக” என்று 
கூறியிருந்தார்‌ (மத்தேயு 4:10). கிறிஸ்தவர்கள்‌ தங்கள்‌ மீது ஏற்படுத்தப்படும்‌ 
வலியுறுத்தங்களின்போதும்கூட, பேரரசனை ஆராதிக்கக்கூடாது என்பதே 
அந்த நாளில்‌ வெளிப்படுத்தின விசேஷம்‌ 19:10ன்‌ செய்தியாக இருந்தது.” 
நமது இருதயங்களிலும்‌ சிந்தைகளிலும்‌ கர்த்தருக்கு முந்திய இடத்தில்‌ 
ஏதொன்றும்‌ வரக்கூடாது என்பதே இன்றைய நாளில்‌ நமக்கான செய்தியாக 
உள்ளது. சிலர்‌ இன்னமும்‌ தூதர்களை வணங்குகின்றனர்‌, சிலர்‌ தங்களின்‌ 
மதத்தலைவர்களுக்கு முன்‌ வணங்கி பணிந்துகொள்கின்றனர்‌, ஆனால்‌ 
இவ்வசனப்பகுதியும்‌, 22:8, 9ம்‌ இப்படிப்பட்ட செயல்களையும்‌ 
எண்ணப்போக்குகளையும்‌ கண்டிப்பாகத்‌ தடைசெய்கிறது.” மிகவும்‌ 





சாதாரணமாக, நம்மில்‌ பலர்‌ இவ்வுலகம்‌ நமது “விக்ரெகமாகும்படி” அனு 


84 


மதித்து விடுகின்றோம்‌ (கொலோசெயர்‌ 3:5). வேகாகமம்‌ தெளிவாக 
உரைக்கிறது: தேவன்‌ ஒருவர்‌ மாத்திரமே ஆராதிக்கப்பட வேண்டியவராய்‌ 
இருக்கின்றார்‌ (14:7; 19:5).“ 

இந்த சத்தியம்‌, இதைப்‌ பேசியவர்‌ கூறிமுடித்த உருவகக்‌ கூற்றிற்கான 
காட்சியை அமைக்கிறது: “இயேசுவைப்பற்றின சாட்சி தீர்க்ககரிசனத்தின்‌ 
ஆவியாயிருக்கிறது”” (19:10ஈ). தீர்க்கதரிசனம்‌ என்பது ஏவுதல்‌ பெற்ற 
போதனையாக உள்ளது. “ஆவி” என்ற சொற்றொடர்‌ இவ்விடத்தில்‌ 
அனேகமாக, “சிலவற்றைப்‌ பற்றிய உண்மையான கருத்தறிவு அல்லது 
தனிச்சிறப்பு: தியாயப்பிரமாணத்தின்‌ ஆவி [போன்றது]” என்ற கருத்தில்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்‌.*' இவ்வசனப்பகுதியில்‌ “ஆவி” என்பதற்குப்‌ 
பதில்‌ நாம்‌, “சாராம்சம்‌” என்ற வார்த்தையைப்‌ பயன்படுத்தலாம்‌.” 
இவ்வசனத்தில்‌ “இயேசு” என்ற வார்த்தையின்மீதே வலியுறுத்தம்‌ உள்ளது: 
இது இயேசுவைப்‌ பற்றி இயேசுவினிடத்தில்‌ இருந்து வருறெ, சாட்சியாக 
அதாவது ஏவுதல்‌ பெற்ற போதனையாக உள்ளது (லூக்கா 24:44; யோவான்‌ 
5:46ஐக்‌ காணவும்‌). மனிதர்கள்‌ உயர்த்தப்படக்கூடாது; தூதர்கள்‌ 
உயர்த்தப்படக்கூடாது; இயேசு மாத்திரமே உயர்த்தப்பட வேண்டும்‌.” 

ஆகையால்‌, இயேசுவை அனுப்பிய, சாட்சியை வெளிப்படுத்திய, 
இப்போது ஆட்டுக்குட்டியானவருடைய திருமண விருந்து வரப்போகிறது 
என்ற உறுதிப்பாட்டினால்‌ நம்மை மெய்சிலிர்க்கத்‌ செய்துள்ள தேவனையே 
நாம்‌ தொழுதுகொள்வோமாக! “ஆட்டுக்குட்டியானவருடைய கலியாணம்‌ 
வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம்பண்ணினாள்‌, நாம்‌ 
சந்தோஷப்பட்டுக்‌ களிகூர்ந்து அவருக்குத்‌ துதிசெலுத்தக்கட வோம்‌” (19:7). 


முடிவுரை 

சிலர்‌ நமது வேதவசனப்பகுதியை நேரடி அர்த்தம்‌ உள்ளதாக்க முயற்சி 
செய்துள்ளனர்‌: அவர்கள்‌, பரலோகத்தில்‌ நேரடியான அர்த்தத்தில்‌ ஒரு 
திருமணம்‌ நடக்கவிருப்பதாக முன்கண்ணோக்குகின்றனர்‌. திருமண 
நிச்சயதார்த்தத்தில்‌ முக்கியமான பங்கை ஏற்று நடத்திய பவுல்தான்‌ 
(2 கொரிந்தியர்‌ 11:2) இந்தத்‌ திருமண நிகழ்ச்சியை நடத்தி வைப்பார்‌ என்று 
ஒரு பிரசங்கியார்‌ நம்பி இணங்கினார்‌. இந்த மொழிநடை 
அடையாளத்துவமானது என்பகைச்‌ சிந்தையில்‌ வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. 
அடையாளத்துவம்‌ அழகுமிக்கதாக, மெய்சிலிர்க்க வைப்பதாக, 
இருதயத்தை அசைப்பதாக உள்ளது - ஆனாலும்‌ அது இன்னமும்‌ 
அடையாளத்துவமாகவே உள்ளது. 

சுவிசேஷம்‌ பிரசங்கிக்கப்படுவதை கேள்விப்படும்போது, நீங்களும்‌ 
நானும்‌ இந்தப்‌ பரலோக அழைப்பைப்‌ பெற்றுக்கொள்கின்றோம்‌. நாம்‌ 
இயேசுவில்‌ விசுவாசம்‌ கொண்டு கண்ணீரில்‌ முழுக்காட்டப்படும்போது, 
நாம்‌ கிறிஸ்துவுக்கு நியமிக்கப்‌ (நிச்சயதார்த்தம்‌ செய்விக்கப்‌)படுகின்றோம்‌. 
நம்மில்‌ அன்புகூர்ந்து நம்மைப்‌ பராமரிக்கும்‌ இயேசுவுடன்‌, நாம்‌ ஒரு புதிய, 
மன எழுச்சி மிகுந்த உறவைக்‌ கொண்டுள்ளோம்‌. இருப்பினும்‌, அவா்‌ தமது 
மணவாட்டியைப்‌ பெற்றக்கொள்ளும்படித்‌ திரும்ப வரும்போது இன்னும்‌ 


85 


அதிகம்‌ வியப்புமிக்க உறவைப்‌ பெறுவதை நாம்‌ ஆவலுடன்‌ 
எதிர்பார்க்கின்றோம்‌. 

ஒரு நாளில்‌ - அது விரைவாயிருக்கலாம்‌ அல்லது இல்லாதிருக்கலாம்‌- 
அந்த நாள்‌ வரும்‌. அப்போது ஒவ்வொருவரும்‌ இயேசுவின்‌ 
நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்பார்கள்‌ (20:11-15), மற்றும்‌ அவர்‌ 
கும்முடையவர்கள்‌ யார்‌ என்பதை அடையாளம்‌ கண்டுகொள்வார்‌. 
பின்வரும்‌ அவரது வார்த்தைகளைக்‌ கேட்பது என்பது எவ்வளவு 





வியப்புமிக்ககாக இருக்கும்‌: “வாருங்கள்‌ என்‌ பிதாவினால்‌ 
அசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம்‌ உண்டானதுமுதல்‌ உங்களுக்காக 
ஆயத்தம்பண்ணப்பட்டிருக்கிற இராஜ்யத்தைச்‌ சுகந்தரித்துக்‌ 
கொள்ளுங்கள்‌” (மத்தேயு 25:34). இயேசுவுடனான நமது ஒன்றிப்பு 
முழுமையானதாக இருக்கும்‌; என்றென்றைக்கும்‌ இருக்கும்‌ திருமண 
வைபவம்‌ தொடங்கும்‌! 





இயேசுவுடன்‌ உங்கள்‌ உறவு என்னவாக உள்ளது? நீங்கள்‌ அவரது 
சபையாகிய மணவாட்டியின்‌ அங்கமாயிருக்கின்றீர்களா? நீங்கள்‌ 
அவருக்காக உங்களைத்‌ தூய்மையாகக்‌ காத்திருக்கின்றீர்களா? அவரது 
வருகைக்கு நீங்கள்‌ தயாராய்‌ இருக்கவில்லையென்றால்‌, அவரது 
கிருபையுள்ள அழைப்பிற்குப்‌ பதில்செயல்‌ செய்வதற்குமுன்னர்‌ நீங்கள்‌ 
இன்னொரு வாய்ப்பிற்காகக்‌ காத்திருக்காமல்‌ முன்வரவேண்டும்‌ என்று 
நான்‌ உங்களுக்காக ஜெபிக்கின்றேன்‌. விருந்து உங்களுக்காக 
ஆயத்தமாக்கப்பட்டுள்ளது. வாருங்கள்‌!” 








போதகர்கள்‌ மற்றும்‌ பிரசங்கியார்கள்‌ 
ஆகியோருக்கான குறிப்புகள்‌ 
இந்த பாடமும்‌ இதற்கு அடுத்த பாடமும்‌ ஒன்றிணைக்கப்பட முடியும்‌. 
மைலோ ஹேட்வின்‌” என்பவர்‌, வேதவசனத்தின்‌ இவ்விரு பகுதிகளையும்‌ 
பின்வரும்‌ தலைப்பைக்கொண்டு கூறிமுடித்தார்‌: “விருந்தும்‌ யுத்தமும்‌.” 
மையர்‌ பேர்ல்மென்‌* என்பவர்‌, “திருமணமும்‌ யுத்தமும்‌? என்ற 
தலைப்பைப்‌ பயன்படுத்தினார்‌. 


குறிப்புகள்‌ 

"இந்தப்‌ புத்தகத்தின்‌ பிற்பகுதியில்‌ காணப்படும்‌ “சகலத்தையும்‌ புதிதாக்குதல்‌” 
என்ற பாடத்தில்‌ 21:2ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌. 26. 8. Caird, A Commen- 
tary on the Revelation of St. John the Divine (London: Adam & Charles Black, 1966), 234. 
ஏசாயா 54:1, 5-7; 62:5; எரேமியா 3:14; 31:82; எசேக்கியேல்‌ 16:8 ஆகியவற்றையும்‌ 
காணவும்‌. “பழைய ஏற்பாட்டில்‌ திருமண உருவகம்‌ என்பது பெருமளவுக்கு, 
எதிர்மறைச்‌ சந்தர்ப்பப்பொருளில்‌ பயன்படுத்தப்பட்டது: இஸ்ரவேல்‌ மக்களினம்‌ 
தனது ஆவிக்குரிய கணவரான யெகோவாவுக்கு உண்மையற்ற வகையில்‌ நடந்து 


86 


கொண்டிருந்தது. புதிய ஏற்பாட்டில்‌, இந்த அடையாளத்துவம்‌ மிகவும்‌ 
நேர்மறையான வழியில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. “ஐக்கியத்கைச்‌ சுட்டிக்காட்டும்‌ 
போஜனத்தின்‌ அடையாளத்துவமானது வெளிப்படுத்தின விசேஷம்‌ 3:20ல்‌ 
பயன்படுத்தப்பட்டுளளது. “நான்‌ அமெரிக்கப்‌ பழக்க வழக்கங்கள்‌ ஒருசிலவற்றை 
இவ்விடத்தில்‌ குறிப்பிடுவேன்‌. நீங்கள்‌ உங்கள்‌ சொந்தப்‌ பகுதிகளின்‌ திருமணப்‌ 
பழக்கவழக்கங்கள்‌ பற்றிய ஒற்றுமைகள்‌ மற்றும்‌ வேற்றுமைகள்‌ ஆகியவற்றைச்‌ 
சுட்டிக்காண்பிக்க விரும்பலாம்‌. “நிச்சயதார்த்தத்திற்கு முன்பு, இருமணம்‌ 
முடிக்கவிருக்கும்‌ மணப்பெண்‌ மற்றும்‌ மணமகன்‌ ஆகியோரின்‌ பெற்றோர்களுக்கு 
இடையில்‌ பொதுவாக ஏற்பாடுகள்‌ மேற்கொள்ளப்படும்‌, இது பெரும்பாலும்‌ 
தம்பதியாகவிருப்பவர்கள்‌ சிறுபிராயமாய்‌ இருக்கையிலேயே நடப்பதுண்டு. KJV 
வேதாகமத்தில்‌ காணவும்‌. “ஏற்பாடுகள்‌ மற்றும்‌ திருமண விருந்து ஆகியவற்றிற்கு 
இடையிலான கால இடைவெளி, பத்துக்‌ கன்னிகைகளின்‌ உவமையில்‌ 
மறைமுகமாய்க்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது (மத்தேயு 25:1-13). William Hendriksen, 
More Than Conquerors (Grand Rapids. Mich.: Baker Book House. 1954), 215. 
"அழைக்கப்பட்ட விருந்தினர்களுக்குத்‌ திருமண உடை இல்லாதபோது, 
பெரும்பாலும்‌ அவர்களுக்குத்‌ திருமண உடைகள்‌ அளிக்கப்பட்டன. மத்தேயு 
22:11, 12ல்‌ உள்ள காட்சியானது, இந்தப்‌ பழக்க வழக்கத்தை யூகித்துள்ளது; அந்த 
மனிதனுக்குத்‌ திருமண உடை அளிக்கப்பட்டிருந்தது, ஆனால்‌ அவன்‌ அதை 
அணியாதிருப்பதைத்‌ தேர்ந்து கொண்டான்‌. '“மத்தேயு 22 மற்றும்‌ 25ல்‌ இயேசுவால்‌ 
கூறப்படும்‌ திருமண - விருந்து பற்றிய உவமைகள்‌, அந்தநாளில்‌ இருந்த பழக்க 
வழக்கங்கள்‌ சிலவற்றின்மீது ஒளிசிந்துகின்றன. உங்கள்‌ உரையைக்‌ கேட்பவர்கள்‌ 
இந்த உவமைகளை அறியாதிருந்தால்‌, இவற்றைக்‌ குறித்து கலந்துரையாட நேரம்‌ 
செலவிடுவதற்கு நீங்கள்‌ விரும்பலாம்‌. Samuel J. Stone, “The Church’s One Founda- 
tion,” Songs of Faith and Praise, ed. Alton H. Howard (West Monroe, La.: Howard Publish- 
ing Co., 1996). ‘நடபடிகள்‌ 2:47ஐப்‌ பற்றி, K]V வேதாகமத்தில்‌ காணவும்‌. 
1 கொரிந்தியர்‌ 12:13ஐப்‌ பற்றி, சபையே சரீரமாக உள்ளது (எபேசியர்‌ 1:22, 23). 
“திறிஸ்து மறுபடியும்‌ வரும்‌ வரையிலும்‌ சபையானது உண்மையில்‌ கிறிஸ்துவுக்குத்‌ 
“திருமணம்‌ செய்விக்கப்‌” பட இயலாது என்று சிலர்‌ நம்புகின்றனர்‌ - மேலும்‌ அந்தத்‌ 
குவறான கோட்பாட்டின்‌ அடிப்படையில்‌ தவறான முடிவுகளையும்‌ 
அடைந்துள்ளனர்‌. அவர்கள்‌ நிச்சயதார்த்தத்தின்‌ இயல்பைப்‌ புரிந்துகொள்வதில்லை. 
சபை நிலைநாட்டப்பட்ட நாளில்‌ இருந்தே அது கிறிஸ்துவின்‌ மணவாட்டியாக 
இருந்து வருகிறது. '௫Thomas F. Torrance, The Apocalypse Today (Grand Rapids, Mich.: 
Wm. B. Eerdmans Publishing Co., 1959), 130. உலகில்‌ நீங்கள்‌ வாழும்‌ பகுதியில்‌ 
திருமணத்திற்குச்‌ செய்யப்படும்‌ தயாரிப்புப்‌ பணிகளின்‌ மாதிரி விபரங்களைத்‌ 
தருவதற்கு நீங்கள்‌ விரும்பலாம்‌. '£19ம்‌ அதிகாரத்தின்‌ மணவாட்டியை அடையாளம்‌ 
காணுதல்‌ பற்றி இன்னமும்‌ யாரேனும்‌ கேள்வியைக்‌ கொண்டிருந்தால்‌, 8ம்‌ வசனம்‌ 
அவ்விஷயத்தைத்‌ தெளிவாக்குவதாய்‌ இருக்க வேண்டும்‌: மணவாட்டி திருமண 
உடை அணிந்திருந்தாள்‌, ஆனால்‌ பரிசுத்தவான்களின்‌ நீதியுள்ள செயல்களே 
அவ்வுடையாய்‌ இருந்தது; ஆகையால்‌, மணவாட்டி - பரிசுத்தவான்கள்‌. இது 
சபையே (அதாவது இரட்சிக்கப்பட்ட தனிநபர்களைக்‌ கொண்ட சரீரமே) 
மணவாட்டியாக உள்ளது என்று கூறுவதற்கான இன்னொரு வழியாக மாத்திரம்‌ 
உள்ளது. '”இது 17ம்‌ அதிகாரத்தின்‌ பாவம்‌ நிறைந்த வேசியின்‌ ஆடம்பரமான 
உடைக்கு நேர்மாறாக உள்ளது. வேசி மற்றும்‌ மணவாட்டி ஆகியோருக்கிடையில்‌ 
பல நேர்மாறுகளை ஏற்படுத்த முடியும்‌. “வெளிப்படுத்தின விசேஷேம்‌, 4” என்ற 
புத்தகத்தில்‌ “பாபிலோன்‌ உங்களை மோசம்போக்க முயற்சி செய்யும்போது” என்ற 
பாடத்தில்‌ காணவும்‌. 28ம்‌ வசனத்தை 6:11 உடன்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்கவும்‌. 


87 


“Righteous acts” என்பது கிரேக்க மொழியில்‌ ஒரு தனி வார்த்தைக்குரிய 
மொழிபெயர்ப்பாகும்‌: இது “நீதி” என்பதற்குரிய பன்மை வார்த்தையாக உள்ளது 
[தமிழ்‌ வேதாகமத்தில்‌ இது “நீதிகளே” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது]. 
“Righteousnesses” என்பது அழகற்ற தரவழைப்பாக இருக்கும்‌. “Righteous acts” 
அல்லது “Righteous deeds” என்பதே மூலவசனத்தின்‌ அர்த்தத்தைச்‌ சரியாக 
வெளிப்படுத்துகிறது என்று பெரும்பான்மையான மொழிபெயர்ப்பாளர்கள்‌ 
நினைக்கின்றனர்‌. (JV வேதாகமத்தில்‌ “ரiஓhteousness” [ஒருமை வடிவச்சொல்‌] 
என்றுள்ளது, ஆனால்‌ NK]V வேதாகமத்தில்‌ “112110௦008 ௨௦” என்றுள்ளது.) (ஆங்கில 
வேதாகமத்தில்‌) திருமண உடை தொடர்புடைய வசனப்பகுதியொன்று 22:14ல்‌ 
காணப்படுகிறது, அதில்‌ “தங்கள்‌ அங்கெளைத்‌ தோய்த்து வெளுத்தவர்கள்‌ 
பாக்கியவான்கள்‌” என்றுள்ளது. நமது உடைகள்‌ இயேசுவின்‌ இரத்தத்தினால்‌ 
வெண்மையாக்கப்படுகின்றன, ஆனால்‌ நாம்‌ அவற்றை நம்பிக்கை மற்றும்‌ 
கீழ்ப்படிதல்‌ மூலமாக “தோய்த்து வெளுக்க” வேண்டும்‌. 350081 Mounce, The Book 
of Revelation, The New International Commentary on the New Testament Series (Grand 
Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1977), 340. 2H. L. Ellison, / Peter - 
Revelation, Scripture Union Bible Study Books Series (Grand Rapids, Mich.: Wm. B. 
Eerdmans Publishing Co., 1969), 83. “Henry B. Swete, The Apocalypse of St. John (Cam- 
bridge: MacMillian Co., 1908; reprint, Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing 
Co., n.d.), 247. #Burton Coffman, Commentary on Revelation (Austin, Tex.: Firm Founda- 
tion Publishing House, 1979), 443. “இவ்விடத்தில்‌ பேசுபவரை அடையாளப்படுத்த 
மற்ற கருத்துக்கள்‌ முன்வைக்கப்பட்டுள்ளன, அவற்றில்‌, அவர்‌ உண்மை நிறைந்த 
வகையில்‌ வேதசாட்சியாக மரித்துப்‌ பரலோகத்தில்‌ இருந்த ஒருவராய்‌ இருந்தார்‌ 
என்ற கருத்தும்‌ உள்ளடங்கும்‌. இந்த சந்தர்ப்பப்பொருளில்‌, தூதன்‌ என்ற கருத்து 
நன்கு பொருந்துறெது, ஆனால்‌ பேசுபவர்‌ யாராயிருப்பினும்‌ பின்வரும்‌ கருத்து ஒரே 
மாதிரியானதாகவே இருக்கும்‌: அவர்‌ இயேசுவோ அல்லது யெகோவாவோ அல்ல, 
எனவேதான்‌ அவர்‌ ஆராதிக்கப்பட்டிருக்கப்படக்கூடாது. “வெளிப்படுத்தின 
விசேஷத்தின்‌ இந்தத்‌ தரிசனங்கள்‌ மற்றும்‌ போதனைகள்‌ வெளிப்படுத்தப்பட்ட 
வேளையில்‌ இவை யாவற்றையுமோ அல்லது ஒரு பகுதியையோ யோவான்‌ பதிவு 
செய்தார்‌ என்று நமக்கு மீண்டும்‌ நினைவூட்டப்படுகிறது (1:11, 19; 2:1; 10:4; 14:13; 
21:5). “வெளிப்படுத்தின விசேஷம்‌, 2” என்ற புத்தகத்தில்‌ காணப்படும்‌ “புயலுக்கு 
மேலாக உயருதல்‌” என்ற பாடத்தில்‌ 7:14இ வசனப்பகுதிக்கான குறிப்புகளைக்‌ 
காணவும்‌. நாம்‌ சுவிசேஷப்‌ பிரசங்கத்தினால்‌ “அமைக்கப்பட்டு” இருக்கின்றோம்‌ 
(1 கொரிந்தியர்‌ 1:9; 2 தெசலோனிக்கேயர்‌ 2:14ஐக்‌ காணவும்‌). ஒரு அழைப்பை 
இலேசாக நினைத்தலைப்‌ பற்றிக்‌ கர்த்தர்‌ என்ன நினைக்கின்றார்‌ என்பது பற்றிக்‌ 
காண்பதற்கு, மத்தேயு 22:1-14ஐக்‌ காணவும்‌. “இதற்கு ஒப்பான சூழ்நிலையொன்றை 
நாம்‌, 12ம்‌ அதிகாரத்தில்‌ கண்டோம்‌, அங்கு வரும்‌ பெண்ணை நாம்‌ சபை என்று 





அடையாளம்‌ கண்டோம்‌, மேலும்‌ அவளது பிள்ளைகள்‌ சபையின்‌ உறுப்பினர்கள்‌ 
என்றும்‌ அடையாளம்‌ கண்டோம்‌. “இந்த விளக்கவுரையாளர்கள்‌ பின்பு, 
அழைக்கப்பட்ட மற்ற நபர்களை அடையாளம்‌ காண முயற்சி செய்கின்றனர்‌. சபை 
= இயேசுவின்‌ இரத்தத்தால்‌ இரட்சிக்கப்பட்டவர்கள்‌ என்ற உண்மை 
காணப்பட்டபோதிலும்‌, ஒரு எழுத்தாளர்‌, விருந்தினர்களை “சபையின்‌ 
அங்கத்தினர்களல்லாத இரட்சிக்கப்பட்டவர்கள்‌” என்று அடையாளப்படுத்தும்‌ 
அளவுக்குத்‌ துடுக்குத்தனம்‌ கொண்டவராகவும்‌ இருக்கின்றார்‌. நடபடிகள்‌ 20:28; 
எபேசியர்‌ 5:23, 25 ஆகியவற்றைக்‌ காணவும்‌.) 

“இலர்‌ இந்த வார்த்தைகளை, வெளிப்படுத்தின விசேஷத்தின்‌ மொழிநடையை 
நேரடி அர்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்‌ என்பதற்கு நிருபணம்‌ என்ற 


88 


வகையில்‌ விளக்கம்‌ தர முயற்சி செய்துள்ளனர்‌ - ஆனால்‌ “உண்மை” என்பது 
தானாகவே “நேரடி அர்த்தம்‌” என்பதாகிவிடுவதில்லை. ஹென்றி ஸ்வீட்‌ என்பவர்‌, 
“மெய்மைக்கான இந்த உறுதிப்பாடு மிகுந்த உரிமை கோருதல்‌, இவ்விபரங்களின்‌ 
நேரடி அர்த்தமான நிறைவேற்றத்தின்‌ மீதுள்ள நம்பிக்கையை வேண்டுவதில்லை, 
இறைவெளிப்பாட்டுத்‌ தீர்க்ககரிசனமானது, விளக்கத்திற்கான தனது சொந்த 
முறைமைகளையும்‌ சட்டங்களையும்‌ கொண்டுள்ளது, மற்றும்‌ இவற்றின்‌ 
மூலமாகவே மாணவர்‌ ஆற்றுப்படுத்தப்பட வேண்டும்‌” என்று எழுதினார்‌ (Swete, 
248). “உண்மையில்‌ வேதாகமம்‌ முழுவதற்கும்‌ இவ்விஷயம்‌ கூறப்பட முடியும்‌. 
31,௦௦0 Morris, Revelation, rev. ed., The Tyndale New Testament Commentaries (Grand Rap- 
ids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1987), 221. “Michael Wilcock, / Saw Heaven 
Opened: The Message of Revelation, The Bible Speaks Today Series (Downers Grove, 111.: 
Intervarsity Press, 1975), 173. “இயேசுவின்‌ சாட்சி” என்ற சொல்விளக்கத்தை, 
வெளிப்படுத்தின விசேஷத்தில்‌ நாம்‌ இதற்கு முன்பு கண்டுள்ளோம்‌ (1:2, 9). இது 
“இயேசுவைப்‌ பற்றிய சாட்சி” என்றோ அல்லது “இயேசுவிட மிருந்து வந்த சாட்சி” 
என்றோ அர்த்தப்பட முடியும்‌. இவ்விரு சொற்றொடர்களுமே “சுவிசேஷம்‌” 
என்பதுடன்‌ அடிப்படையில்‌ ஒருபொருள்‌ பலசொல்லாகவே உள்ளன. “பேசுபவர்‌, 
“நான்‌ ஒரு உடன்‌ அடிமை” என்றே நேரடி அர்த்தமாகக்‌ கூறினார்‌. 
”வசனப்பகுதியானது அடுத்து, “இயேசுவின்‌ சாட்சி” என்பதை 
“தூர்க்கதரிசனத்துடன்‌” (ஏவுதல்‌ பெற்ற போதனை) ஒப்பிடுறெது என்பதால்‌, 
இவ்வசனத்தில்‌ “இயேசுவின்‌ சாட்சியைப்‌ பற்றிக்கொண்டிருப்பவர்கள்‌” என்பது 
யோவானையும்‌ ஏவுதல்‌ பெற்ற (பிற) அப்போஸ்தலர்களையும்‌ மாத்திரம்‌ 
தனிப்பட்ட வகையில்‌ குறிக்கிறது என்று சிலர்‌ நம்புகன்றனர்‌. விஷயம்‌ இதுவாக 
இருக்கலாம்‌; இருப்பினும்‌ இதே சொற்றொடராக்கம்‌, பொதுவாக உண்மையுள்ள 
கிறிஸ்தவர்களைக்‌ குறிப்பதற்கு 12:17ல்‌ பயன்படுத்தப்பட்டது, மற்றும்‌ இது 
இவ்விடத்திலும்‌ அனேகமாக அதுபோன்றே அர்த்தப்படுவதாக இருக்கலாம்‌. 
எவ்வகையிலும்‌ கருத்து மாற்றம்‌ அடையாததாக உள்ளது: தேவனைத்‌ தவிர வேறு 
எவரையும்‌ ஆராதிக்கக்கூடாது. “ஒரு வேளை, வாசகர்களும்‌ தாங்கள்‌ தூதர்களை 
ஆராதிக்கக்‌ கூடாது என்பதை கற்க வேண்டியிருக்கலாம்‌ (கொலோசெயர்‌ 2:18). 
தூதர்களை வணங்கக்கூடாது என்றால்‌, அழியக்கூடிய மனிதனையும்‌ 
வணங்கக்கூடாது என்றே ஆஜறெதல்லவா? (அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌ 10:25, 
26; 14:11-18.) *இவ்வசனப்பகுதியானது, இயேசு தேவனாக இருக்கின்றார்‌ என்பதை 
மறைமுகமாய்‌ நிரூபிக்கிறது: தேவன்‌ ஒருவர்‌ மாத்திரமே ஆராதிக்கப்பட வேண்டும்‌; 
ஆனால்‌ இயேசு பூமியில்‌ இருந்தபோது, தம்மை வணங்குவதை 
ஏற்றுக்கொண்டிருந்தார்‌ (யோவான்‌ 9:35-38). இயேசுவைப்‌ பற்றிபேசும்போது 
எபிரெயர்‌ 1:6ம்‌ வசனமானது, “தேவதூதர்‌ யாவரும்‌ அவரைத்‌ தொழுதுகொள்ளக்‌ 
கடவர்கள்‌” என்று கூறுகிறது. தேவன்‌ ஒருவர்‌ மாத்திரமே ஆராதிக்கப்பட வேண்டும்‌ 
என்பதால்‌ இயேசு தேவனாகவே (அதாவது, தெய்வீகத்துவமானவராகவே) 
இருக்கவேண்டும்‌. 

“American Heritage Dictionary, 3rd ed., s.v. “spirit.” 70ம்‌ வசனத்தினுடைய 
கடைசிப்‌ பகுதிக்குப்‌ பல விளக்கவுரைகள்‌ சாத்தியமானவைகளாய்‌ இருக்கின்றன. 
(நவீன மொழிபெயர்ப்புகளை ஒப்பிட்டு பார்க்கவும்‌.) சிலர்‌ “ஆவி” என்பதைப்‌ 
பரிசுத்த ஆவியின்‌ கருத்தில்‌ விளக்கப்படுத்துன்றனர்‌, இவர்கள்‌ இயேசுவைக்‌ குறித்த 
வெளிப்படுத்துதல்களில்‌ பரிசுத்த ஆவியின்‌ பங்கைக்‌ குறிப்பிடுகின்றனர்‌. சிலர்‌ “ஆவி” 
என்பற்குப்‌ பதில்‌, “ஏவுதல்‌” என்ற வார்த்தையை இடுகின்றனர்‌. “ஆவி” என்ற 
வார்த்தை “காற்று” அல்லது “சுவாசம்‌” என்றும்‌ மொழிபெயர்க்கப்படமுடியும்‌ 
என்பதால்‌, இயேசுவைப்‌ பற்றிய சாட்சியானது ஏவுதல்‌ பெற்றபோதனையின்‌ 


89 


“வாழ்வினுடைய சுவாசமாக” உள்ளது என்று சிலர்‌ நம்புகின்றனர்‌. 10ம்‌ வசனத்தின்‌ 
வார்த்தைகளினால்‌ அர்த்தப்படுவது எதுவாயிருப்பினும்‌, “இயேசு” என்ற 
வார்த்தையிலேயே வலியுறுத்தம்‌ உள்ளது, முடிவு என்பது ஒவ்வொரு விஷயத்திலும்‌ 
உள்ளது போலவே இதிலும்‌ உள்ளது: மேன்மைப்படுத்தப்படவேண்டியது 
இயேசுவையே. “பரலோக திருமணத்தைப்‌ பொறுத்தமட்டிலும்கூட, இயேசுவே 
மேன்மைப்படுத்தப்படுகின்றார்‌ என்பதை கவனியுங்கள்‌. பூமிக்குரிய 
திருமணமானது பொதுவாக மணமகளைச்‌ சுற்றிச்‌ சுழலுவதாக உள்ளது, ஆனால்‌ 
இந்தத்‌ இருமணம்‌, “ஆட்டுக்குட்டி யானவரின்‌ கலியாணமாக” உள்ளது (வசனம்‌ 29. 
“நீங்கள்‌ இந்தப்‌ பாடத்தை ஒரு பிரசங்கமாகப்‌ பயன்படுத்தினால்‌, உங்கள்‌ 
உரையைக்‌ கேட்பவர்கள்‌ உடனே பதில்செயல்‌ செய்யும்படி உற்சாகப்படுத்துங்கள்‌. 
“Milo Hadwin, The Overcomers: Sermons on Revelation (Arlington, Tex.: Mission Print- 
ing, n.d.), 195-203. **Myer Pearlman, Windows Into the Future: Devotional Studies in the 
Book of Revelation (Springfield, Mo.: Gospel Publishing House, 1941), 153-57. 








மறுகண்ணோட்டம்‌ மற்றும்‌ கலந்துரையாடல்‌ 
ஆகியவற்றிற்கான கேள்விகள்‌ 
1. தேவனுக்கும்‌ மனிதனுக்கும்‌ இடையில்‌ உள்ள உறவை 
விவரிப்பதற்கு பழைய மற்றும்‌ புதிய ஏற்பாட்டில்‌ 


பயன்படுத்தப்பட்டுள்ளபடி திருமணத்தின்‌ அடையாளத்து 
வத்தைக்‌ கலந்துரையாடவும்‌. சபை என்பது கிறிஸ்துவின்‌ 





மணவாட்டியாக உள்ளது என்ற பவுலின்‌ போதனைக்கு விசேஷித்த 
கவனக்கைக்‌ கொடுக்கவும்‌. 

2. சபையானது கிறிஸ்துவின்‌ மணவாட்டியாக இருப்பதால்‌, 
கர்த்தருடைய சபையின்‌ உறுப்பினராக இருத்தல்‌ என்பது எவ்வளவு 
முக்கியத்துவம்‌ வாய்ந்ததாக உள்ளது? 

3. விருந்தின்‌ அடையாளத்துவம்‌, அகமகிழ்ச்சி அல்லது வைபவத்தின்‌ 
உருவகமாக எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது? 

4. உடை உடுத்துதல்‌ என்ற உருவகம்‌, நடக்கையில்‌ மாறுதல்‌ என்பதை 
எவ்வாறு அறிவிக்கிறது? 

5. யூதர்களின்‌ திருமணப்பழக்க வழக்கங்களையும்‌, நியமித்தல்‌ மற்றும்‌ 
நியமித்தலுக்கும்‌ திருமண வைபவத்திற்கும்‌ இடைப்பட்ட காலம்‌ 
ஆகியவற்றின்மீது விசேஷித்த கவனம்‌ செலுத்திக்‌ 
கலந்துரையாடவும்‌. 

6. நீங்கள்‌ கலந்துகொண்ட மகிழ்ச்சியான திருமணம்‌ ஒன்றைப்‌ பற்றிக்‌ 
கூறவும்‌. மகிழ்ச்சிபொங்கும்‌ அந்த வைபவம்‌, நாம்‌ இயேசுவுக்குள்‌ 
கொண்டுள்ள உறவை எவ்வாறு விவரிக்கக்கூடும்‌? 

7. திருமண உடையொன்றைத்‌ தேர்ந்தெடுப்பது என்பது மணப்பெண்‌ 
தனது திருமணத்திற்குத்‌ தயார்‌ செய்து கொள்ளுவதின்‌ முக்கியமான 
பாகமாக உள்ளதா? நமது வசனப்பகுதியானது, மணவாட்டி 
சுத்தமும்‌ பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம்‌ தரித்திருந்தாள்‌ என்று 
கூறுகிறது. இது எதனை அர்த்தப்படுத்துகிறது என்று நீங்கள்‌ 








90 


10. 


11. 


12. 


13. 


நினைக்கின்றீர்கள்‌? 

நமது “வாழ்வு - உடைகள்‌” எவ்வாறு சுத்திகரிக்கப்படுகின்றன? நாம்‌ 
நமது வாழ்வைத்‌ தூய்மையாகக்‌ காத்துக்கொள்ளுதல்‌ என்பதும்‌ 
முக்யெமானதாக உள்ளதா? 

நமது பாடம்‌ ஒரு இரட்டை அடையாளத்துவத்தைக்‌ கருத்தாக 
தெரிவிக்கிறது: மணவாட்டி என்பது சபையாக உள்ளது மற்றும்‌ 





அழைக்கப்பட்ட விருந்தினர்கள்‌ சபையின்‌ உறுப்பினர்களாக 
இருக்கின்றனர்‌. வெளிப்படுத்தின விசேஷத்தில்‌ நாம்‌ இதற்கு முன்பு 
இரட்டை அடையாளத்துவம்‌ ஒன்றை எதிர்கொண்டிருக்‌ 
கின்றோமா? 

திருமண விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ளவர்கள்‌ எந்தக்‌ கருத்தில்‌ 
“பாக்கியவான்களாய்‌” இருக்கின்றனர்‌? அழைக்கப்பட்டிருத்தல்‌ 
போதுமானதா அல்லது அந்த அழைப்பை நாம்‌ ஏற்றுக்கொள்ள 
வேண்டுமா? 

பரலோகத்தில்‌ இருந்து வந்து பேசியவருக்கு முன்பாக யோவான்‌ 
விழுந்து வணங்கியது ஏன்‌ என்பது பற்றி நீங்கள்‌ நினைப்பது என்ன? 
(இது ஒரு கருத்துக்‌ கேள்வியாக, சரியான அல்லது தவறான பதில்‌ 
என்று எதுவும்‌ அற்றதாக உள்ளது.) 

நாம்‌ தூதர்களை வணங்க வேண்டுமா? முக்கியமான மதத்‌ 
குலைவர்களுக்கு முன்பாக நாம்‌ பணிந்து கொள்ள வேண்டுமா? 
ஏன்‌? 

“இயேசுவைப்பற்றின சாட்சி தீர்க்கதரிசனத்தின்‌ 
அவியாயிருக்றெது” என்ற வாக்கியத்தின்‌ சாத்தியக்கூறான சில 
அர்த்தங்களைப்‌ பற்றிக்‌ கலந்துரையாடவும்‌. 


91 


(6-4 67) சீம ௨௨. பாழ2௫ 2யம.௨.பாம1- இல 7௪ 





92 


60 
ராலாக்‌ ராலா, 


காரத்காக்‌ கர்த்தா” 


[19.11-21) 





நமது முந்திய பாடமானது ஆட்டுக்குட்டியானவரின்‌ திருமணத்தைச்‌ 
சுற்றிச்‌ சுழன்றது: “ஆட்டுக்குட்டியானவருடைய கலியாணம்‌ வந்தது, 
அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம்பண்ணினாள்‌” (19:7); 
“ஆட்டுக்குட்டியானவரின்‌ கலியாண விருந்துக்கு அழைக்கப்பட்ட வர்கள்‌ 
பாக்கியவான்கள்‌” (19:9). இவ்விதமாக நாம்‌, “இதோ, மணவாளன்‌ 
வருகிறார்‌” (மத்தேயு 25:6; KJV) என்ற கூவுதலுக்கு - மற்றும்‌ ஒளிவீசும்‌ 
திருமண உடையில்‌ கிறிஸ்து தரிசனமாகுதலுக்கு - மனரீதியாகவும்‌ உணர்வு 
ரீதியாகவும்‌ தயாராக இருக்கின்றோம்‌. இயேசு தரிசனமாகின்றார்‌, ஆனால்‌ 
- வெளிப்படுத்தின விசேஷத்தில்‌ அடிக்கடி நடப்பது போல்‌ - நாம்‌ 
எதிர்பார்க்கின்றபடி. அல்ல. மணவாளன்‌ என்பவரல்ல, ஆனால்‌ யுத்தம்‌ 
செய்யும்‌ அரசரே காட்சியில்‌ வருகின்றார்‌: 


பின்பு, பரலோகம்‌ திறந்திருக்கக்‌ கண்டேன்‌; இதோ ஒரு 
வெள்ளைக்குதிரை காணப்பட்டது, அதின்மேல்‌ ஏறியிருந்தவர்‌ 
உண்மையும்‌ சத்தியமுமுள்ளவரென்னப்பட்டவர்‌; அவர்‌ நீதியாய்‌ 
நியாயந்தீர்த்து யுத்தம்‌ பண்ணுகிறார்‌. அவருடைய கண்கள்‌ 
அக்கினிஜஒவாலையைப்‌ போலிருந்தன, அவருடைய சிரசின்மேல்‌ 
அநேக கிரீடங்கள்‌ இருந்தன; அவருக்கேயன்றி வேறொருவருக்குந்‌ 
தெரியாத ஒரு நாமமும்‌ எழுதியிருந்தது. இரத்தத்தில்‌ தோய்க்கப்பட்ட 
வஸ்திரத்தைத்‌ தரித்திருந்தார்‌; அவருடைய நாமம்‌ தேவனுடைய 
வார்த்தை என்பதே. ... புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய 
வாயிலிருந்து கூர்மையான பட்டயம்‌ புறப்படுகிறது; இருப்புக்‌ 
கோலால்‌ அவர்களை அரசாளுவார்‌; அவர்‌ சர்வவல்லமையுள்ள தேவனு 
டைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார்‌. ராஜாதி 
ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்னும்‌ நாமம்‌ அவருடைய வஸ்திரத்தின்‌ 
மேலும்‌ அவருடைய தொடையின்மேலும்‌ எழுதப்பட்டிருந்தது 
(19:11-16). 





ஒரு தரிசனத்தினால்‌ விடப்பட்டுள்ள முற்றான மனப்பதிவு மிகவும்‌ 
முக்யெமானது என்று சற்று நேரத்திற்கு முன்புதான்‌ நான்‌ உங்களுக்கு 
நினைவூட்டியிருந்தேன்‌. 11முதல்‌ 21வரையுள்ள வசனப்பகுதியை 


93 


வாசிப்பதற்குச்‌ சற்று நேரம்‌ எடுத்துக்கொள்ளுங்கள்‌. அந்த வசனங்களை 
வாசிக்கும்போது உங்கள்‌ சிந்தைக்கு வரும்‌ வார்த்தைகள்‌ என்ன? உங்கள்‌ 
பதில்‌ எதுவாயிருந்தாலும்‌, அது அனேகமாக நேரடியாகவோ அல்லது 
மறைமுகமாகவோ, “வெற்றி” என்ற வார்த்தையுடன்‌ உறவுபட்டிருக்கும்‌. 
இவ்வசனப்பகுதியானது வெற்றியைப்‌ பற்றியதாக உள்ளது: கிறிஸ்துவின்‌ 
விரோதிகள்மேல்‌, மற்றும்‌ கிறிஸ்தவத்தின்‌ மீதான வெற்றி - குறிப்பாக, 
மிருகம்‌ மற்றும்‌ கள்ளத்‌ தீர்க்கதரிசி (வசனங்கள்‌ 19, 20) மற்றும்‌ அவர்களின்‌ 
கூட்டாளிகள்‌ (வசனம்‌ 21) ஆகியோரின்‌ மீதான வெற்றி. 

ஆட்டுக்குட்டியானவரின்‌ விரோதிகள்‌ பின்வரும்‌ முறைமைப்படி 
அறிமுகப்படுத்தப்பட்டனர்‌: (1) வலுசர்ப்பம்‌ (12:3), (2) கடலில்‌ இருந்து 
வந்த மிருகம்‌ மற்றும்‌ நிலத்தில்‌ இருந்து வந்த மிருகம்‌ (13:1, 11), மற்றும்‌ 
(3) மகா பாபிலோன்‌ (14:8; 16:19; 17:1, 5). இவைகள்‌ இதற்கு நேர்‌ எதிர்‌ 
வரிசையில்‌ ஒழிக்கப்படுவதை நாம்‌ காணுகின்றோம்‌: (1) 17 மற்றும்‌ 18ம்‌ 
அதிகாரங்களில்‌ பாபிலோன்‌, (2) 19ம்‌ அதிகாரத்தில்‌ இரண்டு மிருகங்களும்‌, 
மற்றும்‌ (3) 20ம்‌ அதிகாரத்தில்‌ கடைசியாக வலுசர்ப்பம்‌,' பாபிலோனின்‌ 
வீழ்ச்சியைக்‌ கண்டுள்ள நாம்‌, 12ம்‌ அதிகாரத்தில்‌ வெற்றிகொள்ளப்பட 
முடியாதவைகளாய்க்‌ காணப்பட்ட பயங்கரமான மிருகங்களின்‌ அழிவைக்‌ 
காண்பதற்குத்‌ தயாராயிருக்கின்றோம்‌. முதல்‌ மிருகம்‌ “நாசமடையப்‌ 
போகிறது” என்று முன்பே முன்னறிவிக்கப்பட்டிருந்தது (17:8; 17:11ஐயும்‌ 
காணவும்‌), மற்றும்‌ இப்பாடத்தில்‌ நாம்‌, அந்த முன்னுரைத்தல்‌ 
உண்மையாவகைக்‌ காண்போம்‌ (19:20). 

இந்தப்‌ பாடத்திற்கு, 19:11-21 நமது வசனப்பகுதியாக உள்ளது. இரு 
மிருகங்களும்‌ தூக்கியெறியப்படுதலைச்‌ சித்தரித்தல்‌ என்பதே 
இவ்வசனப்பகுதியின்‌ நோக்கமாக உள்ளது, ஆனால்‌ அவற்றிற்கு அழிவைக்‌ 
கொண்டுவந்தவர்‌ மீதுதான்‌ வலியுறுத்தம்‌ உள்ளது: ராஜாதி ராஜாவும்‌, 
கர்த்தாதி கர்த்தாவும்‌. ஜேம்ஸ்‌ எஃபர்டு என்பவர்‌ குறிப்பிட்டபடி, 
“இவ்விடத்தில்‌ எழுத்தாளர்‌, நியாயத்தீர்ப்பு எவ்வாறு நடைபெற 
வேண்டியிருக்கிறது என்பதை அல்ல, ஆனால்‌ அதற்குப்‌ பொறுப்பாய்‌ 








இருப்பவர்‌ யார்‌ என்பதை விவரிக்கவே முயற்சி செய்துள்ளார்‌. ”” 


அவரது அதிகாரம்‌ முழுமையானதாக 
உள்ளது (19:11-16) 

யோவான்‌, “பரலோகம்‌ திறந்திருக்கக்‌ கண்டேன்‌” என்று கூறித்‌ 
தொடங்கினார்‌ (வசனம்‌ 11௮). தேவன்‌ தமது அரியணையில்‌ வீற்றிருப்பதை 
வெளிப்படுத்தப்‌ பரலோகத்தில்‌ ஒரு கதவு முன்பு திறந்திருந்தது (4:1, 2), 
ஆனால்‌ இந்தத்‌ தரிசனத்திற்கு, கதவு அளவிலான காட்சி போதாததாக 
இருந்தது. கிறிஸ்துவை அவரது வல்லமையிலும்‌ மகமையிலும்‌ வருவதை 
அப்போஸ்தலர்‌ காணும்படிக்குப்‌ பரலோகம்‌ முழுவதும்‌ இப்போது 
திறந்திருந்தது. 

வில்லியம்‌ பார்க்ளே என்பவர்‌, “இவ்விடத்தில்‌ வெற்றிபெறும்‌ கிறிஸ்து 
உதயமாகுதல்‌ என்ற, வெளிப்படுத்தின விசேஷத்தின்‌ மிகவும்‌ 





94 


நாடகத்துவமான கணங்களில்‌ ஒன்றுள்ளது”” என்று எழுதினார்‌. ப. R. 
பீஸ்லே - முர்ரே என்பவர்‌, “இவ்வசனப்பகுதியில்‌ கர்த்தருடைய வருகை 
பற்றிய விவரிப்பானது வெளிப்படுத்தின விசேஷம்‌ புத்தகத்திலேயே மிகவும்‌ 
வல்லமை நிறைந்த மற்றும்‌ மனதில்‌ பதிகின்ற சித்தரிப்புகளில்‌ ஒன்றாக 
உள்ளது”” என்று கூறினார்‌. 


[i 


பரலோகம்‌ திறந்தபோது, யோவான்‌ “ஒரு வெள்ளைக்குதிரை 
காணப்பட்டது, அதின்மேல்‌ ஏறியிருந்தவர்‌ உண்மையும்‌ சத்தியமுமுள்ளவ 
ரென்னப்பட்ட வர்‌” (வசனம்‌ 11ஆ) என்ற காட்சியைக்‌ கண்டார்‌. 6:2ல்‌ 
வெள்ளைக்‌ குதிரையின்‌ மீது ஏறியிருந்தவரின்‌ அடையாளம்‌ பற்றி 
முரண்பாடான கருத்துக்கள்‌ இருக்கலாம்‌,” ஆனால்‌ 19ம்‌ அதிகாரத்தில்‌ 
வெள்ளைக்‌ குதிரையின்மீது ஏறியிருந்தவரைப்‌ பற்றி முரண்பாடான 
கருத்துக்கள்‌ எதுவும்‌ இருப்பதில்லை. இவர்‌ இயேசுவே என்பது உலகளாவிய 
வகையில்‌ ஒப்புக்கொள்ளப்பட்ட கருத்தாக உள்ளது: இவர்‌ இயேசுவின்‌ 
கோற்றம்‌ கொண்டிருந்தார்‌ (வசனங்கள்‌ 12, 15) மற்றும்‌ இயேசுவின்‌ 
பட்டப்பெயர்களைக்‌ கொண்டிருந்தார்‌ (வசனங்கள்‌ 11, 13, 16). 
(“உண்மையும்‌ சத்தியமுமுள்ளவரான இயேசு வெள்ளைக்‌ குதிரையின்மீதேறி 
வருதல்‌” என்ற விளக்க படத்தைக்‌ காணவும்‌.) 

இப்பகுதியில்‌ உள்ள விவரிப்புச்‌ சொற்றொடர்களில்‌ பெரும்பான்மை 
யானவை வெளிப்படுத்தின விசேஷம்‌ புத்தகத்தின்‌ முற்பகுதியில்‌ 
காணப்படக்கூடும்‌. 6ம்‌ அதிகாரத்தில்‌ குதிரையில்‌ ஏறி இருந்தவர்போன்று 
இயேசுவும்‌ வெள்ளைக்‌ குதிரையில்‌ ஏறியிருந்தார்‌, ஏனென்றால்‌ 
“வெள்ளைக்குதிரை என்பது வெற்றிகொள்பவரின்‌ அடையாளமாக 
உள்ளது, ... ரோமப்படைத்‌ தளபதியொருவர்‌ வெற்றியைக்‌ கொண்டாடும்‌ 
போது வெள்ளைக்‌ குதிரையில்‌ ஏறிச்‌ செல்வார்‌.” 

முன்னதாக, இயேசு “உண்மையும்‌ சத்தியமுமுள்ள சாட்சி” என்று 





அழைக்கப்பட்டிருந்தார்‌ (5:14). இவ்விடத்தில்‌ அவர்‌ “உண்மையும்‌ 
சத்தியமுமுள்ளவரென்னப்பட்டவா்‌” என்று அழைக்கப்பட்டார்‌ (வசனம்‌ 
11ஆ). ஏனென்றால்‌ அவர்‌ தமது நம்பப்படத்தக்கத்தன்மையையும்‌ (மக்கள்‌ 
அவர்மீது) சார்ந்திருக்கக்கூடிய தன்மையையும்‌ செயல்விளக்கப்படுத்தினார்‌: 
அவர்‌ நீதிமான்களுக்குப்‌ பலன்‌ அளிக்கவும்‌ துன்மார்க்கரை 
நியாயந்தீர்க்கவும்‌ திரும்பி வரப்போவதாக வாக்குத்தத்தம்‌ செய்திருந்தார்‌, 
அவர்‌ அந்த வாக்குத்தத்தத்தைக்‌ காத்துக்கொண்டிருந்தார்‌. 

நமது வசனப்பகுதியில்‌ உள்ள அடுத்த கூற்றானது, வருதலில்‌ அவரது 
நோக்கத்தை வலியுறுத்துகிறது: “அவர்‌ நீதியாய்‌ நியாயந்தீர்த்து 
யுத்தம்பண்ணுகறொர்‌” (வசனம்‌ 11இ). அவர்‌ முதல்முறை நமது இரட்சகராக 
வந்தார்‌; அவர்‌ இரண்டாம்‌ முறை நமது நியாயாதிபதியாக வருவார்‌. 
குனிப்பட்ட முன்‌ எண்ணத்தினால்‌ செல்வாக்குச்‌ செலுத்தப்பட்டு, 
வெகுஜனக்‌ கருத்தினால்‌ அலைபாய்ந்து, சிலவேளைகளில்‌ பொருளாசை 
யால்கூட பாதிக்கப்படும்‌ இவ்வுலக நியாயாதிபதிகளுக்கு நேர்மாறான 
வகையில்‌, இயேசு நீதியும்‌ நியாயமுமான நியாயத்தீர்ப்புகளை வழங்குவார்‌. 

இவ்விடத்தில்‌ காட்சியில்‌ உள்ளது என்ன என்ற கேள்விக்குப்‌ பதில்‌ 
அளிக்க நாம்‌ மீண்டும்‌ இவ்விடத்தில்‌ தாமதிக்க வேண்டும்‌: இந்தக்‌ காலத்தின்‌ 








95 


முடிவில்‌ இரண்டாவது வருகையா அல்லது முதல்‌ நூற்றாண்டுக்‌ 
கிறிஸ்தவர்களின்‌ விரோதியை (வேறு வார்த்தையில்‌ கூறுவதென்றால்‌, 
ரோமப்பேரரசை) கண்டிப்பதற்குக்‌ கர்த்தரின்‌ வருகையா என்பதே. 
இவற்றில்‌ இரண்டாவது கூறப்பட்டதே வெளிப்படுத்தின விசேஷத்தை 
முதன்முதலில்‌ படித்தவர்களுக்குச்‌ செய்தியாக இருந்திருக்கும்‌ என்பதில்‌ 
சிறிதளவே சந்தேகம்‌ இருக்க முடியும்‌: (1) முன்பே குறிப்பிட்டபடி, 
யோவானின்‌ நாட்களில்‌, இரு மிருகங்களும்‌ ரோமப்பேரரசு (அல்லது 
பேரரசன்‌) மற்றும்‌ பேரரச வணக்கத்தை அமுல்படுத்திய முகமைகள்‌ ஆகிய 
இரு சாராரையும்‌ பிரதிநிதித்துவப்படுத்தின. (2) துன்மார்க்கத்தின்‌ அழிவு 
என்பதல்ல, ஆனால்‌ ரோமாபுரியின்‌ வீழ்ச்சி என்பதே இதன்‌ தொடக்ககால 
வாசகர்களின்‌ உடனடி கவனமாயிருந்திருக்கும்‌. (3) வசனப்பகுதியில்‌ 
நிகழ்கால வினைச்சொல்லைப்‌ பயன்படுத்துதல்‌ (“நியாயந்தீர்த்து” மற்றும்‌ 
“யுத்தம்பண்ணுறொர்‌”) என்பது, தொடர்புடைய செயல்‌ தொலைதூர 
எதிர்காலத்தில்‌ அல்ல, ஆனால்‌ உடனடியாக நடை பெறுவது என்று கருத்துக்‌ 
தெரிவிப்பதாயிருக்கிறது. 

இருப்பினும்‌, மீண்டும்‌ ஒருமுறை, உடனடி “மலை உச்சி” என்பது 
நிறைவான “மலை உச்சி” என்பதுடன்‌ ஒன்றுகலந்து தெரிகிறது.” 











ரோமாபுரியைத்‌ இரண்டாம்‌ 
தண்டிக்க வருதல்‌ முறை வருதல்‌ 





இவ்வசனப்பகுதியானது கிறிஸ்தவத்தின்‌ குறிப்பிட்ட விரோதிகளைக்‌ 
கண்ணோக்கில்‌ கொண்டிருக்கலாம்‌, ஆனால்‌ கர்த்தருடைய எந்த 
விரோதியும்‌, அவன்‌ எவ்வளவு பலம்‌ வாய்ந்தவனாக இருப்பினும்‌, அவரது 
வல்லமைக்கு எதிராக நிற்க முடியாது என்பதுதான்‌ ஒவ்வொரு 
தலைமுறையிலும்‌ வாசகர்களுக்கான மாற்றமில்லாத பாடமாக உள்ளது. 
அவரை எதிர்த்து நிற்கும்‌ யவரும்‌ கடைசியில்‌ அழிவார்கள்‌. எனவே ஒரு 
கருத்தில்‌, 19:11-17 வசனப்பகுதியானது, இரண்டாம்‌ வருகை பற்றி, 
2 தெசலோனிக்கேயர்‌ 1:7-9 போன்ற மாபெரும்‌ வசனப்பகுதிகளுக்கு 
இணையாக விளங்குகிறது. 

இப்போது நாம்‌ நமது வசனப்பகுதிக்குத்‌ திரும்புவோம்‌: 1:14ல்‌ 
போன்றே, இயேசுவின்‌ கண்கள்‌, “அக்கினி ஜூவாலை” என்று 
இவ்விடத்திலும்‌ விவரிக்கப்பட்டன (19:1.2௮).” அவரது காட்சியில்‌ இருந்து 
எதுவும்‌ மறைக்கப்பட முடியாது. நியாயாதிபதியானவர்‌ தவறற்ற நீதியுடனும்‌ 
நியாயத்துடனும்‌ இருக்க வேண்டும்‌ என்றால்‌ எல்லாம்‌ அறிந்த தன்மை 
என்பது அவசியமானதாக உள்ளது. 

அடுத்துத்‌ தரப்படும்‌ விபரம்‌ புதிகானதாக உள்ளது: “அவருடைய 
சிரசின்மேல்‌ அநேக கிரீடங்கள்‌ இருந்தன” (வசனம்‌ 12ஆ). முன்பு இயேசு, 


96 


வெற்றியின்‌ கிரீடம்‌ ஒன்றை அணிந்திருந்ததாக விவரிக்கப்பட்டார்‌ (the 
stephanos; 14:14), ஆனால்‌ இப்போது முதன்முறையாக அவர்‌, 
ஆட்சிசெய்யும்‌ கிரீடம்‌ (the எயா) அணிந்துள்ளதாக விவரிக்கப்‌ 
படுகின்றார்‌. மேலும்‌, அவர்‌ ஒரு கிரீடம்‌ அல்ல, ஆனால்‌, “பல” கிரீடங்கள்‌ 
அணிந்திருந்தார்‌. ஆட்சியாளர்கள்‌ ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகளை 
ஆண்டால்‌, அவர்கள்‌ பல கிரீடங்களை அணிவது என்பது சாதாரண 
வழக்கமாக இருந்தது.'? வலுசர்ப்பமும்‌ கடல்‌ மிருகமும்கூட பல 
கிரீடங்களைக்‌ கொண்டிருந்தன (12:8; 13:1), ஆனால்‌ அவற்றின்‌ 
ஆளுகையானது இரண்டாம்‌ நிலையை சேர்ந்ததாகவும்‌ குறுகிய - காலம்‌ 
கொண்டதாகவும்‌ இருந்தது. கிறிஸ்து ஒருவரே “வானத்திலும்‌ பூமியிலும்‌ 
சகல அதிகாரமும்‌” கொண்டவராக இருக்கின்றார்‌ (மத்தேயு 28:18). 

11ம்‌ வசனம்‌ இயேசுவை “உண்மையும்‌ சத்தியமுமுள்ளவர்‌” என்று 
குறிப்பிட்டது. 12ம்‌ வசனம்‌ ஒரு இரண்டாம்‌ குறிப்புப்‌ பெயரைக்‌ 
கொடுக்கிறது: “அவருக்கேயன்றி வேறொருவருக்குந்‌ தெரியாத ஒரு 
நாமமும்‌ [அவர்மீது''] எழுதியிருந்தது” (வசனம்‌ 12இ)). பழங்கால உலகில்‌, 
ஒரு பெயர்‌ என்பது அந்தப்‌ பெயரையுடைய தனிநபரின்‌ இயல்பை - 
அதாவது அந்த நபர்‌ யார்‌ மற்றும்‌ அவர்‌ என்னவாக இருந்தார்‌ என்பது 
போன்றவற்றை வெளிப்படுத்திற்று. ஆகையால்‌ ]. . இராபர்ட்ஸ்‌ என்பவர்‌, 
இயேசுவின்‌ இந்த இரகசியப்‌ பெயரானது “அவரது இருப்பு மற்றும்‌ இயல்பு 
ஆகியவற்றின்‌ நிறைவான இரகசியம்‌” என்று கூறியது அனேகமாக 
சரியானதாகவே இருக்கிறது. இயேசுவைப்‌ பற்றி அறிய வேண்டிய 
ஒவ்வொன்றையும்‌ நாம்‌ அறிய இயலாது, அதிலும்‌ குறிப்பாக நாம்‌ 
மாம்சத்தில்‌ இருக்கையில்‌ அவரைப்‌ பற்றிய ஒவ்வொரு விஷயத்தையும்‌ நாம்‌ 
முற்றிலுமாக அறிய இயலாது. 

அடுத்ததாக, இயேசு “இரத்தத்தில்‌ தோய்க்கப்பட்ட '* வஸ்திரத்தைத்‌ 
குரித்திருந்தார்‌” என்று நமக்குக்‌ கூறப்படுகிறது (வசனம்‌ 13௮). இது இயேசு 
யாருக்காகப்‌ பழிதர்த்துக்கொண்டிருந்தாரோ அந்த நபர்களான 
வேதசாட்சிகளாய்‌ மரித்தவர்களைக்‌ குறிப்பிடலாம்‌ (6:10; 16:6; 17:6; 18:24; 
19:2). இது வெற்றியைத்‌ தரக்கூடிய இயேசுவின்‌ சொந்த இரத்தத்தைக்‌ 
குறிப்பிடலாம்‌ (1:5; 5:9; 7:14; 12:11). இருப்பினும்‌, இந்த உருவகமானது 
ஏசாயா 63ல்‌ இருந்த எடுக்கப்பட்டதாகக்‌ காணப்படுகிறது, அவ்வதிகாரம்‌ 
தேவனை, இஸ்ரவேல்‌ மக்களின்‌ விரோதிகளிடத்தில்‌ தேவன்‌ பழிதீர்த்துக்‌ 
கொண்டு திரும்புபவராகச்‌ சித்தரிக்கிறது. தீர்க்கதரிசி கர்த்தரிடத்தில்‌, 
“உம்முடைய உடுப்புச்‌ சிவப்பாகவும்‌, உம்முடைய வஸ்திரங்கள்‌ ஆலையை 
மிதிக்றெவன்‌ வஸ்திரங்கள்‌ போலவும்‌ இருக்கிறதென்ன?” என்று கேட்டார்‌ 
(ஏசாயா 63:2). அதற்குப்‌ பின்வருமாறு பதில்‌ வந்தது, 





நான்‌ ஒருவனாய்‌ ஆலையை மிதித்தேன்‌; ஜனங்களில்‌ ஒருவனும்‌ 
என்னோடி ருந்ததில்லை; நான்‌ என்‌ கோபத்திலே அவர்களை மிதித்து, 
என்‌ உக்கிரத்திலே அவர்களை நசுக்கப்போட்டேன்‌; அதினால்‌ அவர்கள்‌ 
இரத்தம்‌ என்‌ வஸ்திரங்களின்மேல்‌ தெறித்தது, என்‌ 
உடுப்பையெல்லாம்‌ கறைப்படுத்திக்கொண்டேன்‌ (வசனம்‌ 3). 


97 


இயேசுவின்‌ உடைகளின்‌ மீதிருந்த இரத்தம்‌ என்பது அவரது 
விரோதிகளின்‌ இரத்தமாய்‌ இருந்தது என்று இது சுட்டிக்காண்பிக்கலாம்‌. 
[ஆயினும்‌] வெளிப்படுத்தின விசேஷம்‌ 19ம்‌ அதிகாரத்தில்‌, பிற்பாடுள்ள 
இருவசனங்கள்‌ வரையிலும்‌ திராட்சரச ஆலையில்‌ மிதித்தல்‌ என்பது 
குறிப்பிடப்படவில்லை, ஆனால்‌ நிகழ்கால (தொடர்ந்து நடைபெறும்‌ 
செயலைக்‌ குறிக்கும்‌ வினைச்சொல்‌ இப்பகுதி முழுவதிலும்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது: “அவர்‌ நீதியாய்‌ நியாயந்தீர்த்து [தொடர்ந்து 
நியாயந்தீர்த்து] யுத்தம்‌ பண்ணுகிறார்‌ [தொடர்ந்து யுத்தம்பண்ணுகறார்‌” 
(வசனம்‌ 11) மற்றும்‌ “அவர்‌ சர்வவல்லமையுள்ள தேவனுடைய 











உக்கிரகோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார்‌ [தொடர்ந்து 
மிதிக்கிறார்‌]” (வசனம்‌ 15ஈ).'£ வெள்ளைக்‌ குதிரையின்மீது ஏறிப்‌ பாய்ந்தோடி 
வருபவர்‌ புதிதாய்ப்‌ பணிக்கமர்த்தப்பட்டவரல்ல, ஆனால்‌ அவர்‌ யுத்தத்‌ 
தழும்புகள்‌ நிறைந்த அனுபவஸ்தராவார்‌, அவரது இரத்தக்கறைபடிந்த 
உடையானது கடந்தகாலப்‌ போராட்டங்களையும்‌ கடந்தகால 
வெற்றிகளையும்‌ குறித்துச்‌ சாட்சி கொடுக்கிறது. 

அடுத்ததாக நாம்‌, “அவருடைய நாமம்‌ தேவனுடைய வார்த்தை 
என்பதே” என்று வாசிக்கின்றோம்‌ (வசனம்‌ 13ஆ). “வசனம்‌” என்பது [0905 
என்ற கிரேக்க வார்த்தையின்‌ மொழிபெயர்ப்பாக உள்ளது. 
இயேசுவானவர்‌, தேவனுடைய வார்த்தையின்‌ நபர்த்துவமாய்‌ 
இருக்கின்றார்‌; அவர்‌, தேவன்‌ யாராக இருக்கின்றார்‌ மற்றும்‌ என்னவாக 
இருக்கின்றார்‌ என்பதற்கான பூரணமான மற்றும்‌ முழுமையான 
வெளிப்பாடாயிருக்கின்றார்‌ (யோவான்‌ 14:9). “வார்த்தை?” என்பது 
யோவானின்‌ எழுத்துக்களில்‌ இயேசுவைக்‌ குறிப்பதற்கு மிகவும்‌ அடிக்கடி 
பயன்படுத்தப்பட்ட குறிப்புப்‌ பெயர்களில்‌ ஒன்றாக உள்ளது; புதிய 
ஏற்பாட்டில்‌, உண்மையில்‌ இந்த அப்போஸ்தலர்‌ மாத்திரமே இயேசுவைக்‌ 
குறிப்பிடுவதற்கு இந்தச்‌ சொற்றொடரைப்‌ பயன்படுத்திய ஒரே எழுத்தாளர்‌ 
ஆவார்‌ (யோவான்‌ 1:1, 14; 1 யோவான்‌ 1:1).”” 

இயேசு ஒரு சேனையை நடத்துகின்றாரென்று கூறுவதன்‌ மூலம்‌ 14ம்‌ 
வசனம்‌ இந்தக்‌ காட்சியை விரிவுபடுத்துகிறது: “பரலோகத்திலுள்ள 
சேனைகள்‌ வெண்மையும்‌ சுத்தமுமான மெல்லிய வஸ்திரந்தரித்தவர்களாய்‌, 
வெள்ளைக்குதிரைகளின்மேல்‌ ஏறி, அவருக்குப்‌ பின்‌ சென்றார்கள்‌.” இந்த 
சேனையானது கிறிஸ்துவின்‌ மணவாட்டியை (சபையை, கிறிஸ்தவர்களை) 
கொண்டதாய்‌ இருந்தது என்று பலர்‌ யூகிக்கன்றனர்‌, ஏனெனில்‌ சில 
வசனங்களுக்கு முன்பு, மணவாட்டிக்கு “சுத்தமும்‌ பிரகாசமுமான மெல்லிய 
வஸ்திரம்‌” கொடுக்கப்பட்டு இருந்தது (வசனம்‌ 8). இந்த உடையானது 
அடிப்படையில்‌ அதைப்‌ போன்றதாக இருந்தது என்பது உண்மையே, 
ஆனாலும்‌ இது அனேகமாக, அரியணை அறையின்‌ தர அளவுக்குரிய 
உடையாக இருந்திருக்கலாம்‌ (4:4ஐக்‌ காணவும்‌). “பரலோகத்திலுள்ள 
சேனைகள்‌ வெண்மையும்‌ சுத்தமுமான மெல்லிய வஸ்திரந்தரித்தவார்களாய்‌ 
..” என்பது தேவனுடைய தூதர்கள்‌ என்பதே பெரிதும்‌ பொருந்தும்‌. 








வேதவசனங்கள்‌ முழுவதிலும்‌ தூதர்கள்‌, தேவனுடைய பரலோக “சேனை” 
(படை; யோசுவா 5:14, 15; 1 இராஜாக்கள்‌ 22:19; 1 நாளாகமம்‌ 12:22; 


98 


தானியேல்‌ 7:10; மத்தேயு 26:53 ஆகியவற்றைக்‌ காணவும்‌) என்றே 
சித்தரிக்கப்படுகின்றனர்‌. இயேசு தமது பரிசுத்த தூதார்களுடன்‌ வருவார்‌ 
என்பது எவ்வித மாறுபாடும்‌ இன்றி சித்தரிக்கப்படுறெது (மத்தேயு 25:31; 
மாற்கு 8:38; லூக்கா 9:26; 2 தெசலோனிக்கேயர்‌ 1:7). 

அல்பெர்ட்டஸ்‌ பயட்டெர்ஸ்‌ என்பவர்‌, “கிறிஸ்தவர்கள்‌ பரலோக 





இளைப்பாறுதலைப்‌ பெற்ற பின்‌, துன்மார்க்கத்தோடு யுத்தம்‌ செய்யத்‌ 
திரும்பவும்‌ முன்செல்வார்கள்‌ என்று பேசுதல்‌ வேதவசனங்களுக்கு 
அந்நியமான கருத்தாக உள்ளது”? 
என்பவர்‌, தமது விளக்க உரையில்‌ சற்றே நகைச்சுவையைக்‌ கூட்டினார்‌: 
“கர்த்தர்‌ தமது ஆடுகளை, ஒநாய்களுக்கு எதிராக அழிக்கும்‌ சக்தியாக 
இருக்கும்படி ஒருங்கிணைத்தார்‌ என்று ஒருக்காலும்‌ சித்தரிக்கப்‌ 
படுவதில்லை!” 

இருப்பினும்‌, சேனையானது பரிசுத்தவான்‌௧ளைக்‌ கொண்டிருந்ததா 


என்று கூறினார்‌. பர்ட்டன்‌ காஃப்பென்‌ 


அல்லது தூகர்களைக்‌ கொண்டிருந்ததா என்பது சிறிதளவே விளைவை 
ஏற்படுத்துவதாக இருக்றெது. வசனத்தைச்‌ சற்றே உற்று நோக்குங்கள்‌, அந்த 
சேனையானது இயேசுவைப்‌ பின்பற்றுதலைத்‌ தவிர வேறெதுவும்‌ 
செய்யாததாகச்‌ சித்தரிக்கப்பட்டுள்ளகைக்‌ காண்பீர்கள்‌. லியோன்‌ மோரீஸ்‌ 
என்பவர்‌, “சேனைகளைக்‌ கொண்டல்ல ஆனால்‌ வசனத்தைக்‌ கொண்டே 
[இயேசு] மக்களினங்களைத்‌ தாக்குகின்றார்‌ ... சேனைகள்‌ வசனத்திற்குப்‌ 
பின்னணியாய்‌ இருத்தல்‌ என்பதைத்‌ தவிர வேறெந்தப்‌ பணியும்‌ 
செய்வதில்லை. அவைகள்‌ பொருத்தமான பணிவாளர்‌ கூட்டமாய்‌ 
இருந்தனர்‌, ஆனால்‌ அவர்‌ அவர்களைச்‌ சார்ந்திருக்கவில்லை””! என்று 
கூறினார்‌. 

இயேசுதாமே தமது விரோதிகளைக்‌ கழ்ப்படுத்துகன்றார்‌ என்பதை 
15ம்‌ வசனம்‌ தெளிவாக்குகிறது: “புறஜாதிகளை வெட்டும்படிக்கு 
அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம்‌ புறப்படுகிறது; 





இருப்புக்கோலால்‌ அவர்களை அரசாளுவார்‌; அவர்‌ சர்வவல்லமையுள்ள 
தேவனுடைய உக்ரெகோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார்‌. ” 
மூலவசனத்தில்‌, கடைசி இரண்டு சிறப்புப்‌ பெயர்களுக்கு வலியுறுத்தம்‌ 
குரப்பட்டுள்ளது.”” வசனமானது “அவர்‌ இருப்புக்கோலால்‌ அவர்களை 
அரசாளுவார்‌”” மற்றும்‌ “அவர்‌ சர்வவல்லமையுள்ள தேவனுடைய 
உக்ரெகோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார்‌”” என்று 
உறுதிப்படுத்துகிறது. 

15ம்‌ வசனத்தின்‌ அடையாளத்துவம்‌ வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
புத்தகத்தில்‌ இதற்கு முன்பு பயன்படுத்தப்பட்டுள்ளது.”” துன்மார்க்கரை 
நியாயந்தீர்க்க, தண்டிக்க மற்றும்‌ அழிப்பதற்காக இயேசு வருகின்றார்‌ 
என்பதை வலியுறுத்தப்‌ பரிசுத்த ஆவியானர்‌ உருவகத்திற்குமேல்‌ 
உருவகமாகக்‌ குவிக்கின்றார்‌. ஜார்ஜ்‌ லேடு என்பவர்‌ பின்வருமாறு 
எழுதினார்‌, 


கிறிஸ்துவைப்‌ பற்றிய இந்தச்‌ சித்தரிப்பானது, புதிய ஏற்பாட்டின்‌ 
எஞ்சியுள்ள பகுதியில்‌ காணப்படும்‌ கிருபையும்‌ இரக்கமும்‌ நிறைந்த 


99 


கிறிஸ்து என்ற சித்தரிப்பிற்கு நேர்மாறாய்‌ இருக்கிறது என்ற கருத்தைச்‌ 

சில விளக்கவுரையாளர்கள்‌ பற்றிக்கொண்டுள்ளனர்‌. இது 
உண்மையல்ல; புதிய ஏற்பாட்டின்‌ எல்லா இடங்களிலும்‌, 
நியாயத்தீர்ப்பின்‌ மூலம்‌ வெற்றியின்‌ கூறு என்பது கிறிஸ்துவின்‌ 

மொத்த ஊழியத்திலும்‌ தப்ப இயலாத அம்சமாக உள்ளது. (மத்தேயு 

13:41-42; 25:41; ரோமர்‌ 2:5; 2 தெசலோனிக்கேயர்‌ 1:7; 2:8 ஆடிய 

வசனப்பகுதிகளைக்‌ காணவும்‌.) 
16ம்‌ வசனம்‌ இந்தக்‌ காட்சியை உச்சநிலைக்குக்‌ கொண்டுவருகிறது: “ ராஜாதி 
ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்னும்‌ நாமம்‌ அவருடைய வஸ்திரத்தின்மேலும்‌ 
அவருடைய தொடையின்‌ மேலும்‌ எழுதப்பட்டி ருந்தது.” ” மோசே, “உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ தேவாதி தேவனும்‌, கர்த்தாதி கர்த்தரு ... 
மாயிருக்கிறார்‌” (உபாகமம்‌ 10:17) என்று இஸ்ரவேல்‌ மக்களிடத்தில்‌ 
கூறியிருந்தார்‌. தானியேலின்‌ தேவன்‌ “தேவர்களுக்குத்‌ தேவனும்‌, 
ராஜாக்களுக்கு ஆண்டவரு ... மாயிருக்றொர்‌” (தூனியேல்‌ 2:47) என்று 
நேபுகாத்நேச்சார்‌ ஒப்புக்கொண்டிருந்தார்‌. தேவனை “ராஜாதி ராஜாவும்‌ 
கர்த்தாதி கர்த்தாவும்‌”” (1 தீமோத்தேயு 6:15) என்று பவுல்‌ 
குறிப்பிட்டிருந்தார்‌. வெளிப்படுத்தின விசேஷத்தில்‌, இயேசுவுக்கு இந்தத்‌ 
தெய்வீகச்‌ சிறப்புப்‌ பெயர்‌ நடைமுறைப்படுத்தப்படுகிறது.”” முன்னதாக, 
17ம்‌ அதிகாரத்தில்‌, “இவர்கள்‌ [மிருகமும்‌ அதன்‌ கூட்டாளிகளும்‌] ஆட்டுக்‌ 
குட்டியானவருடனே யுத்தம்‌ பண்ணுவார்கள்‌; ஆட்டுக்குட்டியானவர்‌ 
கர்த்தாதி கர்த்தாவும்‌ ராஜாதி ராஜாவுமாயிருக்கிறபடியால்‌ அவர்களை 
ஜெயிப்பார்‌” என்று நாம்‌ வாசித்தோம்‌ (17:14). இப்போது, இந்தத்‌ 
தரிசனத்தில்‌, இந்தப்‌ பரிசுத்தமான குறிப்புப்‌ பெயரானது “வஸ்திரத்தின்‌ 
மேலும்‌ அவரது தொடையின்மேலும்‌” எழுதப்பட்டிருந்தது: இயேசு 
“ராஜாதி ராஜாவும்‌, கர்த்தாதி கர்த்தாவுமாய்‌” இருக்கின்றார்‌. 

இந்தப்‌ பெயரானது ஒவ்வொருவராலும்‌ தெளிவாய்க்‌ கண்டு 

புரிந்துகொள்ளப்படக்கூடிய இடத்தில்‌ இருந்தது.?* இது மனிதர்களின்‌ 
உரிமைகோருதல்களை மறுதலிக்கிறது: பேரரசர்‌ “இராஜாதி இராஜாவும்‌ 
கர்த்தாதி கர்த்தாவும்‌ என்று அழைக்கப்பட்டிருக்கலாம்‌,” ஆனால்‌ அவர்‌ 
(பேரரசர்‌) அவ்வாறு இல்லை. இப்பெயரானது இயேசுவின்‌ மேன்மைத்‌ 
தன்மையையும்‌ உறுதிப்படுத்துறெது: அவர்‌ மாத்திரமே ராஜாதி ராஜாவும்‌ 
கர்த்தாதி கர்த்தாவுமாய்‌ இருக்கின்றார்‌. பல தேவர்களும்‌ கர்த்தாக்களும்‌ 
இருக்கின்றனர்‌ (1 கொரிந்தியர்‌ 8:5), ஆனால்‌ அவர்கள்‌ யாவர்‌ மீதும்‌ 








கார்த்தராக உள்ளவர்‌ ஒருவரே (எபேசியர்‌ 4:5). ஆட்சியாளர்கள்‌ பலர்‌ 
இருக்கின்றனர்‌, ஆனால்‌ யாவர்‌ மீதும்‌ அரசராக உள்ளவர்‌ ஒருவரே! 


அவரது வெற்றி நிச்சயமானதாக 
உள்ளது (19:17, 18)” 
17ம்‌ வசனத்தில்‌ கவனக்குவிப்பானது சற்று நேரத்திற்கு, 
இயேசுவினிடத்திலிருந்து மாறி, “சூரியனில்‌ நின்ற தூதனிடத்திற்கு””* 
(வசனம்‌ 17௮) மாறுகிறது, அவ்விடத்தில்‌ அத்தூாதனைக்‌ காணமுடிந்தது.” 


100 


செய்தியாளர்‌, “வானத்தின்‌ மத்தியில்‌ பறக்கிற சகல பறவைகளுக்கும்‌” 
கேட்கும்‌ வகையில்‌ “சத்தத்தோடே கூப்பிட்டான்‌” (வசனங்கள்‌ 172 ஆ, 18ஈ). 
“வானத்தின்‌ மத்தியில்‌ பறக்கிற” பறவைகள்‌, பெரிய, பலத்த சிறகுகள்‌ 
கொண்டவையாகவும்‌, அவற்றில்‌ பல மாம்ச உண்ணிகளாகவும்‌ 
இருக்கின்றன. அவைகள்‌ தரைக்கு மேல்‌ மிகவும்‌ உயரத்தில்‌ வட்டமிட்டு 
உணவுக்காக தேடி அலைகின்றன. 

மாம்ச உண்ணிகளுக்குத்‌ தூதன்‌ ஒரு நல்லசெய்தியைக்‌ கொண்டிருந்‌ 
தூர்‌: ஒரு புத்தம்புதிய, ஏராளமான உணவு விநியோகம்‌ சமீபமாய்‌ இருந்தது. 
அவர்‌ பின்வருமாறு சத்தமிட்டுக்‌ கூறினார்‌, 


நீங்கள்‌ ராஜாக்களின்‌ மாம்சத்தையும்‌,”' சேனைத்தலைவர்களின்‌ 
மாம்சத்தையும்‌, பலவான்களின்‌ மாம்சத்தையும்‌, குதிரைகளின்‌”' 
மாம்சத்தையும்‌, அவைகளின்மேல்‌ ஏறியிருக்கிறவர்களின்‌ 
மாம்சத்தையும்‌, சுயாதனர்‌ அடிமைகள்‌, சிறியோர்‌ பெரியோர்‌, இவர்‌ 
[மனிதர்‌]களெல்லாருடைய”” மாம்சத்தையும்‌ பட்சிக்கும்படிக்கு, 
மகாதேவன்‌ கொடுக்கும்‌ விருந்துக்குக்‌ கூடிவாருங்கள்‌ (வசனம்‌ 18). 


எதிர்பார்க்கப்பட்ட காட்சியானது கொடூரமும்‌ பயங்கரமுமானதாக 
இருக்கிறது: இரத்தம்‌ ஊறிய யுத்தகளத்தில்‌, கண்டதுண்டமான 
முறிந்துபோன உடல்கள்‌ உயர்ந்து குவிந்து கிடக்க, இறந்தவர்களுடைய 
உடல்களைப்‌ பறவைகள்‌ கொத்துக்‌ கிழித்துக்கொண்டிருக்கன்றன. நமக்கு 
இயேசுவின்‌ வார்த்தைகள்‌ நினைவூட்டப்படுகின்றன: “பிணம்‌ எங்கேயோ 
அங்கே கழுகுகள்‌ வந்து கூடும்‌” (மத்தேயு 24:28). “கோகு மற்றும்‌ மாகோகு” 
ஆகியோருக்கு எதிரான எசேக்கியேலின்‌ வாய்மொழியும்‌ நமக்கு 
நினைவூட்டப்படுகிறது (எசேக்கியேல்‌ 38:2). அந்தத்‌ தீர்க்கதரிசிக்குப்‌ 
பின்வருமாறு கட்டளையிடப்பட்டது, 





நீ சகலவித பட்சிுகளையும்‌ வெளியில்‌ இருக்கிற சகல 
மிருகங்களையும்‌ நோக்கி: நீங்கள்‌ ஏகமாய்க்‌ கூடிக்கொண்டு, ... நான்‌ 
உங்களுக்காகச்‌ செய்யும்‌ ... மகா யாகத்துக்குச்‌ சுற்றிலுமிருந்து வந்து 
சேர்ந்து, மாம்சம்‌ இன்று இரத்தங்குடியுங்கள்‌. நீங்கள்‌ பராக்கிரம 
சாலிகளின்‌ மாம்சத்தைத்‌ தின்று, பூமியினுடைய பிரபுக்களின்‌ 
இரத்தத்தைக்‌ குடிப்பீர்கள்‌; ... நான்‌ உங்களுக்காகச்‌ செய்யும்‌ 
யாகத்திலே நீங்கள்‌ திருப்தியாகுமளவும்‌ கொழுப்பைத்‌ தின்று, 
வெறியாகுமளவும்‌ இரத்தத்தைக்‌ குடிப்பீர்கள்‌ ... குதிரைகளையும்‌, 
இரதவீரர்களையும்‌, பராக்கிரமசாலிகளையும்‌, சகல யுத்தவீரர்‌ 
களையும்‌ தின்று, திருப்தியாவீர்களென்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
உரைக்கிறார்‌ என்று சொல்லு (எசேக்கியேல்‌ 39:17-20). 


வெளிப்படுத்தின விசேஷம்‌ 19:17, 18ன்‌ அகோரமான விருந்து 
தேவனால்‌ அளிக்கப்பட்டதால்‌, அது “மகாதேவன்‌ கொடுக்கும்‌ விருந்து” 
என்று அழைக்கப்பட்டுள்ளது. இந்த “விருந்து” பலவிதமானவர்களைக்‌ 
கொண்டிருந்தது: அரசர்களும்‌ பலவான்களும்‌, படைத்தளபதிகளும்‌” 
அவர்களின்‌ படைவீரர்களும்‌, மற்றும்‌ “சுயாதனர்‌ அடிமைகள்‌, சிறியோர்‌ 


101 


பெரியோர்‌” என்ற நிலையில்‌ இருந்து, தேவனுக்கு எதிராகக்‌ கலகம்‌ 
செய்திருந்த மற்றவர்களும்‌ இருந்தனர்‌. தண்டனைக்குத்‌ தப்பிப்பதற்கு, 
அரசர்கள்‌ போதிய அளவுக்கு வல்லமையையோ, பலவான்கள்‌ போதிய 





அளவுக்கு செல்வாக்கையோ அல்லது படைத்தளபதிகள்‌ போதிய 
அளவுக்குப்‌ படைவீரர்களையோ கொண்டிருக்கவில்லை. இவர்கள்‌ 
யாவரும்‌ கர்த்தருக்கு முன்பாக உதவியற்றவர்களாய்‌ இருந்தனர்‌. 
சிந்தித்துப்‌ பார்க்கையில்‌, எதிர்பார்க்கப்பட்ட இவ்விருந்தின்‌ 
பல்வகைத்‌ தன்மை என்பது ஒருவேளை முதலில்‌ காணப்பட்டதுபோல்‌ 
அவ்வளவு பெரியதாய்‌ இராதிருக்கலாம்‌. டெக்ஸாசின்‌ ஃபோர்ட்வொர்த்‌ 
என்ற இடத்தில்‌ உள்ள, துரித - உணவு விடுதியொன்று என்‌ நினைவுக்கு 
வருகிறது. அங்கே மிக விரிவான உணவுப்பட்டியல்‌ அளிக்கப்படுகிறது - 
ஆனால்‌ (என்னால்‌ கூறமுடிந்த அளவில்‌) ஒரே விதமான நான்கைந்து 
பொருட்களே ஒவ்வொரு பதார்த்தத்திலும்‌ பயன்படுத்தப்பட்டன. 19:17, 





18ல்‌ தோற்கடிக்கப்பட்டவர்கள்‌, அரசர்களாக, படைத்தளபதிகளாக, 
பலவான்களாக, மாபெரும்‌ மனிதர்களாக இருந்திருக்கலாம்‌, ஆனால்‌ 
அசுத்தத்தை உண்ணும்‌ பறவைகள்‌, செல்வம்‌ வல்லமை அல்லது பெருமை 
என்பவற்றைக்‌ குறித்து ஒன்றும்‌ அறிவதில்லை. களபதியோ சாதாரண போர்‌ 
வீரனோ, ஒரு குதிரையில்‌ பயணித்த படைத்தளபதியோ அல்லது 








அவருக்குப்‌ பக்கத்தில்‌ சென்ற வேலைக்காரனோ, எல்லா மனித மாம்சமும்‌ 
விருந்துண்ணும்‌ பறவைகளுக்கு ஒரேவிதமான ருசியை உடையவை 
களாகவே இருந்தன.” இவ்விதமாக, பெருமையும்‌ சுய - நிறைவும்‌ 
உடையவர்கள்‌ தாழ்த்தப்படுவார்கள்‌ (நீதிமொழிகள்‌ 16:18). 
“ஆட்டுக்குட்டியானவரின்‌ கலியாணவிருந்து” (வசனம்‌ 9) மற்றும்‌ 
“தேவன்‌ அளிக்கும்‌ மகா விருந்து” ஆகிய இரண்டிற்கும்‌ இடையில்‌ ஒரு 
நேர்மாறு இருத்தல்‌ நோக்கங்கொள்ளப்பட்டுள்ளது என்பது உறுதி. 


பத்தொன்பதாம்‌ அதிகாரம்‌, மிகவும்‌ நேர்மாறான இரண்டு 
காட்சிகளைச்‌ சித்தரித்து, அவையிரண்டும்‌ ஒரே திரையில்‌ 
இருந்ததுபோல்‌ வரைந்தது - இரண்டு விருந்துகள்‌, ... முதலாவது 
விருந்து பரலோக வெளிச்சத்தினால்‌ குளிப்பாட்டப்பட்டுள்ளது, ... 
இன்னொன்று இருளினால்‌ நிழலிடப்பட்டுள்ளது. ஒன்றில்‌ உள்ள 
விருந்தினர்கள்‌ ... வெள்ளை நிற உடையில்‌ இருந்த திரளான 
கூட்டத்தினராவர்‌; இன்னொன்றில்‌ உள்ள விருந்தினர்கள்‌ 
பிணந்தின்னும்‌ மிருகங்களும்‌ செத்தவற்றைத்தின்னும்‌ பறவைகளு 
மாகும்‌. ஒன்றில்‌ பரலோக பாடற்குழுவினால்‌ பாடப்பட்ட இசை 
உள்ளது ... இன்னொன்றில்‌ இசையில்லை, பாடல்‌ இல்லை, 
எலும்புகளை மெல்லும்‌ சத்தம்‌ மாத்திரம்‌ உள்ளது.” 


“அது வெறுப்பூட்டுவதாக உள்ளது!” என்று யாரேனும்‌ ஒருவர்‌ 
மறுப்புரைக்கலாம்‌. ஆம்‌ - ஆனால்‌ அது, நரகத்தைவிட வெறுப்பூட்வெதாக 
இருப்பதில்லை. பரிசுத்த ஆவியானவர்‌, பயங்கரம்‌ நிறைந்த ஒரு சித்திரத்தை 
வரைகின்றார்‌, ஆனால்‌ “கர்த்தருக்குப்‌ பயப்படுதலே ஞானத்தின்‌ ஆரம்பம்‌” 
என்பதை நினைவில்‌ வைத்துக்கொள்ளுங்கள்‌ (நீதிமொழிகள்‌ 9:10). 


102 


உங்களுக்குத்‌ தெரிந்துகொள்ளும்‌ வாய்ப்பு உள்ளது: நீங்கள்‌ இயேசுவைப்‌ 
பின்பற்றி, ஆட்டுக்குட்டியானவரின்‌ கலியாண விருந்திற்கு அழைக்கப்பட்‌ 
டிருக்க முடியும்‌, அல்லது நீங்கள்‌ கர்த்தரை எதிர்த்து நின்று தேவனுடைய 
மகாவிருந்தில்‌ உணவுப்பதார்த்தமாகக்‌ கூடும்‌. 

வரும்‌ “யுத்தத்தின்‌” விளைவு ஒருபோதும்‌ சந்தேகத்தில்‌ இருந்ததில்லை 
என்ற உண்மைக்கு விசேஷ கவனம்‌ செலுத்துங்கள்‌. விரோதிகள்‌ யுத்தத்தில்‌ 
ஈடுபடுவதற்கு முன்பாகவே அவர்களது சடலங்களை உண்ணும்படி 
பறவைகள்‌ அமைக்கப்பட்டிருந்தன. இயேசுவின்‌ வெற்றி நிச்சயமானதாய்‌ 
இருக்கிறது. 


அவரது விரோதிகள்‌ அழிவுக்குரியவார்களாய்‌ 
இருக்கின்றனர்‌ (19:19-21) 

கடைசியாக, நமது வசனப்பகுஇயின்‌ முதன்மை நோக்கத்திடத்திற்கு 
வருகின்றோம்‌: அது, கர்த்தருடைய விரோதிகளில்‌ இருவருடைய 
வீழ்ச்சியாகும்‌. யோவான்‌, “பின்பு, மிருகமும்‌ பூமியின்‌ ராஜாக்களும்‌ 
அவர்களுடைய சேனைகளும்‌, குதிரையின்மேல்‌ ஏறியிருக்கிறவரோடும்‌ 
அவருடைய சேனையோடும்‌ யுத்தம்‌ பண்ணும்படிக்குக்‌ கூடிவரக்‌ 
கண்டேன்‌” என்று எழுதினார்‌ (வசனம்‌ 19). “மிருகம்‌” என்பது 13:1, 2ல்‌ 
அறிமுகப்படுத்தப்பட்டதான, கோற்கடிக்கப்பட இயலாததாகத்‌ தோன்றிய 
கடல்‌ மிருகம்‌ ஆகும்‌. (13:4, 7, ச ஆகிய வசனங்களைக்‌ காணவும்‌.) மிருகமும்‌ 
அதன்‌ உடன்‌ வேலையாளும்‌ (நிலத்தில்‌ இருந்து வந்த மிருகமும்‌, இவன்‌ 
“கள்ளத்தீர்க்கதரிசி””” என்றும்‌ அறியப்பட்டிருந்தான்‌ [16:13]) அழிக்கப்‌ 
படுவார்கள்‌ (19:20); ஆனால்‌ மிருகம்‌ தலைவனாய்‌ இருந்தபடியால்‌, அது 
மாத்திரம்‌ 19ன்‌ வசனத்தில்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்குப்‌ 
பின்பற்றாளர்களைப்‌ பட்டியலிட்டுச்‌ சேர்த்தல்‌ என்பது கள்ளத்தீர்க்க 
குரிசியின்‌ பணியாக இருந்தது (13:12). 

கிரேக்க வசனமானது, மிருகமும்‌ அதன்‌ சேனைகளும்‌ “குதிரையின்‌ 
மேல்‌ ஏறியிருக்கிறவரோடு யுத்தம்பண்ணுபடிக்குக்‌ கூடிவரக்கண்டேன்‌” 
என்றுதான்‌ நேரடி அர்த்தமாகக்‌ கூறுகிறது. முந்திய பாடம்‌ ஒன்றில்‌ 
சுட்டிக்காண்பிக்கப்பட்டபடி, இது அடுத்த பாடத்திலும்‌ குறிப்பிடப்பட்டு 
இருக்கிறதான “அர்மகெதோன்‌ யுத்தம்‌” என்று பரவலாக அறியப்‌ 
பட்டுள்ளது (20:8). இது 16:13-21ல்‌ குறிப்பிடப்பட்டுள்ள அதே 
யுத்தம்தான்‌ என்பதை வலியுறுத்துவதற்காக, அதே அடிப்படை யுத்தக்‌ 
காட்சியை வரைந்து அதற்கு பின்பு இவ்வதிகாரத்தில்‌ இருந்து விசேஷித்த 
விபரங்களைக்‌ கூட்டும்படி, பிரையன்‌ வாட்ஸ்‌ அவர்களிடத்தில்‌ நான்‌ 
கேட்டுக்கொண்டேன்‌: வெள்ளைக்குதிரையின்மீது ஏறியிருப்பவர்‌, 
தலைவர்களாக இரண்டு மிருகங்கள்‌, மற்றும்‌ அவைகளுடைய விருந்திற்குக்‌ 
காத்திருக்கும்‌ பறவைகள்‌. (“ “யுத்தம்‌ பற்றிய இரண்டாவது விபரம்‌” என்ற 
விளக்க படத்தைக்‌ காணவும்‌.) 

மீண்டும்‌ ஒருமுறை, “இந்த மேடை அமைவானது ஒரு 
எதிர்த்தாக்குதலுக்கென்று அமைக்கப்பட்டு இருந்தாலும்‌, ... யுத்தம்‌ 





103 


ஏற்படவே இல்லை” என்பதைக்‌ கவனியுங்கள்‌.”” டொனால்டு குத்ரீ 
என்பவர்‌, “எந்த யுத்தமும்‌ நடைபெற்றதாக விவரிப்பு எதுவும்‌ இல்லை ... 
யுத்த வீரரான அரசர்‌, சேனைகளில்‌ பலத்தினால்‌ அல்ல, ஆனால்‌ அவரது 
வாயினின்று புறப்பட்ட பட்டயத்தினாலேயே வெற்றிகொள்கின்றார்‌. 
பேரழிவை ஏற்படுத்த அவரது கட்டளையே போதுமானதாக உள்ளது” 
என்று சுட்டிக்காண்பித்தார்‌.“? பர்ட்டன்‌ காஃப்மென்‌ என்பவர்‌ 
பின்வருமாறு எழுதினார்‌, 


இவ்விடத்தில்‌ எவ்வகையான “யுத்தமும்‌?” நடைபெறவில்லை. 
அர்மகெதோன்‌ யுத்தம்‌ என்று அழைக்கப்படுகிற யுத்தமானது, 
மனிதனின்‌ கற்பனையில்‌ உருவானதேயொழிய வேறொன்றுமில்லை. 
கிறிஸ்துவுக்கு, தூதர்கள்‌ அல்லது வேறெவரும்‌ கொண்ட சேனைகள்‌ 
தேவையில்லை. சூரியனை அதன்‌ இடத்தில்‌ சுழற்றிவிடுறெ அவரது 
வசனம்‌, காலம்‌ வருகிறபோது அவரது சித்தத்தைச்‌ செயல்படுத்தும்‌.” 


பெரும்பான்மையான மிரட்டும்‌ நபர்களைப்‌ போலவே, மிருகமும்‌ 
சாரீரப்பிரகாரமாகத்‌ தன்னைவிட பலவீனமாய்‌ இருந்தவர்களை அகட்டி 
உருட்டியபோது பலம்‌ வாய்ந்ததாகவே தோன்றியது (13:7, 15), ஆனால்‌ 
அது தன்னைவிட மேலான வலிமையை எதிர்கொண்டபோது 
நொறுங்கிப்போயிற்று. அதன்‌ முரட்டுத்தனமும்‌ தேவதூஷணமான உரிமை 
கோருதல்களும்‌ (13:5, 6) ஆட்டுக்குட்டியானவரின்‌ வல்லமைக்கு எதிரே 
வெறுமையாகிப்போயின. 


அப்பொழுது மிருகம்‌ பிடிக்கப்பட்டது; மிருகத்தின்‌ முன்பாகச்‌ செய்த 
அற்புதங்களால்‌ அதின்‌ முத்திரையைக்‌ தரித்தவர்களையும்‌ அதின்‌ 
சொரூபத்தை” வணங்கினவர்களையும்‌ மோசம்போக்னெ 
கள்ளத்தீர்க்கதரிசியும்கூடப்‌ பிடிக்கப்பட்டான்‌; இருவரும்‌ கந்தகம்‌ 
எரிகிற அக்கினிக்கடலிலே உயிரோடே” தள்ளப்பட்டார்கள்‌ (வசனம்‌ 
20). (“மிருகமும்‌ கள்ளத்தீர்க்கதரிசியும்‌ அக்கினிக்‌ கடலிலே 
குள்ளப்படுதல்‌” என்ற விளக்க படத்தைக்‌ காணவும்‌.) 


அந்த அக்கினிக்கடலில்‌ “அவர்கள்‌ இரவும்‌ பகலும்‌ சதாகாலங்களிலும்‌ 
வாதிக்கப்படுவார்கள்‌” (20:10). 

இது “அக்கினியும்‌ கந்தகமும்‌ எரிகிற கடல்‌” பற்றி முதல்‌ குறிப்பிடுதலாக 
உள்ளது, ஆனால்‌ இது கடைசியானதாயிராது (20:10, 14, 15; 21:8).“ 
வெளிப்படுத்தின விசேஷம்‌ “நரகம்‌” (01: 22727௭” என்ற வார்த்தையைப்‌ 
பயன்படுத்துவதில்லை, ஆனால்‌ பரிசுத்த ஆவியானவர்‌, துன்மார்க்கருடைய 
கடைசி அடைவிடத்கைக்‌ தம்‌ சிந்தையில்‌ கொண்டிருந்தார்‌ என்பது 
கெளிவு. “பிசாசுக்கும்‌ அவனது தூதர்களுக்கும்‌ நித்திய அக்கினி 
ஆயத்தமாக்கப்பட்டுள்ளது”” (மத்தேயு 25:41), மற்றும்‌ சாத்தானைப்‌ 
பின்பற்றுவதை விடாது பற்றிக்கொண்டிருப்பவர்களும்‌ அங்கு சென்று 
சேருவார்கள்‌. 

இது எழுதப்பட்ட காலத்தில்‌, இங்கு பயன்படுத்தப்பட்ட 
அடையாளத்துவம்‌, ரோமப்பேரரசு, அதன்‌ முகவர்கள்‌ மற்றும்‌ அதன்‌ 


104 


கூட்டாளிகள்‌ ஆகியோரின்‌ முடிவு வீழ்ச்சியை முன்னுரைக்கப்‌ 
பயன்படுத்தப்பட்டது. இருப்பினும்‌ இந்த உருவகம்‌, “தேவனுக்கும்‌ அவரது 
ராஜ்யத்திற்கும்‌ எதிராகப்‌ போராட எல்லாக்‌ காலத்திலும்‌ எழும்பும்‌ 
அப்படிப்பட்ட எல்லா வல்லமைகளின்‌ முடிவை”யும்‌** சித்தரிக்கிறது 
என்பதை நிச்சயமாக எல்லாரும்‌ ஓப்புக்கொள்வார்கள்‌. “துன்மார்க்கரும்‌ 
தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும்‌, நரகத்திலே தள்ளப்படும்‌” நாள்‌ வரும்‌ 
(சங்கீதம்‌ 9:17; KIV). 

இரண்டு விரோதிகளும்‌ அழிக்கப்பட்ட திடீர்த்தன்மையே இவ்வசனப்‌ 
பகுதியில்‌ மிகவும்‌ அதிர்ச்சியூட்டக்கூடிய அம்சமாக உள்ளது. இது இவ்‌ 
விபரத்தின்‌ வீரத்தன்மையில்‌ பிரஇுபலிக்கப்படுகிறது: “மிருகமும்‌ கள்ளத்‌ 
தீர்க்கதரிசியும்‌ எவ்வாறு பிடிக்கப்பட்டு, அக்கினியும்‌ கந்தகமும்‌ உள்ள 
இடத்தில்‌ உயிருடன்‌ தூக்கியெறியப்பட்டனர்‌ என்பதை ... கூறுவதற்கு ஒரு 
வசனமே போதுமானதாக உள்ளது.””” மகாபாபிலோனின்‌ வீழ்ச்சியைப்‌ 
பற்றி நாம்‌ ஏற்கனவே கண்டுள்ளோம்‌ (17 மற்றும்‌ 18ம்‌ அதிகாரங்கள்‌). 
(ரோமாபுரி நகரம்‌ என்ற) தலை அழிக்கப்பட்ட போது, (ரோமப்பேரரசு 
என்ற) உடல்‌ இனியும்‌ உயிர்‌ பிழைத்திருக்க இயலாது. வெற்றி பெற்றதாகத்‌ 
தோற்றமளித்த வசதித்‌ தன்மையானது, எதிர்த்து நிற்கப்படக்கூடாத 
மாபெரும்‌ எதிரொளியும்கூடக்‌ கர்த்தரோடு ஓப்பிடப்படும்போது ஒரு 
குழந்தைபோன்றே இருக்கின்றான்‌ என்பதற்கு ஒரு நினைவூட்டுதலாக 
உள்ளது. இரு மிருகங்களுக்கும்‌ “அவற்றின்‌ சிறிய நாள்‌” தரப்பட்டி ருந்தது, 
அனால்‌ அவைகள்‌ தங்களுக்குரிய சரியான இடத்தில்‌ போடப்பட்டுள்ளதை 
இங்கு நாம்‌ காணுகின்றோம்‌.” 

நமது வேதவசனப்பகுதியின்‌ கடைசி வசனம்‌ இரண்டு நோக்கங்களை 
நிறைவேற்றுகிறது: இது மிருகத்தாலும்‌ கள்ளத்தீர்க்ககரிசியாலும்‌ வஞ்சிக்கப்‌ 
பட்டவர்களுடைய முடிவைக்‌ கூறுகிறது, மற்றும்‌ இது பறவைகளுக்குத்‌ 
தூதனால்‌ ஏற்படுத்தப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகிறது: “மற்றவர்கள்‌ 
குதிரையின்மேல்‌ ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால்‌ 
கொல்லப்பட்டார்கள்‌; அவர்களுடைய மாம்சத்தினால்‌ பறவைகள்‌ யாவும்‌ 
திருப்தியடைந்தன” (வசனம்‌ 21). வார்ரென்‌ வயர்ஸ்ப்‌ என்பவர்‌ 
கூறியுள்ளபடி, கர்த்தருடைய விரோதிகள்‌ “அர்மகெதோனை ஒரு யுத்தம்‌ 
என்ற வகையில்‌ காணலாம்‌, ஆனால்‌ தேவனைப்‌ பொறுத்தமட்டில்‌ அது 
ஆகாயத்துப்‌ பறவைகளுக்கு ஒரு “விருந்தாக” மாத்திரம்‌ இருந்தது.” 
இவ்விதமாக, “தேவனுக்கு எதிரான கலகத்தின்‌ மதியற்ற மற்றும்‌ வீணான 
தன்மை” வலியுறுத்தப்படுறெது.”' 


முடிவுரை 

19:11-21ன்‌ உருவகம்‌ நேரடி அர்த்தம்‌ கொண்டதல்ல என்பதைப்‌ 
புரிந்துகொள்ளப்‌ போதிய அளவு நீண்ட நாட்களாக, வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ புத்தகத்தை நீங்கள்‌ படித்திருக்கின்றீர்கள்‌: கர்த்தருடைய 
சேனையினரால்‌ சவாரி செய்யப்பட்ட வெள்ளைக்குதிரைகளைக்‌ கட்டி 
வைப்பதற்குப்‌ பரலோகத்தில்‌ இலாயம்‌ எதுவும்‌ இல்லை, மற்றும்‌ 


105 


துன்மார்க்கருடைய மாம்சத்தைப்‌ பட்சிப்பதற்குப்‌ பசியுள்ள பறவை 
கூட்டம்‌ எதையும்‌ தேவன்‌ கொண்டிருப்பதில்லை. இவ்வசனப்‌ 
பகுதியானது, இயேசு தமது விரோதிகள்மீது கொள்ளும்‌ வெற்றியின்‌ 
அடையாளத்துவமாக உள்ளது. இருப்பினும்‌, இவ்வசனப்பகுதி நேரடி 
அர்த்தத்தில்‌ எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது என்ற உண்மை, இது 
மும்முரமாய்‌, தீவிரமாய்‌ எடுத்துக்கொள்ளப்படக்‌ கூடாது என்று 
அர்த்தப்படுவதில்லை. நாம்‌ மிருகத்தைப்‌ பின்பற்ற முடியும்‌ அல்லது ராஜாதி 
ராஜாவும்‌ கர்த்தாதி கர்த்தாவுமாக இருக்கன்றவரைப்‌ பின்பற்ற முடியும்‌ - 
மற்றும்‌ அதுதான்‌ மிகவும்‌ மும்முரமான விஷயமாக உள்ளது. 

கோயட்ஸ்‌ என்பவரால்‌ வரையப்பட்ட புகழ்பெற்ற சித்திரம்‌ 
ஒன்றிற்கு, “மனிதரால்‌ இகழப்பட்டு புறக்கணிக்கப்படுதல்‌” என்று 
தலைப்பிடப்பட்டு, அந்தப்‌ படம்‌, ஒரு சுறுசுறுப்பான நெடுஞ்சாலையின்‌ 
மத்தியில்‌, முள்முடி சூடியவராய்‌ இயேசு நிற்பதுபோல்‌ சித்தரிக்கிறது: 


அவர்‌ விவரிக்கப்படும்‌ ஒவ்வொரு வகை மக்களாலும்‌ மற்றும்‌ 
வாழ்வின்‌ நிலையினாலும்‌ சூழப்பட்டுள்ளார்‌: வேலையாள்‌ தனது 
கோடாரியுடனும்‌, குதிரைவீரன்‌ தனது பயணச்சவுக்குடனும்‌, தாய்‌ 
குன்‌ பிள்ளையுடனும்‌, செய்திப்பையன்‌ சமீபத்திய உணர்வெழுச்சிக்‌ 
குரிய செய்தியைக்‌ கூவுகலுடன்‌ இருந்தனர்‌. ஆனால்‌ சித்திரத்தை 
இன்னொரு முறை கண்ணோக்குங்கள்‌, அதில்‌ எல்லாக்‌ கண்களும்‌ 
கிறிஸ்துவைவிட்டு புறம்பே திரும்பியிருப்பதை நீங்கள்‌ காண்பீர்கள்‌. 
அவர்மீது ஒருவர்கூட கவனம்‌ செலுத்தவில்லை. இது உலகத்தின்‌ 
வழியைப்‌ பற்றிய உண்மையான பிரதிபலிப்பாக உள்ளது.” 


இயேசு இப்போது புறக்கணிக்கப்பட்டவராய்‌ இருக்கக்கூடும்‌ 
(யோவான்‌ 12:48). ஆனால்‌ அவர்‌ எப்போதைக்கும்‌ புறக்கணிக்கப்‌ 
படுபவராய்‌ இருக்கமாட்டார்‌. ஒருநாளிலே அவர்‌ ராஜாதி ராஜாவாகவும்‌ 
கர்த்தாதி கர்த்தாவாகவும்‌ எழுச்சியுடன்‌ வருவார்‌! இன்று அவரைப்‌ 
புறக்கணிப்பவர்கள்‌ அப்போது அவரால்‌ புறக்கணிக்கப்படுவார்கள்‌. 
இப்போது அவரை ஏற்றுக்கொள்பவர்கள்‌ அப்போது அவரால்‌ 
ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள்‌. இகைக்காட்டிலும்‌ வேறெதுவும்‌ அதிக 
மும்முரமானதாக/தவிரமானதாக இருக்க முடியாது!” 








போதகர்கள்‌ மற்றும்‌ பிரசங்கியார்கள்‌ 
ஆகியோருக்கான குறிப்புகள்‌ 

வேதவசனங்களின்‌ இந்தப்‌ பகுதியை, “Showdown for a Showoff” என்று 
யாரோ ஒருவர்‌ அழைத்திருக்கின்றார்‌. 0. 8. கேயர்டு என்பவர்‌ இதற்கு 
“அழிப்பவனின்‌ அழிவு” என்று தலைப்பிட்டார்‌. 

19:11-21க்கான இன்னொரு அணுகுமுறை பின்வருமாறு: 
(1) இராஜாவின்‌ பட்டப்பெயர்கள்‌, (2) இராஜாவின்‌ பணிச்சவால்‌, 
(3) இராஜாவின்‌ வெற்றி.” இன்னும்‌ ஒரு அணுகுமுறையும்‌ உள்ளது 


106 


(1) மாபெரும்‌ நடத்துநர்‌, (2) மாபெரும்‌ விருந்து, (3) மாபெரும்‌ வெற்றி.” 

“இரண்டு விருந்துகளுக்கு” இடையிலான நேர்மாறின்‌ மீது ஒரு 
முழுப்பாடம்‌ கட்டியெழுப்பப்பட முடியும்‌. நமது வசனப்பகுதியில்‌ 
இயேசுவின்‌ நான்கு பெயர்களாக/பட்டப்பெயர்களாகக்‌ காணப்படுப 
வற்றின்மீதும்‌ நீங்கள்‌ பிரசங்கிக்க முடியும்‌. 


குறிப்புகள்‌ 

"இது, அவர்கள்‌ வெவ்வேறுபட்ட காலகட்டங்களில்‌ தோற்கடிக்கப்பட்டதாக 
அர்த்தப்பட வேண்டும்‌ என்று அவசியமில்லை. மாறாக, இது ஒரு உச்சநிலைக்‌ 
காட்சியைக்‌ கட்டியெழுப்புவதற்கான இறைவெளிப்பாட்டின்‌ வியூகத்துவமாய்‌ 
இருக்கிறது. 20ம்‌ அதிகாரத்தில்‌ வலுசர்ப்பம்‌ கடைசியாக தோற்கடிக்கப்படுதல்‌ 
என்பது உச்சக்காட்சியாக உள்ளது. “7௨165 M. Efird, Revelation for Today (Nashville: 
Abingdon Press, 1989), 109. William Barclay, The Revelation of John, vol. 2, rev. ed., The 
Daily Study Bible Series (Philadelphia: Westminster Press, 1976), 177. ‘G. R. Beasley-Murray, 
The Book of Revelation, The New Century Bible Commentary Series (Grand Rapids, Mich.: 
Wm. B. Eerdmans Publishing Co., 1974), 277. “6ம்‌ அதிகாரத்தில்‌, வெள்ளைக்‌ 
குதிரையின்மீதேறி வந்தவர்‌ கிறிஸ்துவா அல்லது ஏகாதிபத்தியத்தில்‌ இருந்து வந்த 
யாரேனுமொருவரா என்பது பற்றி விளக்கவுரையாளர்கள்‌ ஏறக்குறைய சமமாகப்‌ 
பிரிவுபட்டுள்ளனர்‌. (“வெளிப்படுத்தின விசேஷம்‌, 2” புத்தகத்தில்‌, “இடிமுழக்கக்‌ 
குளம்பொலிகள்‌” என்ற பாடத்தில்‌ இந்தக்‌ குதிரை வீரன்‌ பற்றிய கலந்துரையாடலைக்‌ 
காணவும்‌.) இருப்பினும்‌, 19:11-21ன்‌ செய்தியைப்‌ பற்றி எட்வர்டு மையர்ஸ்‌ என்பவர்‌ 
உரைத்தபடி, “இவ்விடத்தில்‌ குறிப்பிடப்பட்ட குதிரை வீரருக்கும்‌ 6ம்‌ அதிகாரத்தில்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ள குதிரை வீரருக்கும்‌ இடையில்‌ ஒற்றுமை உள்ளதா (அல்லது 
இல்லையா) என்பது பொருட்படுத்தப்படத்‌ தேவையற்றதாக இருக்கிறது” (4/2 
These Things I Saw: A Study of Revelation [Joplin, Mo.: College Press Publishing Co., 1997], 
309). “Barclay, 178. கர்த்தருடைய சேனைகளும்கூட வெள்ளைக்‌ குதிரைகளிலேயே 
ஏறி வந்தனர்‌ (வசனம்‌ 14) - இதுவும்‌ வெற்றியைச்‌ சுட்டிக்காண்பித்தது. ”1:5ல்‌ இவர்‌ 
“உண்மையுள்ள சாட்சி” என்று அழைக்கப்பட்டிருந்தார்‌. “வெளிப்படுத்தின 
விசேஷம்‌, 1” என்ற புத்தகத்தில்‌ காணப்படும்‌ “ஆண்ட வரே, எதுவரைக்கும்‌?” என்ற 
பாடத்தில்‌ 1:5க்கான குறிப்பையும்‌ “வெளிப்படுத்தின விசேஷம்‌, 2” என்ற 
புத்தகத்தில்‌ காணப்படும்‌ “தன்னை ஏற்படுத்தியிருந்த சபை, 1” என்ற பாடத்திலும்‌, 
“தன்னை ஏற்படுத்தியிருந்த சபை, 2” என்ற பாடத்திலும்‌ உள்ள 3:14க்கான 
குறிப்புகளை காணவும்‌. “மலை உச்சிகள்‌ பற்றிய முதல்‌ விவரிப்பிற்கு 
“வெளிப்படுத்தின விசேஷம்‌, 1” என்ற புத்தகத்தில்‌ காணவும்‌. ”2:18ல்‌ இதே 
சொற்றொடர்‌ காணப்படுகிறது. “மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர்‌” என்ற பாடத்தில்‌ 
1:14க்கான குறிப்புகளையும்‌, “யேசபேலை உறுப்பினராகக்‌ கொண்டிருந்த சபை” 
என்ற பாடத்தில்‌ 2:18க்கான குறிப்புகளையும்‌ காணவும்‌. இவ்விரு பாடங்களும்‌ 
“வெளிப்படுத்தின விசேஷம்‌, 1” என்ற புத்தகத்தில்‌ உள்ளன. ''அருங்காட்சியங்களில்‌, 
ஒரே கிரீடத்தைப்போலக்‌ காணப்படும்‌ வகையில்‌ பல கிரீடங்கள்‌ ஒன்றுக்குள்‌ ஒன்று 





பொருத்தி வைக்கப்பட்டுள்ள காட்சியை நான்‌ கண்டிருக்கின்றேன்‌. கிறிஸ்து பல 
இரீடங்களைக்‌ கொண்டுள்ளார்‌ என்பதை வலுயுறுத்துவதற்காக நான்‌, இயேசுவின்‌ 
குலையைச்‌ சுற்றிலும்‌ பல கிரீடங்களை வரையுமாறு பிரையன்‌ வாட்ஸ்ஸிடம்‌ 
கேட்டுக்கொண்டேன்‌. 


107 


10ம்‌ என்பது மொழிபெயர்ப்பாளர்களால்‌ சேர்க்கப்பட்டுள்ளது (KIV 
வேதாகமத்தில்‌ காணவும்‌); இந்தப்‌ பெயர்‌ எங்கு எழுதப்பட்டிருந்தது என்பதை நாம்‌ 
அறிவதில்லை. இந்தப்‌ பெயர்‌ என்னவென்று இயேசுவைத்‌ தவிர “வேறு ஒருவரும்‌ 
அறிவதில்லை” என்று வசனம்‌ தெளிவாகக்‌ கூறியிருக்கும்போது, இந்தப்‌ பெயர்‌ 
என்ன என்பது பற்றி யூகிப்பதில்‌ விளக்கவுரையாளர்கள்‌ சிலர்‌ தங்கள்‌ புத்தகங்களின்‌ 
பக்கங்களை வீணடித்துள்ளனர்‌. 57. W. Roberts, The Revelation to John (The Apocalypse), 
The Living Word Commentary Series (Austin, Tex.: Sweet Publishinng Co., 1974), 164. 
“சலமொழியபெயர்ப்புகளில்‌ “தெளிக்கப்பட்ட” என்றுள்ளது. இவ்விடத்தில்‌ 
கையெழுத்துப்‌ பிரதியின்‌ ஆதாரம்‌ நிச்சயமற்றதாக உள்ளது. '£இது யாருடைய 
இரத்தம்‌ என்று அடையாளப்படுத்துதலானது, இவ்வசனப்பகுதியின்‌ அடிப்படைச்‌ 
செய்திக்கு ஏதொன்றும்‌ செய்ய இயலாததாக உள்ளது, எனவே இது இயேசுவின்‌ 
இரத்தம்‌ என்று நினைத்துக்‌ கொள்வதில்‌ எனக்கு மறுப்பு எதுவும்‌ இல்லை; ஆனால்‌ 
இதை இயேசுவின்‌ விரோதிகளினுடைய இரக்தம்‌ என்று 
அடையாளப்படுத்துதலானது சந்தர்ப்பப்பொருளுக்கும்‌ பழைய ஏற்பாட்டுப்‌ 
பின்னணிக்கும்‌ நன்கு பொருந்துவதாக உள்ளது. '“பின்னொரு காலம்‌ வரையிலும்‌ 
குறிப்பிடப்படாத சில விபரத்தை முன்னெதிர்‌ நோக்குதல்‌ என்பது 
இறைவெளிப்பாட்டு இலக்கியத்தை பொறுத்தமட்டில்‌ அசாதாரணமானதல்ல. 
இது அப்போஸ்தலரான யோவானே வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதிய 
யோவான்‌ என்பதற்கான இன்னொரு சுட்டிக்காண்பித்தலாக உள்ளது. '£“பரிசுத்‌ 
தூதர்கள்‌” (மாற்கு 5:38) வெண்மையான/பிரகாசமான உடைகளை 
அணிந்திருப்பதாகச்‌ சித்தரித்தல்‌ என்பது நியாயமானதாக இருக்கும்‌. இயேசுவின்‌ 
கல்லறையில்‌ இருந்த இரண்டு தூதர்களும்‌ “பிரகாசமான வஸ்திரம்‌” தரித்திருந்தனார்‌ 
(லூக்கா 24:4). Albertus Pieters, Studies in the Revelation of St. John (Grand Rapids, 
Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1954), 204. “Burton Coffman, Commentary on 
Revelation (Austin, Tex.: Firm Foundation Publishing House, 1979), 451. 

21Leon Morris, Revelation, rev. ed., The Tyndale New Testament Commentaries (Grand 
Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1987), 225. “மூல வசனம்‌ இதை 
இலக்கணரீதியாகச்‌ செய்கிறது: கிரேக்க வினைச்சொற்கள்‌ தாமாகவே ஒரு சிறப்புப்‌ 
பெயர்ச்சொல்லை (ஆண்பால்‌, பெண்பால்‌ அல்லது பாலற்ற பெயர்‌) 
உள்ளடக்குகின்றன. “77224 [“மிதித்தல்‌”] என்பதற்கான கிரேக்க வார்த்தையானது 
(patei) “he treads” (“அவர்‌ மிதிக்கிறார்‌”) என்றே நேரடியாக அர்த்தப்படுறெது. 
வினைச்சொல்லுக்கு முன்பாக ஒரு கிரேக்கச்‌ சிறப்புப்பெயர்‌ சேர்க்கப்படும்போது, 
இது அந்தச்‌ சிறப்புப்‌ பெயர்ச்சொல்லுக்கு வலியுறுத்தத்தை இடுகிறது. 
இவ்விஷயத்தில்‌, கிரேக்க மொழியில்‌ ௭1௦2 (“அவர்‌” என்பதற்கான கிரேக்க வடிவம்‌) 
121 என்றுள்ளது; இவ்விதமாக இந்தச்சொற்றொடர்‌, “He treads” (“அவர்‌ 
மிதிக்கிறார்‌”) என்பதைக்‌ குறிக்கிறது. “அவரது வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயம்‌ 
என்பது பற்றி, “வெளிப்படுத்தின விசேஷம்‌, 1” என்ற புத்தகத்தில்‌ காணப்படும்‌ 
“மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர்‌” என்ற பாடத்தில்‌ 1:16க்கான குறிப்புகளையும்‌, 
அதே புத்தகத்தில்‌ காணப்படும்‌, “இருதயக்கோளாறுடன்‌ இருந்த சபை” என்ற 
பாடத்தில்‌ 2:12க்கான குறிப்புகளையும்‌ காணவும்‌. கோல்‌ என்பதைப்‌ பொறுத்த 
மட்டில்‌, “வெளிப்படுத்தின விசேஷம்‌, 1” என்ற புத்தகத்தில்‌ காணப்படும்‌ 
“யோசேபேலை உறுப்பினராகக்‌ கொண்டிருந்த சபை” என்ற பாடத்தில்‌ 2:26, 
27க்கான விளக்கங்களையும்‌ அத்துடன்‌ “வெளிப்படுத்தின விசேஷம்‌, 3” என்ற 
புத்தகத்தில்‌ காணப்படும்‌ “உங்கள்‌ விரோதியை அறியுங்கள்‌” பாடத்தில்‌ 12:5க்கான 
விளக்கங்களையும்‌ காணவும்‌. திராட்சரச ஆலையைப்‌ பொறுத்தமட்டில்‌, 
“வெளிப்படுத்தின விசேஷம்‌, 4” என்ற புத்தகத்தில்‌ காணப்படும்‌ “அறுவடை நேரம்‌” 


108 


என்ற பாடத்தில்‌ 14:19, 20க்கான குறிப்புகளைக்‌ காணவும்‌. George Eldon Ladd, 
A Commentary on the Revelation of John (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publish- 
ing Co., 1972), 252. “பொதுவாகக்‌ தேவனுக்கு நடைமுறைப்படுத்தப்படும்‌ இந்தச்‌ 
சொல்லாக்கமானது, இயேசுவுக்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்ற 
உண்மையானது, இயேசுகாமே தெய்வீகத்துவம்‌ வாய்ந்தவரென்பதற்கு இன்னொரு 
நிரூபணமாக உள்ளது. 2*குதிரையின்மீது ஏறியிருப்பவருடைய தொடை என்பது 
சிறப்பாகத்‌ தோன்றும்‌ பகுதியாகும்‌, ஆனால்‌ பெயர்‌ இருந்த மிகச்சரியான இடம்‌ 
நிச்சயமற்றதாக உள்ளது. பெயரானது, தொடையை மூடியிருந்த உடையின்‌ 
பாகத்தில்‌ இருந்தது என்று சிலர்‌ நம்புகின்றனர்‌. மற்றவர்கள்‌, “அவரது 
உடையின்மீதும்‌ மற்றும்‌ அவரது தொடையின்மீதும்‌” என்று கூறுகிற கிரேக்க 
வசனத்தைச்‌ சுட்டிக்காண்பிக்கின்றனர்‌. (இவ்விதமாக, பிரையன்‌ வாட்ஸ்ஸின்‌ 
வரைபடத்தில்‌ நீங்கள்‌, தொடையின்மீதுள்ள உடையின்மீதும்‌ மற்றும்‌ உடையின்‌ 
முனையின்மீதும்‌ குறிகளைக்‌ காண்பீர்கள்‌.) இன்னும்‌ மற்றவர்கள்‌, அவரது உடையின்‌ 
சில பாகங்களில்‌ அல்லது தொடையின்‌ மீதுள்ள பொதுவான ஆயுதங்களில்‌ இந்தப்‌ 
பெயர்‌ இருப்பதாகக்‌ கருத்துக்கொண்டுள்ளனர்‌: அவரது அகன்ற இடைக்கச்சு 
(கச்சை) மீது, அவரது பட்டயத்தின்‌ கைப்பிடியின்‌ மீது அல்லது வேறு 
எவ்விடத்திலாவது, குறிப்பிட்ட இடத்தில்‌ இது இருந்தது என்பதன்மீதல்ல, ஆனால்‌ 
அவரது பெயரானது நன்கு தெரியக்கூடியதாகவும்‌ சுலபமாய்க்‌ காணப்படக்‌ 
கூடியதாகவும்‌ இருந்தது என்ற உண்மையின்மீதுதான்‌ வலியுறுத்தம்‌ உள்ளது. The 
second and third main points in this lesson are taken from Michael Wilcock, J Saw Heaven 
Opened: The Message of Revelation, The Bible Speaks Today Series (Downers Grove, 111.: 
Intervarsity Press, 1975), 184-85. “இிரேக்க மொழியில்‌ இவ்விடத்தில்‌ “ஒரு தூதன்‌” 
என்றே நேரடி அர்த்தத்தில்‌ உள்ளது. “சூரியனின்‌ அடையாளத்துவம்‌ என்பது தூதனு 
டைய செய்தியின்‌ மகிமை மற்றும்‌/அல்லது முக்கியத்துவம்‌ ஆகியவற்றையும்‌ 
சுட்டிக்காண்பிக்கலாம்‌ (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 1:12; 10:1; 2:1), அல்லது இது 
அந்தத்‌ தூதன்‌ வெளிச்சத்தின்‌ (பிரகாசமூட்டுதலின்‌) ஆகார மூலத்தில்‌ இருந்து 
வந்தார்‌ என்ற உண்மையையும்‌ சுட்டிக்காண்பிக்கலாம்‌. (1 தீமோத்தேயு 6:16; 
1 பேதுரு 2:9; 1 யோவான்‌ 1:5 ஆகியவற்றைக்‌ காணவும்‌. மேலும்‌ “வெளிப்படுத்தின 
விசேஷம்‌, 2” என்ற புத்தகத்தில்‌ காணப்படும்‌ “புயலின்‌ மையத்தில்‌ அமைதி” என்ற 
பாடத்தில்‌ 7:2க்கான குறிப்புகளைக்‌ காணவும்‌.) “மூலவசனத்தில்‌, இவ்வசனம்‌ 
முழுவதிலும்‌, “மாம்சம்‌” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தைக்கு 
முன்னதாக திட்டவட்டச்‌ சுட்டுச்சொல்‌ [“ம௦”] இல்லை. மேலும்‌, “மாம்சம்‌” என்று 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தையானது பன்மைச்‌ சொல்லாக 
உள்ளது. (நேரடி அர்த்தத்தில்‌ இது “மாம்சங்கள்‌” என்றுள்ளது.) இவ்வார்த்தை 
“உடல்கள்‌” அல்லது “பிணங்கள்‌” என்று மொழிபெயர்க்கப்படக்கூடும்‌. 
“குதிரைகளின்‌ மாம்சம்‌?” இங்கு உள்ளடக்கப்பட்டுள்ள விஷயம்‌ 
வினோதமானதாக உள்ளது, ஆனால்‌ இது சித்தரிப்பை நிறைவுசெய்தல்‌ என்பதற்கு 
அப்பால்‌ வேறு எந்தச்‌ சிறப்புக்குறிப்பும்‌ இல்லாததாக இருக்கலாம்‌. 
**“இவ[மனித]ர்கள்‌ எல்லாருடைய” என்பது சந்தர்ப்பப்பொருளால்‌ தகுதிப்‌ 
படுத்தப்பட வேண்டும்‌: “மனிதர்கள்‌ எல்லாருடைய” என்பது, மிருகத்துடன்‌ கூட்டு 
வைத்துக்கொண்டிருந்தவர்களைக்‌ குறிக்கிறது. இதில்‌ இருந்து, கிறிஸ்தவர்கள்‌ 
விலக்குப்‌ பெறுவார்கள்‌ என்பது தெளிவு. ““சேனைக்‌ தலைவர்கள்‌” (“captains”; KJV) 
என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தையானது ஆயிரம்‌ பேர்களுக்கு 
மேல்‌ அதிகாரியாய்‌ இருக்கும்‌ சேனைத்‌ தலைவர்களைக்‌ குறிப்பிடுகிறது. **Thi5 5e- 
tence and the previous one were adapted from James D. Strauss, The Seer, the Saviour, and 
the Saved, rev. ed., Bible Study Textbook Series (Joplin, Mo.: College Press, 1979), 260. 


109 


உடல்கள்‌ புதைக்கப்படாமல்‌ யுத்தக்‌ களத்தில்‌ கடந்தன என்பது இந்தக்‌ காட்சியின்‌ 
சிறுமைக்குரிய இன்னொரு அம்சமாகும்‌. “வெளிப்படுத்தின விசேஷம்‌, 3” என்ற 
புத்தகத்தில்‌ காணப்படும்‌, “நீங்கள்‌ மரிக்க விருப்பமாய்‌ இருக்கின்றீர்களா?” என்ற 
பாடத்தில்‌ இரண்டு சாட்சிகளின்‌ மரணம்‌ மீதான குறிப்புகளைக்‌ காணவும்‌. Albert 
11. Baldinger, Preaching From Revelation: Timely Messages for Troubled Hearts (Grand 
Rapids, Mich.: Zondervan Publishing House, 1960), 105. “வெளிப்படுத்தின விசேஷம்‌, 
4” என்ற புத்தகத்தில்‌ காணப்படும்‌ “மகா வஞ்சனையாளன்‌” என்ற பாடத்தில்‌ 
13:11-17ன்‌ மீதான குறிப்புகளைக்‌ காணவும்‌. “வெளிப்படுத்தின விசேஷம்‌, 4” என்ற 
புத்தகத்தில்‌ “ஒருபோதும்‌ இருந்திராத, ஒருபோதும்‌ இராதிருக்கப்போறெ யுத்தம்‌” 
என்ற பாடத்தில்‌ காணவும்‌. 19 மற்றும்‌ 20ம்‌ அதிகாரங்களில்‌ உள்ள யுத்தங்கள்‌ 
இரண்டும்‌ ஒன்றே என்பதற்கான மற்ற ஆதாரம்‌ என்ற வகையில்‌, 19:17, 18ல்‌ உள்ள 
“மகாதேவனுடைய விருந்து” என்பதன்‌ முன்‌ உதாரணம்‌ எசேக்கியேல்‌ 38, 39ல்‌ 
காணப்படுவதைக்‌ கவனியுங்கள்‌ - இதே அதிகாரங்கள்‌ 20:8க்கு, “கோகு மற்றும்‌ 
மாகோகு” என்ற சொற்றொடர்களையும்‌ அளிக்கின்றன. “Beasley-Murray, 278. 
“Donald Guthrie, The Relevance of John’s Apocalpse (Grand Rapids, Mich.: Wm. B. 
Eerdmans Publishing Co., 1987), 102. 

“Coffீறan, 451. “கள்ளத்தீர்க்கதரிசியைப்‌ பற்றிய இந்த விவரிப்பை, 13:11-17ல்‌ 
உள்ள மிருகத்தைப்‌ பற்றிய விவரிப்புடன்‌ ஒப்பிடவும்‌. “இரண்டு மிருகங்களும்‌, 
குறிப்பிட்ட இரண்டு கள்ள மனிதர்கள்‌ என்று போதிக்கின்றவர்கள்‌, “உயிரோடே 
குள்ளப்பட்டார்கள்‌”” என்ற சொற்றொடரை, இவ்வசனப்பகுதி இரண்டு 
குனிநபர்களைப்‌ பற்றிப்‌ பேசுவதாக இருக்க வேண்டும்‌ என்று நிரூபிக்கப்‌ 
பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்கின்றனர்‌. ஆயினும்‌ அடையாளத்துவ 
இறைவெளிப்பாட்டு மொழிநடையின்‌ சந்தர்ப்பப்பொருளில்‌, 
இச்சொற்றொடரானது, அவ்விரண்டு மிருகங்களும்‌ தங்களின்‌ அழிவு வரையிலும்‌ 
கர்த்தரை மும்முரமாய்‌ எதிர்த்துக்கொண்டிருந்தன என்று மாத்திரம்‌ அர்த்தப்‌ 
படுவதாய்‌ இருக்க வேண்டும்‌. *“அக்கினி/எரிதல்‌ (17:16; 18:8, 9, 18) மற்றும்‌ கந்தகம்‌ 
(9:17) ஆகியவை பற்றிய குறிப்புகளை நாம்‌ கண்டுள்ளோம்‌, ஆனால்‌ “கந்தகம்‌ எரிகிற 
அக்கினிக்கடல்‌”” என்ற குறிப்பை நாம்‌ இதற்கு முன்பு கேள்விப்பட்டதில்லை. 
“அக்கினிக்கடல்‌” என்பது பற்றி கலந்துரையாடலுக்கு இப்புத்தகத்தின்‌ பிற்பகுதியில்‌ 
உள்ள, “துன்மார்க்கத்தின்‌ முடிவு” என்ற பாடத்தில்‌ 20:10, 14, 15ன்‌ மீதான 
குறிப்புகளையும்‌, “நியாயத்‌ தீர்ப்பைப்‌ பற்றி நீங்கள்‌ அறிய வேண்டிய ஐந்து 
உண்மைகள்‌” என்ற பாடத்தையும்‌ மற்றும்‌ “சோக” (“நரகம்‌”) என்பதைப்‌ பற்றிய 
துணைப்‌ பாடத்தையும்‌ காணவும்‌. “8117 வேதாகமம்‌, வெளிப்படுத்தின 
விசேஷத்தில்‌, /௭22: என்ற கிரேக்க வார்த்தையை மொழிபெயர்ப்பதற்கு “1611” என்ற 
வார்த்தையை நான்கு இடங்களில்‌ பயன்படுத்துகிறது; ஆனால்‌, நாம்‌ முன்னரே 
கலந்துரையாடியுள்ளபடி, ௮௮௪5 என்பது நித்திய ஆக்கினை அடையும்‌ இடத்தை 
(நரகம்‌; 0%.: ஜehenna) அல்ல ஆனால்‌ மரித்தவர்கள்‌ இருக்கும்‌ காணப்படாத 
உலகத்தையே குறிக்கிறது. “Homer Hailey, Revelation: An Introduction and Commentary 
(Grand Rapids, Mich.: Baker Book House, 1979), 388. “Martin H. Franzmann, The Revela- 
tion to John (St. Louis, Mo.: Concordia Publishing House, 1976), 128. “*Adapted from Mor- 
15, 225-26. *“இவர்களும்‌ அக்கினிக்கடலுக்குள்‌ தள்ளப்படாதது ஏன்‌?” என்று 
யாரேனும்‌ ஒருவர்‌ கேட்கலாம்‌, அவர்கள்‌ தள்ளப்படுவார்கள்‌ (20:15), ஆனால்‌ 
பிசாசானவன்‌ அந்தக்‌ கடலுக்குள்‌ தள்ளப்படும்‌ உச்சநிலைக்‌ காட்சி வரையிலும்‌ 
(20:10) அவர்கள்‌ விட்டுவைக்கப்படுவார்கள்‌. Warren W. Wiersbe, The Bible Exposi- 
tion Commentary, vol. 2 (Wheaton, 111.: Victor Books, 1989), 610. 

“lBeasley-Murray, 283. *2°William Hendriksen, Lectures on the Last Things (Grand 


110 


Rapids, Mich.: Baker Book House, 1951), 63. “நீங்கள்‌ இந்தப்‌ பாடத்தை ஒரு 
பிரசங்கமாகப்‌ பயன்படுத்தினால்‌, உங்கள்‌ உரையைக்‌ கேட்பவர்கள்‌, தங்களைக்‌ 
கர்த்தரிடத்தில்‌ நம்பிக்கையுடன்‌ ஒப்புவிப்பிலும்‌ கழ்ப்படிதலிலும்‌ பதில்செயல்‌ 
செய்யும்படி அவர்களை ஊக்குவியுங்கள்‌ (மாற்கு 16:15, 16; நடபடிகள்‌ 2:37, 38). 
“Adapted from Merrill C. Tenney, Proclaiming the New Testament: The Book of Revelation 
(Grand Rapids, Mich.: Baker Book House, 1963), 96-98. ** Adapted from John Stacy, Preach- 
ing Through Revelation (Winona, Miss.: J. C. Choate Publications, 1983), 169-71. 








மறுகண்ணோட்டம்‌ மற்றும்‌ கலந்துரையாடல்‌ 

ஆகியவற்றிற்கான கேள்விகள்‌ 

1. நமது முந்திய பாடத்தின்‌ வசனப்பகுதியானது, மணவாளன்‌ என்ற 
வகையில்‌ கிறிஸ்துவின்‌ தோற்றத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்தியது. 
அதற்குப்பதிலாக, அவர்‌ எவ்வாறு தோற்றம்‌ அளிக்கின்றார்‌? 

2. 19:11-21ஐ ஜாக்கிரதையாக வாசிக்கவும்‌. இவ்வசனங்களில்‌ இருந்து 
நீங்கள்‌ பெறும்‌ முற்றான மனப்பதிவு என்ன? 

3. வெளிப்படுத்தின விசேஷத்தில்‌ கர்த்தருடைய நான்கு விரோதிகள்‌ 
அறிமுகப்படுத்தப்படும்‌ வரிசை முறைமையையும்‌ - தரிசனத்தை 
விட்டு விலக்கப்படும்‌ வரிசைமுறைமையையும்‌ மறுகண்ணோட்ட 
மிடவும்‌. 

4. இரண்டு மிருகங்களின்‌ வீழ்ச்சியை சித்தரித்தல்‌ என்பதே 19:11-21ன்‌ 
நோக்கமாக உள்ளது, ஆனால்‌ எதன்மீது (அல்லது யார்மீது) 
வலியுறுத்தம்‌ வைக்கப்பட்டுள்ளது? 

5. 11, 12, 13 மற்றும்‌ 16 ஆதிய வசனங்களில்‌ காணப்பட்டுள்ளபடி 
இயேசுவின்‌ நான்கு பெயர்கள்‌/ பட்டப்பெயர்கள்‌ பற்றிக்‌ கலந்துரை 
யாடவும்‌. “ராஜாதி ராஜாவும்‌ கர்த்தாதி கர்த்தாவும்‌?” என்ற 
சொற்றொடருக்கு விசேஷ கவனம்‌ தரவும்‌. ஒவ்வொரு பெயரும்‌/ 
பட்டப்பெயரும்‌ இயேசுவைப்‌ பற்றி நமது மதித்தலுக்கு எவ்வாறு 
பங்காற்றுகின்றன? 

6. இயேசுவைப்‌ பற்றிய விவரிப்பின்‌ மற்ற விபரங்களைப்‌ பற்றிக்‌ 
கலந்துரையாடவும்‌. இவற்றில்‌ இப்புத்தகத்தில்‌ முன்னதாகவே 
காணப்பட்டுள்ள விபரங்கள்‌ யாவை? புதியதாக உள்ளது எது? 

7. 14ம்‌ வசனத்தில்‌ உள்ள சேனையில்‌ இருப்பவர்கள்‌ 
பரிசுத்தவான்‌௧ளா அல்லது தூதர்களா என்பது பற்றி நீங்கள்‌ 
நினைப்பது என்ன? இது ஏதேனும்‌ வேறுபாட்டை 
ஏற்படுத்துகிறதா? 

8. 19:9ன்‌ விருந்தை 19:17ன்‌ விருந்துடன்‌ நேர்மாறாக ஒப்பிடவும்‌. 

9. 13ம்‌ அதிகாரத்தை நாம்‌ படித்தபோது இரண்டு மிருகங்களைப்‌ 
பற்றிக்‌ கூறப்பட்ட வற்றை மறுகண்ணோட்டமிடவும்‌. 

10. மிருகமும்‌ அதன்‌ சக்திகளும்‌ ஒன்றுகூடி, கர்த்தருக்கும்‌ அவரது 
சேனைக்கும்‌ எதிராக யுத்தம்‌ செய்ய வந்தன, ஆனால்‌ “யுத்தம்‌” என்ற 


111 


11. 


12. 


112 


வார்த்தையை நாம்‌ சாதாரணமாகப்‌ பயன்படுத்துகின்றபடியாக 
அதைப்‌ பற்றி வசனம்‌ எதையாவது விவரிக்றெதா? 

மிருகம்‌ மற்றும்‌ கள்ளத்தீர்க்கதரிசி ஆகியோரின்‌ அழிவைக்‌ குறித்துக்‌ 
கூறுவதற்கு வசனத்தில்‌ எவ்வளவு இடம்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது? இவ்விபரம்‌ மிகவும்‌ சுருக்கமாக 
இருப்பது பற்றி நீங்கள்‌ நினைப்பது என்ன? 

“ராஜாதி ராஜாவும்‌ கர்த்தாதி கர்த்தாவுமாக” இருக்கின்றார்‌ என்ற 
வகையில்‌ இயேசுவுக்குக்‌ கீழ்ப்படிதல்‌ என்பது ஏன்‌ முக்கியமானதாக 
உள்ளது? 





உண்மையும்‌ சத்தியமுமுள்ளவரான இயேசு வெள்ளைக்‌ குதிரையின்மீதேறி வருதல்‌ (19:11) 


m 
m 
w 





“யுத்தம்‌” பற்றிய இரண்டாவது விபரம்‌ (19:19-21) 


114 


2 


ர க 


(yh 










STD 


மிருகமும்‌ கள்ளத்தீர்க்கதரிசியும்‌ அக்கினிக்‌ 
கடலிலே தள்ளப்படுதல்‌ (19:20) 


115 


67 
சாத்தூனைக்‌ கட்ருவித்துல்‌ 
[20:1-35] 


வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20ஐப்‌ பற்றி 6. B. கேயர்டு என்பவர்‌, “நாம்‌ 
இப்போது, ... பித்துப்‌ பிடித்தவர்கள்‌ மற்றும்‌ வெறியர்களின்‌ பரதீசாக உள்ள 
.. வசனப்பகுதியொன்றிற்கு வந்துள்ளோம்‌ ...” என்று எழுதினார்‌. ஜான்‌ 
ரிஸ்ஸீ என்பவர்‌ இதை, “கிறுக்கர்களின்‌ [1:001”] விளையாட்டு மைதானம்‌” 
என்று அழைத்தார்‌. இந்த இவ்வதிகாரத்தில்‌ “ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ அரசாட்சி” 
குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதே இந்த “விளையாட்டுக்‌ களத்தின்‌” 
அடிப்படை அமைப்பாக உள்ளது. ஃபிராங்க்‌ பேக்‌ என்பவர்‌, “இந்தச்‌ சில 











வசனங்கள்‌, வேதாகமத்திலேயே மிகவும்‌ முக்கியமான பகுதியாகவும்‌ 
வேதவசனங்கள்‌ முழுவதையும்‌ விளக்குவதற்கு திறவுகோலாகவும்‌ பலரால்‌ 
பயன்படுத்தப்படுகின்றன” என்று கூறினார்‌.” 

வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20 மிகவும்‌ முக்கியமானதுதான்‌, ஆனால்‌ 
இது ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ அரசாட்சியின்‌ அடையாளத்துவத்தைப்‌ 
பயன்படுத்தும்‌ காரணத்தினால்‌ முக்கியமானதாக இருப்பதில்லை. “ஆயிரம்‌ 
ஆண்டுகள்‌” என்பதற்கு வேதாகமத்தில்‌ தரப்பட்டுள்ள வலியுறுத்தம்‌ மிகவும்‌ 
அப்பட்டமாக விதொச்சாரம்‌ அற்றதாக உள்ளது. டக்ளஸ்‌ எஸ்ஸெல்‌ 





என்பவரின்‌ கூற்றுப்படி, ஒரு தூரிகைவீச்சின்மீது கொண்ட மன ஈடுபாடு, 
ஏவுதல்‌ பெற்ற சித்தரிப்பைப்‌ பலர்‌ தவறவிடுவதற்குக்‌ காரணமாயிற்று. இது 
“ஒரு வால்‌ நாயை ஆட்டுதல்‌ என்ற விஷயம்போல்‌ உள்ளது,” என்று அவர்‌ 
கூறினார்‌.” 

வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20ச்‌ சூழ்ந்துள்ள நேர்மாறான 
கருத்துக்களின்‌ காரணமாக, “ஆயிரம்‌ ஆண்டு அரசாட்சி பற்றிய கேள்விக்கு” 
நான்‌ விரும்புவதைக்‌ காட்டிலும்‌ அதிகமான இடத்தை ஓப்புவிக்க 
வேண்டியிருக்கும்‌. இது இவ்வதிகாரத்தின்‌ வெற்றிகரமான செய்திக்குத்‌ 
குடையாய்‌ இருக்க மாட்டாது என்று நான்‌ நம்புகின்றேன்‌. W. B. வெஸ்ட்‌ 
J, என்பவர்‌, “இதை முழுவதும்‌ நீங்கள்‌ முதல்‌ - நூற்றாண்டுக்‌ 
கண்ணாடிகளின்‌ மூலமாகப்‌ படித்தால்‌, இது புரிந்து கொள்வதற்கு மிகவும்‌ 
சுலபமான அதிகாரங்களில்‌ ஒன்றாக உள்ளது” என்று வலியுறுத்தினார்‌.” 
விஷயத்தை அவர்‌ மிகைப்படுத்திக்‌ கூறியிருக்கலாம்‌; ஆனால்‌ நமது 
படிப்புக்களில்‌ நீங்களும்‌ நானும்‌ பயன்படுத்தி வந்துள்ள கொள்கைகளைக்‌ 
கடைப்பிடிக்கும்‌ வரையிலும்‌, சிலர்‌ இதைத்‌ தோற்றமளிக்கச்‌ 
செய்வதுபோல்‌ இது அவ்வளவு கடினமானதாக இருப்பதில்லை. 

இந்தப்‌ பாடத்தில்‌ நான்‌, முதலில்‌ அந்தக்‌ கொள்கைகளில்‌ சிலவற்றை 
உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன்‌. பின்பு, சாத்தானைக்‌ 





116 


கட்டிவைத்தல்‌ பற்றிப்‌ பேசுகிற 1முதல்‌ 3 வரையிலான வசனங்களுடன்‌ 
போராடுவோம்‌. 


பின்னணி 


மொழிநடை இன்னமும்‌ அடையாளத்துவமாகவே உள்ளது 

முதலாவது, அடையாளங்களின்‌ மூலமாகச்‌ செய்தியை எடுத்துக்‌ 
கொடுக்கும்‌ இறைவெளிப்பாட்டுப்‌ புத்தகம்‌ ஒன்றை நாம்‌ படிக்கின்றோம்‌ 
என்பதை நினைவில்‌ வைத்துக்கொள்ளுங்கள்‌.” ஜிம்‌ மெக்கைகன்‌ என்பவர்‌ 
சுட்டிக்காண்பித்தபடி, “நாம்‌ சித்திரங்களைப்‌ பார்த்துக்கொண்டிருக்‌ 
கின்றோம்‌” என்பதை நினைவில்‌ வைக்க வேண்டும்‌ மற்றும்‌ சித்திரங்களில்‌ 
ஒன்றை நாம்‌ பார்க்கும்‌ ஒவ்வொரு வேளையிலும்‌, “அது ஒரு சித்திரம்தான்‌, 
ஆனால்‌ அதன்மூலம்‌ போதிக்கப்படும்‌ சத்தியம்‌ என்ன?” என்றும்‌ கேட்க 
வேண்டும்‌.” இவ்விஷயத்தில்‌ 20ம்‌ அதிகாரம்‌ வெளிப்படுத்தின விசேஷத்தின்‌ 
வேறு எந்த அதிகாரத்தில்‌ இருந்தும்‌ மாறுபடுவதில்லை. 








நாள்வரிசைமுறை இன்னமும்‌ தற்செயலானதாகவே உள்ளது 

அடுத்ததாக, வெளிப்படுத்தின விசேஷம்‌ ஒரு கண்டிப்பான 
நாள்வரிசைமுறையை ஏற்படுத்த எவ்வித முயற்சியும்‌ செய்வதில்லை 
என்பதை நினைவில்‌ வைக்கவேண்டும்‌. இந்தப்புத்தகம்‌ தொடக்கம்‌ முதல்‌ 
முடிவு வரையிலும்‌ நாள்வரிசைமுறையில்‌ இருப்பதில்லை. எடுத்துக்‌ 
காட்டாக, 12ம்‌ அதிகாரம்‌ வெளிப்படுத்தின விசேஷத்தின்‌ மத்தியபகுதியாக 
இருந்தாலும்‌, அது இயேசுவின்‌ பிறப்பில்‌ இருந்து பல விபரங்களை நாள்‌ 
வரிசைமுறையில்‌ அளிக்கிறது.” உண்மையில்‌, ஒரே விதமான அடிப்படைக்‌ 
காலகட்டம்‌ சற்றே மாறுபட்ட கண்ணோக்கக்‌ கருத்துக்களுடன்‌ இந்தப்‌ 
புத்தகத்தில்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ கூறிமுடிக்கப்பட்டுள்ளது. முன்பு தரப்பட்ட 
வரைக்குறிப்பை'? ஆய்வுசெய்யுங்கள்‌, அப்போது நீங்கள்‌, 17முதல்‌ 
19 வரையுள்ள அதிகாரங்கள்‌ ஒரு பகுதியாக (“சபையின்‌ விரோதிகளில்‌ 
பெரும்பான்மையானவர்கள்‌ அழிக்கப்படுகின்றனர்‌”?) பட்டியலிடப்‌ 
பட்டுள்ள வேளையில்‌, 20முதல்‌ 22வரையுள்ள அதிகாரங்கள்‌ ஒரு புதிய 
பகுதியாக (“வலுசர்ப்பத்தின்‌ அழிவைத்‌ தொடர்ந்து புதிய வானமும்‌ புதிய 
பூமியும்‌ உண்டாகுதல்‌”) அமைவதைக்‌ காண்பீர்கள்‌. வேறு வார்த்தைகளில்‌ 
கூறுவதென்றால்‌, 20ம்‌ அதிகாரத்தில்‌ நாம்‌ நாள்வரிசை முறைமையின்படி_) 
திரும்பவும்‌ தொடங்குகின்றோம்‌. 

இது ஏன்‌ மிகவும்‌ முக்கியமானதாக உள்ளது? ஏனென்றால்‌ இது, 20ம்‌ 
அதிகாரமானது நாள்வரிசை முறைமையில்‌ 19ம்‌ அதிகாரத்தைப்‌ 
பின்தொடருகிறது - மற்றும்‌ 20ம்‌ அதிகாரத்தின்‌ கூறுகள்‌ நாள்‌ வரிசை 
முறைமையில்‌ உள்ளன - என்று யூகிக்கும்‌ சில குவறான) நிலைப்பாடு 
களுக்கு அத்தியாவசியமானதாக உள்ளது. எடுத்துக்காட்டாக, 19ம்‌ 
அதிகாரத்தின்‌ முடிவுப்பகுதியானது இரண்டாம்‌ வருகையைச்‌ சித்தரிக்கிறது 
என்று சிலர்‌ வலியுறுத்துகின்றனர்‌. பின்பு நாள்வரிசை முறைமையில்‌ இதைத்‌ 


117 


தொடர்ந்து, 20ம்‌ அதிகாரத்தில்‌ சாத்தானைக்‌ கட்டுவித்தல்‌ என்ற நிகழ்ச்சி 
வருகிறது. பின்பு இதைத்‌ தொடர்ந்து, ஆயிரம்‌ ஆண்டு அரசாட்சி என்ற 
“கொஞ்சக்காலம்‌”” (20:3; KIV) மற்றும்‌ நியாயத்தீர்ப்பு ஆகியவை 
வருகின்றன என்று இவர்கள்‌ கூறுகின்றனர்‌. இருப்பினும்‌, 
வசனப்பகுதியானது நாள்வரிசைமுறையிலான இந்த அணுகுமுறையை 
உறுதிப்படுத்துவதில்லை."' 

20ம்‌ அதிகாரம்‌ நாள்வரிசை முறையில்‌ 19ம்‌ அதிகாரத்தைப்‌ பின்பற்று 
கிறதா இல்லையா என்பது பற்றி ஆழ்ந்து சிந்திப்பதற்கு இங்கு ஒரு கருத்து 
உள்ளது. 19ம்‌ அதிகாரத்தில்‌, “பெரியோர்‌ சிறியோர்‌ ஆகிய எல்லா 
மனிதர்களுடைய ... மாம்சத்தையும்‌”” உண்ணும்படிக்குப்‌ பறவைகள்‌ 





அழைக்கப்பட்டிருந்தன (19:18), இதை அவைகள்‌ செய்தன (19:21). “எல்லா 
மனிதர்களும்‌?” அழிக்கப்பட்டிருந்தால்‌, மற்றும்‌ 19ம்‌ அதிகாரத்தைத்‌ 
தொடர்ந்து நாள்வரிசை முறைமையில்‌ 20ம்‌ அதிகாரம்‌ வருமென்றால்‌, 
சாத்தான்‌ கட்டிவைக்கப்பட்டிருந்தபோது, அவன்‌ வஞ்சித்துக்‌ 
கொண்டிருந்த “ஜாதிகள்‌” (மக்களினங்கள்‌) யாராய்‌ இருந்தனர்‌ (20:3)?! 


விரோதிகளை வெற்றிகொள்ளுதலின்மீதே இன்னமும்‌ 
வலியுறுத்தம்‌ உள்ளது 

வசனப்பகுதியானது ஒரு உச்சநிலைக்‌ காட்சியைக்‌ கட்டியெழுப்பிக்‌ 
கொண்டிருந்தது. ஆட்டுக்குட்டியானவரின்‌ விரோதிகள்‌ பின்வரும்‌ 
வரிசைமுறையில்‌ அறிமுகப்படுத்தப்பட்டனர்‌; வலுசர்ப்பம்‌, இரண்டு 
மிருகங்கள்‌ மற்றும்‌ மகாபாபிலோன்‌. இதன்‌ தலைகீழான வரிசை முறையில்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ அழிவை அடைந்தனர்‌: 17 மற்றும்‌ 18ம்‌ அதிகாரங்களில்‌ 
மகாபாபிலோன்‌, 19ம்‌ அதிகாரத்தில்‌ இரண்டு மிருகங்கள்‌. இப்போது 
வலுசர்ப்பம்‌ வீழ்ச்சியடையக்‌ காலமாய்‌ இருந்தது. அது வீழ்ச்சியடைய 
வேண்டியது அத்தியாவசியமானகாக இருந்தது. இது மற்ற விரோதிகளின்‌ 
பின்புறம்‌ இருந்த பலமாகும்‌. இந்த வலுசர்ப்பமும்‌ தடை செய்யப்படாத 
வரையில்‌ நிரந்தரமான மதிப்புள்ள ஏதொன்றும்‌ சாதிக்கப்பட்டிராது. 
வலுசர்ப்பம்‌ தண்டனைக்குத்‌ தப்பிக்கொள்ளும்படி அனுமதிக்கப்பட்டால்‌, 
அது தேவனுடைய மக்களைத்‌ துன்புறுத்துதலைச்‌ செயல்படுத்தப்‌ புதிய 
கருவிகளைக்‌ கண்டறியும்‌. 

ரே சம்மர்ஸ்‌ என்பவர்‌, “ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ அரசாட்சி என்பதல்ல, 
ஆனால்‌ சரத்தானைச்‌ தூக்கியெறிதல்‌ என்பதே இந்த அதிகாரத்தின்‌ முதல்‌ 
பத்து வசனங்களின்‌ பிரதான ஆய்வுப்பொருளாக உள்ளது” என்று 
வலியுறுத்தினார்‌.” “ஆயிரம்‌ ஆண்டுகள்‌” என்பதன்‌ அடையாளத்துவம்‌ 
இதற்குத்‌ தற்செயலானதாக உள்ளது. 

20ம்‌ அதிகாரம்‌ ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ அரசாட்சியைக்‌ குறிப்பிடுகிறது 
என்பதற்காக அல்ல, ஆனால்‌ இது சாத்தானின்‌ அழிவை அறிவிக்கிறது 
என்பதால்‌, இந்த அதிகாரம்‌ எவ்வளவு முக்கியத்துவம்‌ வாய்ந்ததாக உள்ளது 





மற்றும்‌ இது எவ்வளவு உணர்வெழுச்சியூட்டக்‌ கூடியதாக உள்ளது 
என்பதை வெளிப்படுத்துவதற்கு எனக்கு வார்த்தைகள்‌ கிடைக்க வேண்டும்‌ 
என்று நான்‌ விரும்புகின்றேன்‌: ஏவாளை வஞ்சித்து உலகம்‌ சபிக்கப்‌ 


118 


படுவதற்குக்‌ காரணமான சாத்தான்‌ (ஆதியாகமம்‌ 3; 2 கொரிந்தியர்‌ 3:11); 
உலகத்தில்‌ பாவம்‌ மற்றும்‌ வேதனை யாவற்றிற்கும்‌ பொறுப்பாளியான 
சாத்தான்‌, தலைமுறைக்குப்‌ பின்‌ தலைமுறையாக நூற்றாண்டுகளுக்குப்‌ 
பின்‌ நூற்றாண்டுகளாக மனிதர்களின்‌ வாழ்வைச்‌ சிறுமைப்படுத்தி 
வருகின்றவனான சாத்தான்‌; நமது சொந்த வாழ்வில்‌ வெட்கக்கேட்டையும்‌ 





மனவேதனையையும்‌ கொண்டு வந்துள்ளவனான சாத்தான்‌. இந்தப்‌ 
பயங்கரமான, கொடூரமான, இமை விளைவிக்கின்ற, கடும்செயல்‌ புரியும்‌ 
உயிரினமானது, கர்த்தரைப்‌ பின்பற்றுகின்றவர்களின்‌ முன்னிலையில்‌ 
இருந்து ஒருநாளில்‌ வெளியேற்றப்படும்‌! அது நீங்கிச்‌ சென்றுவிடும்‌! அது 
என்றென்றைக்குமாக நீங்கி சென்று விடும்‌! அது எவ்வளவு அற்புதமான 
செய்தி! “மேலும்‌ அவர்களை மோசம்போக்னெ பிசாசானவன்‌, மிருகமும்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசியுமிருக்கிற இடமாகிய அக்கினியும்‌ கந்தகமுமான 
கடலிலே தள்ளப்பட்டான்‌; அவர்கள்‌ இரவும்‌ பகலும்‌ சதாகாலங்களிலும்‌ 
வாதிக்கப்படுவார்கள்‌” (20:10). 


முற்றிலுமான மனப்பதிவு இன்னமும்‌ மிகவும்‌ 
முக்கியமானதாக உள்ளது 

இவ்வதிகாரம்‌ கடினமான பகுதிகளைக்‌ கொண்டுள்ளது என்பதை நான்‌ 
ஒப்புக்கொள்ளாவிட்டால்‌, நான்‌ நேர்மை குறைந்தவனாகி விடுவேன்‌. “அந்த 
ஆயிரம்‌ வருஷம்‌ முடியும்போது” சாத்தான்‌ விடுதலையாகுதல்‌ என்பது 
[அவ்வகையானது கடினமான பகுதிகளில்‌] ஒன்றாக உள்ளது (20:7; வசனம்‌ 
3ஐக்‌ காணவும்‌). இவ்வதிகாரத்தைப்‌ பற்றி ஒருவர்‌ எவ்விதமான 
நிலைப்பாட்டை மேற்கொண்டாலும்‌, சிரமங்கள்‌ இருக்கவே செய்கின்றன. 
இருப்பினும்‌ இவ்விஷயம்‌, ஒவ்வொரு அதிகாரத்தைப்‌ பொறுத்த வரையிலும்‌ 
கூட உண்மையாய்‌ இருப்பதில்லையா? வெளிப்படுத்தின விசேஷத்தின்‌ எந்த 
வசனப்பகுதியின்‌ செய்தியும்‌ மறைவான விபரங்களில்‌ அல்ல, ஆனால்‌ அது 
நமது சிந்தையில்‌ விட்டுச்செல்லும்‌ முற்றான மனப்பதிவிலேயே உள்ளது 
என்பதை உங்களுக்கு நான்‌ மீண்டும்‌ நினைவூட்டுகின்றேன்‌. 

20ம்‌ அதிகாரத்தை வாசிப்பதற்குச்‌ சற்று நேரம்‌ எடுத்துக்கொண்டு, 
அதைப்‌ பற்றிச்‌ சிந்தித்துப்பாருங்கள்‌. அங்கே நீங்கள்‌ கண்டறியும்‌ செய்தி 
என்ன? அது நிச்சயமாகவே பின்வருவதாகவே உள்ளது: ஆட்டுக்குட்டி 
யானவரைப்‌ பின்பற்றுபவர்கள்‌ வெற்றியடை கின்றனர்‌, அதே வேளையில்‌ 
சாத்தானைப்‌  பின்பற்றுகின்றவர்கள்‌  தோல்வியடைகின்றனர்‌! 





சற்றுநேரத்திற்கு, சங்கிலிகள்‌, அரியணைகள்‌ மற்றும்‌ காலத்தின்‌ வேளைகள்‌ 
ஆகியவற்றைப்‌ பற்றி மறந்துவிடுங்கள்‌. இந்த சிந்தனையை உங்கள்‌ 
சிந்தையில்‌ அடைத்துவைத்துவிடுங்கள்‌: ஆட்டுக்‌ குட்டியானவரைப்‌ 
பின்பற்றுபவர்கள்‌ வெற்றியை கின்றனர்‌, அதே வேளையில்‌ சாத்தானைப்‌ 
பின்புற்றுகின்றவாகள்‌ தோல்வியடைகின்றனர்‌! அதுதான்‌ நீங்கள்‌ 20ம்‌ 
அதிகாரத்தில்‌ இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும்‌ என்று தேவன்‌ 
விரும்புகின்றார்‌. இது முதல்‌ நூற்றாண்டிற்கு முக்கியமான செய்தியாக 
இருந்தது. இன்றைய நாட்களிலும்‌ அவ்வாறே முக்கியமான செய்தியாக 
உள்ளது! 


119 


கட்டிவைத்தல்‌ (20:1-3) 

இந்தச்‌ சிந்தைனைகளைச்‌ சிந்தையில்‌ கொண்டவர்களாய்‌ நாம்‌, 
20:1-3ஐக்‌ கண்ணோக்குவோமாக. இந்த வசனங்களைப்‌ பற்றிய நமது 
படிப்பானது, பல கொள்கைகளை, அவைகள்‌ இவ்வதிகாரத்தில்‌ 
குறிப்பிடப்பட்ட வகையில்‌ விவரிக்கும்‌. 

20ம்‌ அதிகாரம்‌, “ஒரு தூகன்‌'* பாதாளத்தின்‌ திறவுகோலையும்‌ பெரிய 
சங்கிலியையும்‌ [i॥!5 1ம்‌ ha] தன்‌ கையிலே பிடித்துக்கொண்டு வானத்தி 
லிருந்திறங்கிவரக்‌ கண்டேன்‌'””” என்று தொடங்குகிறது (வசனம்‌ 1). 
பாதாளக்குழியானது (சிலவேளைகளில்‌ இது “the bottomless pit” என்று 
அமைக்கப்படுகிறது), இந்தத்‌ தற்காலத்தில்‌ துன்மார்க்கருடைய 
இருப்பிடத்தின்‌ அடையாளத்துவமாக உள்ளது என்பதை நீங்கள்‌ நினைவில்‌ 
வைத்திருக்கலாம்‌.” பாதாளக்குழி என்பது நரகம்‌ அல்ல. இந்த அதிகாரத்தின்‌ 
10ம்‌ வசனத்தின்‌ நிகழ்ச்சி வரும்‌ வரையிலும்‌, சாத்தான்‌ நித்திய அக்கினிக்‌ 
கடலிலே கள்ளப்படமாட்டான்‌. 

பாதாளக்குழியைப்‌ பற்றி நாம்‌, 9ம்‌ அதிகாரத்தில்‌ முதன்முதலாக 
வாசிக்கன்றோம்‌, அங்கே வானத்திலிருந்து பூமியின்மேல்‌ விழுந்த ஒரு 
நட்சத்திரத்திற்கு “பாதாளக்குழியின்‌ திறவுகோல்‌ கொடுக்கப்பட்டது” (9:1). 
இந்த “நட்சத்திரம்‌” (ஒருவேளை இது ஒரு தூதனாக இருக்கலாமோ?) 
பாதாளக்குழியைத்‌ திறந்துபோது, வகைக்கும்‌ வெட்டுக்கிளிகள்‌ 
மொய்த்துக்கொண்டு முன்வந்தன. 20ம்‌ அதிகாரத்தில்‌ உள்ள தூதன்‌, 9ம்‌ 
அதிகாரத்தின்‌ “நட்சத்திரமாக” இருக்கலாம்‌ அல்லது இல்லாதிருக்கலாம்‌. 
அது யாராயிருந்தாலும்‌, அவர்‌ தேவனுடைய செய்தியாளராக இருந்தார்‌ 
மற்றும்‌ இவ்விதமாக அவர்‌ தேவனுடைய ஊழியத்தை நிகழ்த்தக்கூடியவரா 
யிருந்தார்‌. பிசாசானவனைக்‌ கீழ்ப்படுத்துதல்‌ என்பதே அவரது 
ஊழியமாயிருந்தது. 

மரியாதைக்குரிய தோல்விகள்‌ உள்ளன, வெட்கக்கேடு நிறைந்த 
தோல்விகளும்‌ உள்ளன. இந்தத்‌ தரிசனத்தில்‌ சாத்தான்‌ கழ்மைப்படுத்தப்‌ 

















பட்டது மட்டுமின்றி; சங்கடப்படுதலுக்கும்‌ உள்ளானான்‌. அவனுடைய 
வீரச்செயல்‌ (வானத்தில்‌ இருந்து நட்சத்திரங்களை விழச்செய்கல்‌ [12:4], 
மற்றும்‌ இதுபோன்ற) எல்லாவற்றிற்கும்‌ பின்பு, அவனைக்‌ 
கீழ்ப்படுத்துவதற்குப்‌ பெயர்‌ அறியப்படாத ஓரு தூதனே 
போதுமானவராயிருந்தார்‌! 


அடையாளத்துவமான திறவுகோலும்‌ சங்கிலியும்‌ 

தூதன்‌ “பாதாளத்தின்‌ திறவுகோலை” வைத்திருந்தார்‌ என்பது, 
அவருக்குப்‌ பாதாளத்தின்மீது அதிகாரம்‌ தரப்பட்டிருந்தது என்று 
சுட்டிக்காண்பிக்றெது: அதாவது, பாதாளத்தைத்‌ திறப்பதற்கும்‌ அல்லது 
மூடுவதற்குமான அதிகாரம்‌.!£ அத்துடன்‌ கூடுதலாக அவர்‌, சாத்தானைக்‌ 
கட்டுவதில்‌ பயன்படுவதற்கு ஒரு பெரிய சங்கிலியை வைத்திருந்தார்‌. இது, 
ரோமர்கள்‌ கைதிகளைக்‌ கட்டுப்படுத்துவதற்குப்‌ பயன்படுத்திய 
சங்கிலியைப்‌ போல்‌ இருந்தது. (இதே வார்த்தை நடபடிகள்‌ 12:7; 28:20 
ஆகிய வசனங்களில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது.) 











120 


“இந்தத்‌ திறவுகோல்‌ என்பது நேரடி அர்த்தமானதா? இந்தச்‌ சங்கிலி 
என்பது நேரடி அர்த்தமானதா?” என்று கேட்பதற்கு நாம்‌ சற்றே 
தாமதிப்போம்‌. வெஸ்ட்‌ என்பவர்‌ பின்வரும்‌ கேள்விகளை முன்வைத்தார்‌: 





“இவைகள்‌ நேரடி அர்த்தமானவைகள்‌ என்றால்‌, இவைகள்‌ எவ்வகையான 
திறவுகோலும்‌ சங்கிலியுமாயிருந்தன? அவைகள்‌ இரும்பினால்‌ ஆனவையா 
யிருந்தனவா? அவைகள்‌ வெள்ளியினால்‌ ஆனவைகளாயிருந்தனவா? 
அவைகள்‌ தங்கத்தினால்‌ ஆனவையாய்‌ இருந்தனவா? அவைகள்‌ 
மரத்தினால்‌ ஆனவையாயிருந்தனவா? அல்லது என்ன வகையானவையாய்‌ 
இருந்தன?” முதல்‌ மூன்று வசனங்களைப்‌ பொறுத்தமட்டில்‌ இவைபோன்ற 
கேள்விகள்‌ இன்னும்‌ அதிகமாய்ப்‌ பெருக்கப்பட முடியும்‌: பாதாளக்குழி 
என்பது மிகவும்‌ ஆழமான ஒரு துளையாக, தரையில்‌ மிகுந்த ஆழத்தில்‌ 
இருந்ததா? வலுசர்ப்பமானது மாம்சமும்‌ எலும்பும்‌ கொண்ட ஒரு 
ஐந்துவாய்‌ இருந்ததா? அடையாளங்கள்‌ கொண்ட இறைவெளிப்பாட்டு 
மொழிநடையுடன்‌ நாம்‌ ஈடுபாடு கொண்டுள்ளோம்‌ என்பது மீண்டும்‌ 
ஒருமுறை நமக்கு நினைவூட்டப்படுகிறது. 

வெளிப்படுத்தின விசேஷத்தின்‌ சொற்றொடர்களை (நேரடி 
அர்த்தக்காரர்களின்‌ சொற்றொடரைப்‌ பயன்படுத்துவதென்றால்‌) “ஆவிக்‌ 
துவப்படுத்துகல்‌” என்பதைச்‌ செய்பவர்கள்‌ மீது நேரடி அர்த்தக்காரர்கள்‌ 
(குறிப்பாக ஆயிரம்‌ ஆண்டு அரசாட்சிக்‌ கொள்கைக்காரர்கள்‌) 
விரோதத்துடன்‌ பேசுகின்றனர்‌. அவர்கள்‌, அவர்கள்‌ மாத்திரமே 
“வேதவசனங்களை நேரடியாக அர்த்தம்‌ கொள்வதாக” பெருமையுடன்‌ 
கூறிக்கொள்கின்றனர்‌. இருப்பினும்‌, அவர்கள்‌ தங்களின்‌ தனிப்பட்ட 
காட்சியமைவில்‌ பொருந்தாத எதையும்‌ “ஆவித்துவப்படுத்த” தயங்குவ 
தில்லை என்பதே விஷயத்தின்‌ உண்மையாக உள்ளது. அவர்கள்‌, அந்தத்‌ 
திறவுகோல்‌ [Yale 1௦20] திண்டுக்கல்‌ பூட்டிற்காகச்‌ செய்யப்பட்டிருப்‌ 
பதில்லை, அந்தச்‌ சங்கிலியானது இரும்பினால்‌ செய்யப்பட்டிருப்பதில்லை, 
மற்றும்‌ பாதாளம்‌ என்பது நேரடியான அர்த்தத்தில்‌ பாதாளக்குழியாக 
இருப்பதில்லை என்பதை ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ளனர்‌. 

நாம்‌ படித்துக்கொண்டிருக்கும்‌ வரலாற்றுக்கு திரும்புவோம்‌: தூதன்‌, 
“பிசாசென்றும்‌ சாத்தானென்றும்‌ சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய 
வலுசர்ப்பத்தை ... பிடித்து” (வசனம்‌ 2௮). பகைவனை அடையாளம்‌ கண்டு 
கொள்வதில்‌ நமக்கு இடர்ப்பாடு எதுவும்‌ இருப்பதில்லை. இதே சொற்‌ 
றொடர்கள்‌ 12:9ல்‌ இவனை அடையாளப்படுத்தின. இவன்‌, “மிகாவேலும்‌ 
அவனைச்‌ சேர்ந்த தூதர்களும்‌ ... யுத்தம்‌ பண்ணி ... வெற்றி கொள்ளப்‌ 





பட்டவனாக (12:7, 8), மேசியாத்துவ சமூகத்தை வெள்ளப்‌ பெருக்கினால்‌ 
அடித்துக்‌ கொண்டுபோக முயற்சி செய்தவனாக (12:15), மற்றும்‌ தனக்குக்‌ 
கொஞ்சக்காலம்‌ மாத்திரம்‌ உண்டு என்று அறிந்தவனாக (12:12) 
இருக்கின்றான்‌” என்று நமக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்றெது. “' 


அடையாளத்துமான ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ 
தூதன்‌ சாத்தானைப்‌ பிடித்து பின்பு, அவர்‌[தூதன்‌], “அவனை ஆயிரம்‌ 
வருஷமளவும்‌ கட்டிவைத்தார்‌” (வசனம்‌ 2ஆ). இவ்விடத்தில்தான்‌ 


121 





புகழ்பெற்ற (அல்லது புகழ்‌ அற்ற) “ஆயிரம்‌ ஆண்டுகள்‌” பற்றிய முதல்‌ 
குறிப்பிடுதல்‌ உள்ளது. இந்தச்‌ சொற்றொடர்பற்றி நான்‌ அடுத்த இரு 
பாடங்களில்‌ நீளமாய்க்‌ கலந்துரையாடுவேன்‌, ஆனால்‌ நான்‌ முன்னதாகச்‌ 
சென்று பின்வரும்‌ முக்கியமான கேள்வியைக்‌ கேட்பதற்கு என்னை அனு 
மதியுங்கள்‌: இது நேரடியான அர்த்தத்தில்‌ ஆயிரம்‌ ஆண்டுகளாக 
இருக்கிறதா? திறவுகோல்‌, சங்கிலி, பாதாளம்‌ மற்றும்‌ வலுசர்ப்பம்‌ ஆகியவை 
அடையாளத்துவமானவைகளாய்‌ இருக்கின்றன என்றால்‌, ஆயிரம்‌ 
ஆண்டுகள்‌ என்பது மாத்திரம்‌ நேரடியான அர்த்தத்தில்‌ ஒரு காலகட்டமாக 
உள்ளது என்று சிலர்‌ எந்த அடிப்படையில்‌ வலுயுறுத்துகின்றனா்‌? 
வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம்‌ படித்துக்‌ கடந்து வந்திருக்கையில்‌, 
நூற்றுக்கணக்கில்‌ அடையாளத்துவ எண்களை எதிர்கொண்டு இருந்திருக்‌ 
கின்றோம்‌. ஏழு பரிசுத்த ஆவிகள்‌ இல்லை என்றும்‌ 1:4ல்‌ உள்ள “ஏழு” என்ற 
எண்‌ அடையாளத்துவமானது என்றும்‌, நாம்‌ வலியுறுத்தியுள்ளோம்‌. 
இரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும்‌ அடையாளமாக (7 மற்றும்‌ 14ம்‌ அதிகாரங்‌ 
களில்‌ பயன்படுத்தப்பட்ட படி) 144,000 என்ற எண்‌ இருக்கிறது, பரலோகத்‌ 
திற்கு இந்த எண்ணிக்கையுள்ள மக்கள்‌ மாத்திரம்‌ செல்வார்கள்‌ என்று கூறக்‌ 
கூடாது என்ற கருத்தை நாம்‌ பராமரித்துள்ளோம்‌. இந்த எண்கள்‌ அடை 
யாளத்துவமாகப்‌ பயன்படுத்தப்பட்டிருந்தால்‌, 20ம்‌ அதிகாரத்தில்‌ “ஆயிரம்‌” 
என்பது நேரடி அர்த்தமானது என்று யாரேனும்‌ ஒருவர்‌ நினைக்க 
வேண்டியது ஏன்‌?” தாமஸ்‌ டொர்ரென்ஸ்‌ என்பவர்‌ பின்வருமாறு 
எழுதினார்‌, 


பத்துக்‌ தலைகளும்‌ ஏழு கொம்புகளும்‌ உள்ள பெரும்‌ விலங்கினை 
நாம்‌ நேரடி அர்த்தத்தில்‌ எடுத்துக்கொள்ளாதிருப்பதுபோன்றே இந்த 
ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ நேரடி அர்த்தமாக எடுத்துக்கொள்வதற்கும்‌ நமக்கு 
எவ்வித உரிமையும்‌ இருப்பதில்லை. ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ என்பதை 
அதற்குரிய இறையியல்‌ வெளிப்பாட்டுக்‌ காட்சிமைவில்‌ இருந்து கீழே 
வரலாற்றின்‌ சாதாரண இடத்திற்குக்‌ கொண்டு வந்து, அதை உலகப்‌ 
பிரகாரமான கணக்கியலாளர்‌ ஒருவர்‌ கையாண்டு, கணக்கீடுகளினால்‌ 
பெருக்கி உலகத்தின்‌ முடிவைக்‌ கண்டுபிடிக்க முடியும்‌ என்பதுபோல்‌ 
செய்வது முற்றிலும்‌ சரியான இடத்தில்‌ இருப்பதில்லை.” 


“ஆயிரம்‌” என்ற எண்‌ அடையாளத்துவமாக உள்ளது (மற்றும்‌ 
வேறுவகையாக நம்புவதற்குக்‌ காரணம்‌ எதுவும்‌ இல்லை) என்றால்‌, இது 
எதனை அடையாளப்படுத்துறெது? வெளிப்படுத்தின விசேஷத்துற்கான 
அறிமுகப்பாடத்தில்‌ நாம்‌, “பத்து” என்ற எண்‌ முழுமைத்தன்மையைக்‌ 
குறிக்கிறது என்று கண்டோம்‌ - அனேகமாக இது, எந்த ஒரு நபரும்‌ குனது 
கைகள்‌ அல்லது கால்களில்‌), மொத்தம்‌ பத்து விரல்களைக்‌ கொண்டிருத்தல்‌ 
என்ற உண்மையில்‌ இருந்து முளைத்ததாய்‌ இருக்கலாம்‌. பத்தின்‌ 
மடிப்பெருக்க எண்களைப்‌ ரூறு மற்றும்‌ ஆயிரம்‌) பயன்படுத்துதல்‌ என்பது 
இந்தக்‌ கருத்திற்குச்‌ செறிவூட்டுகிறது என்பது பற்றியும்‌ நாம்‌ 
குறிப்பிட்டி ருந்தோம்‌.”” “ஆயிரம்‌” (பத்து பெருக்கல்‌ பத்து பெருக்கல்‌ பத்து) 
என்று கூறுதலானது “முழுமைத்தன்மையின்‌ முழுமைத்தன்மையின்‌ 


122 


முழுமைத்தன்மை””” என்று அர்த்தப்படுத்திற்று. சாத்தானை “ஆயிரம்‌ 
ஆண்டுகள்‌” கட்டி வைத்தல்‌ என்பது, அவன்‌ முற்றிலுமாகக்‌ கட்டிவைக்கப்‌ 





பட்டான்‌ என்று கூறுவதற்கான அடையாளத்துவ வழிமுறையாக 


இருக்கிறது. 


அடையாளத்துவமான கட்டிவைத்தல்‌ 

அந்தக்‌ கடைசிக்‌ கூற்றில்‌ இருந்து நாம்‌ எந்த ஒரு முடிவையும்‌ 
தரவழைப்பதற்கு முன்பு, “கட்டுதல்‌” என்பது எதை அடையாளப்‌ 
படுத்துகிறது, இது ஏற்கனவே நடை பெற்றுவிட்டதா அல்லது இது கிறிஸ்து 
மறுபடியும்‌ வரும்போது நடைபெறுமா என்பவற்றைப்‌ பற்றி நாம்‌ ஆழ்ந்து 
சிந்திக்க வேண்டும்‌. சாத்தான்‌ கட்டிவைக்கப்படுதல்‌ என்பது பற்றி 
வேதவசனங்களில்‌, மத்தேயு 12 என்ற இன்னொரு இடத்தில்‌ மாத்திரம்‌ நாம்‌ 
வாசிக்கின்றோம்‌ (இத்துடன்‌ இதன்‌ இணைவசனங்களான மாற்கு 3 மற்றும்‌ 
லூக்கா 11 ஆகியவற்றையும்‌ சேர்த்துக்கொள்ளவும்‌). அந்த வேளையில்‌, 
இயேசு பிசாசின்‌ வல்லமையால்‌ அசுத்த ஆவிகளைத்‌ துரத்துவதாகக்‌ குற்றம்‌ 
சாட்டப்பட்டிருந்தார்‌. அவர்‌, “அன்றியும்‌, பலவானை முந்திக்கட்டினா 
லொழியப்‌ பலவானுடைய வீட்டுக்குள்‌ ஒருவன்‌ புகுந்து, அவன்‌ 
உடைமைகளை எப்படிக்கொள்ளையிடக்கூடும்‌? கட்டினானேயாகில்‌, 
அவன்‌ வீட்டைக்‌ கொள்ளையிடலாம்‌” என்று அவர்‌ கூறினார்‌ (மத்தேயு 
12:29). இயேசுவின்‌ விவரிப்பில்‌ அவர்‌, “பலவானுக்கும்‌” சாத்தானுக்கும்‌ 
இடையில்‌ மற்றும்‌, “வீட்டைக்‌ கொள்ளையிடுதலுக்கும்‌” அசுத்த ஆவிகளைத்‌ 
துரத்துதலுக்கும்‌ இடையில்‌ ஒரு இணைவைதக்‌ தரவழைத்தார்‌. இயேசு 
பலவானை (அதாவது சாத்தானை) “கட்டி யிருந்த படி யால்‌” அவரால்‌ அசுத்த 
ஆவிகளைத்‌ துரத்த முடிந்தது என்று இவ்வசனப்பகுதியில்‌ இருந்து நாம்‌ 
முடிவு செய்கின்றோம்‌. 

சாத்தானை “கட்டுதல்‌” என்பது இயேசுவின்‌ பிறப்பில்‌ தொடங்கி, 
இயேசுவின்‌ மரணம்‌, அடக்கம்‌ மற்றும்‌ உயிர்த்தெழுதலில்‌ உச்சநிலைக்‌ 
காட்சியை அடைந்தது என்று வேதவசனங்கள்‌ போதிக்கின்றன. 
“வாக்குத்தத்தங்கள்‌ யாவற்றிற்கும்‌ தாய்போன்றுள்ள” வாக்குத்தத்தத்தில்‌ 
(ஆதியாகமம்‌ 3:15), ஸ்திரீயின்‌ வித்து (இயேசு), சர்ப்பத்தின்‌ (பிசாசின்‌) 
தலையை நசுக்குவார்‌, அதுபோன்று அவரது காலும்‌ நசுக்கப்படும்‌ என்பது 
முன்னுரைக்கப்பட்டது. இது, இயேசு சிலுவையில்‌ மரித்தபோதும்‌ பின்பு 
உயிரோடு எழுந்தபோதும்‌, சாத்தானுக்கும்‌ அவனது அதிகாரத்திற்கும்‌ 
விடுத்த “மரண அடியைக்‌ குறிக்கிறது என்று பெரும்பான்மையான 








கல்வியாளர்கள்‌ ஓப்புக்கொள்கின்றனர்‌. இந்த வாக்குத்தத்தமானது மத்தேயு 
12 மற்றும்‌ இவை போன்ற வசனப்பகுதிகளில்‌ நிறைவேற்றப்பட்டது 
என்பது கெளிவு. 

எழுபது சீஷர்களை இயேசு அனுப்பியபின்பு, அவர்கள்‌ “ஆண்டவரே, 





உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும்‌ எங்களுக்குக்‌ கழ்ப்படிறெது” 
என்று கூறிக்கொண்டு சந்தோஷத்துடன்‌ திரும்பி வந்தனர்‌ (லூக்கா 10:17). 
அதற்கு இயேசு, “சாத்தான்‌ மின்னலைப்போல வானத்திலிருந்து 
விழுகிறதைக்‌ கண்டேன்‌” என்று பதில்‌ அளித்தார்‌ (வசனம்‌ 18). முந்திய 


123 


பாடம்‌ ஒன்றில்‌ விளக்கப்பட்டதுபோல்‌, இந்த “வீழ்ச்சி” என்பது சாத்தானு 
டைய மூலத்தோற்றத்தைக்‌ குறிப்பதில்லை, ஆனால்‌ அதற்கு மாறாக, அசுத்த 
ஆவிகளைத்‌ துரத்துவதில்‌ இயேசுவின்‌ சீஷர்களுடைய திறமையினால்‌ 
செயல்விளக்கப்படுத்தப்பட்டபடி, மனுக்குலத்தின்மீது சாத்தான்‌ 
கொண்டிருந்த பிடியானது களர்ந்ததைக்‌ குறித்தது.” 

யோவான்‌ 12ம்‌ அதிகாரத்தில்‌ இயேசு, “தாம்‌ இன்னவிதமான 
மரணமாய்‌ மரிக்கப்போகிறார்‌” என்பதைப்‌ பற்றி பேசினார்‌ (வசனங்கள்‌ 
32, 33), அவர்‌, “இப்பொழுதே இந்த உலகத்தின்‌ அதிபதி புறம்பாகத்‌ 
குள்ளப்படுவான்‌” என்றார்‌ (வசனம்‌ 31). யோவான்‌ 16ல்‌ அவர்‌ தமது 
அப்போஸ்கலர்களிடத்தில்‌, “இந்த உலகத்தின்‌ அதிபதி நியாயந்தர்க்கப்‌ 
பட்‌[டான்‌]” என்று கூறினார்‌ (வசனம்‌ 11). 

இயேசுவின்‌ மரணத்தைப்‌ பற்றிப்‌ பவுல்‌ (கொலோசெயர்‌ 2:14ல்‌), 
இயேசுவின்‌ மரணம்‌ “துரைத்தனங்களையும்‌ அதிகாரங்களையும்‌ உரிந்து 
கொண்டு, வெளியரங்கமான கோலமாக்கிற்று”” (வசனம்‌ 15) என்று 
குறிப்பிட்டு எழுதினார்‌. யோவான்‌, “பிசாசினுடைய கிரியைகளை 
அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன்‌ வெளிப்பட்டார்‌” என்று 
கூறினார்‌ (1 யோவான்‌ 3:8). எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியவர்‌, 
“மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனைக்‌ தமது மரணத்தினாலே 











அழிக்கும்படிக்கு” இயேசு மரித்தார்‌ என்று விளக்கப்படுத்தினார்‌ (எபிரெயர்‌ 
2:14). 

கடைசியாக, வெளிப்படுத்தின விசேஷம்‌ 12ம்‌ அதிகாரத்தில்‌ நாம்‌ 
வசனப்பகுதியைக்‌ கொண்டுள்ளோம்‌. அங்கு சாத்தான்‌ “கீழே தள்ளப்‌ 
பட்டிருப்பதாக”ப்‌ பேசப்படுகின்றான்‌ மற்றும்‌ “ஆட்டுக்குட்டியானவரின்‌ 
இரத்தத்தினாலே” ஜெயங்கொள்ளப்பட்டது என்று கூறப்படுகிறது 
(வசனங்கள்‌ 10, 11). சாத்தான்மீதான இந்த வெற்றியானது இயேசுவின்‌ 
இரண்டாம்‌ வருகையுடன்‌ அல்ல, ஆனால்‌ அவரது முதல்‌ வருகையுடன்‌ 
பிணைக்கப்பட்டுள்ளது: இந்த அதிகாரம்‌ இயேசுவின்‌ பிறப்பைக்கொண்டு 
தொடங்குகிறது (வசனங்கள்‌ 1, 5) மற்றும்‌ இது இயேசுவின்‌ மரணம்‌, 
உயிர்த்தெழுதல்‌ மற்றும்‌ பரத்துக்கேறுதல்‌ ஆகியவற்றினால்‌ உச்சக்‌ 
காட்சியை அடைகிறது (வசனங்கள்‌ 5, 11). 








எனவே சாத்தான்‌ “ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ காலத்திற்குக்‌ கட்டிவைக்கப்‌ 
பட்டு” இருத்தல்‌ என்பது எதனை அர்த்தப்படுத்தினாலும்‌, அது இயேசுவின்‌ 
மனித அவதாரத்துடன்‌ தொடங்கும்‌ காலகட்டத்துடன்‌ தொடர்புபடுகிறது. 
இது இயேசு மறுபடியும்‌ வரும்‌ காலத்திற்குப்‌ பிந்தியதாக உள்ள 
கற்பனையான யுகமாக இருப்பதில்லை. 

இருப்பினும்‌, நாம்‌, சாத்தான்‌ எந்தக்‌ கருத்தில்‌ கட்டப்பட்டுள்ளான்‌ 
என்பதைப்‌ பற்றி இன்னமும்‌ எதையும்‌ நிலைநாட்டவில்லை. 
“தட்டிவைத்தல்‌” என்பது “திறனற்றுப்போகும்படி செய்தல்‌” என்று அர்த்தப்‌ 
படுவதாகப்‌ பலர்‌ யூகித்துள்ளதால்‌, சாத்தான்‌ இப்போது கட்டிவைக்கப்‌ 

















பட்டுள்ளான்‌ என்ற கருத்தை அவர்கள்‌ ஏளனம்‌ செய்கின்றனர்‌. அவர்கள்‌, 
பிசாசு தொடர்ந்து உலகத்தில்‌ செயல்படுவதைக்‌ குறிப்பிடும்‌ வேதாகம 
வசனங்களைச்‌” சுட்டிக்காண்பித்து, “உலகத்தில்‌ இவ்வளவு அதிகமாகக்‌ 


124 


கலவரங்களும்‌ இடர்ப்பாடுகளும்‌ இருக்கும்‌ போது, சாத்தான்‌ 
கட்டிவைக்கப்பட்டுள்ளான்‌ என்று நீங்கள்‌ எப்படிக்‌ கூறமுடியும்‌?” என்று 
கேட்கின்றனர்‌.” ஒரு எழுத்தாளர்‌, “இன்றைய நாட்களில்‌ சாத்தான்‌ 
கட்டிவைக்கப்பட்டுள்ளான்‌ என்றால்‌, அவன்‌ உண்மையில்‌ மிகவும்‌ 
நீளமான சங்கிலியினால்‌ கட்டிவைக்கப்பட்டு இருக்க வேண்டும்‌” என்று 
பரியாசத்துடன்‌ கூறினார்‌! 

“குட்டிவைத்தல்‌”” என்று மொழிபெயர்க்கப்பட்ட கிரேக்க 
வார்த்தையானது “திறமையற்றவராக்குதல்‌” என்றோ அல்லது “செயல்பட 
இயலாதவராக்குதல்‌” என்றோ அர்த்தப்படுவதில்லை. பவுலைக்‌ கட்டி 
வைத்திருந்த சங்கிலியைப்‌ பற்றிக்குறிப்பிடவும்‌ நடபடிகள்‌ 28:20) அதே 
வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது, அவர்‌ இவ்விதமாகக்‌ கட்டப்பட்‌ 
டிருந்தபோது, துடிப்புள்ள - ஆயினும்‌ கட்டுப்படுத்தப்பட்ட - வாழ்க்‌ 
கையைத்‌ தொடர்ந்து நடத்தினார்‌.” மீண்டுமாக, இதே வார்த்தை ரோமர்‌ 
7:2ல்‌ ஒரு உருவகக்‌ கருத்தமைவில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது, இது ஒரு 
மனைவி “கன்‌ கணவன்‌ உயிரோடிருக்கையில்‌, பிரமாணத்தினால்‌ 
அவனுடன்‌ கட்டப்பட்டு” இருத்தல்‌ பற்றிபேசுகிறது. “கட்டப்பட்ட” 
பெண்‌ எல்லா வழிகளிலும்‌ கட்டுப்படுத்தப்பட்டிருப்பது இல்லை, ஆனால்‌ 
ஒரு குறிப்பிட்ட வழியில்‌ மாத்திரம்‌ கட்டுப்படுத்தப்பட்டி ருக்கின்றாள்‌: 
அவள்‌ தனது கணவன்‌ உயிரோடி ருக்கையில்‌ மறுமணம்‌ செய்துகொள்வதை 








நியாயப்பிரமாணம்‌ அனுமதிக்கவில்லை (ரோமர்‌ 7:3). 

சாத்தான்‌ “கட்டுப்பட்டு” இருத்தல்‌ பற்றி நமது வசனப்பகுதி 
விளக்கியுரைத்து வரையறைப்படுத்துகிறது: 3ம்‌ வசனம்‌, அவன்‌ “ஜனங்களை 
மோசம்போக்காதபடிக்கு” கட்டிவைக்கப்பட்டான்‌ என்று கூறுகிறது.” 8ம்‌ 
வசனம்‌, சாத்தான்‌ விடுவிக்கப்பட்ட நிலையில்‌, மீண்டும்‌ அவன்‌, “ஜாதிகளை 
மோசம்போக்க””க்‌ கூடியவன்‌ ஆனான்‌ என்று குறிப்பிடுகிறது. 
அப்படியானால்‌, சாத்தான்‌ எல்லா விதத்திலும்‌ கட்டிவைக்கப்பட்டிருக்க 
வில்லை, அவன்‌ ஜாதிகளை மோசம்போக்கும்‌ விஷயத்தில்‌ கட்டிவைக்கப்‌ 
பட்டிருந்தான்‌. 

இதை நாம்‌, இதற்கு முன்பு குறிப்பிட்ட வசனப்பகுஇகளுடன்‌” - 
அத்துடன்‌ கூடுதலாக, கிறிஸ்துவுக்குள்‌ தேவனுடைய நித்திய நோக்கம்‌ 
பற்றிப்‌ பேசுகின்ற மற்ற வசனப்பகுதிகளுடன்‌ - பிணைக்க முடியுமா என்று 
பார்ப்போம்‌: 

சாத்தானின்‌ காரணமாக, மரணமும்‌ பாவமும்‌ இந்த உலகத்திற்குள்‌ 
வந்தன. இவற்றின்‌ மூலமாகப்‌ பிசாசானவன்‌ மனிதகுலத்தின்மீது ஒரு 
பலமான சிறைப்பிடிப்பை அதாயப்படுத்திப்‌ பராமரித்து வந்தான்‌. ஆயினும்‌ 
தேவன்‌, “பெண்ணின்‌ வித்து” என்னப்படுபவர்‌ வந்து சாத்தானுடைய 
அதிகாரத்திற்கு மரண அடிகொடுப்பார்‌ என்று வாக்குத்தத்தம்‌ 
செய்திருந்தார்‌. மேலும்‌ அவர்‌, இந்த “வித்து” மனிதகுலத்தை - அதாவது 
பிசாசினால்‌ வாதைக்குள்ளான எல்லாரையும்‌ - ஆசீர்வதிக்கும்‌ என்றும்‌ 
வாக்குத்தத்தம்‌ கொடுத்திருந்தார்‌ (ஆதியாகமம்‌ 22:18). 

இந்த வாக்குத்தத்தத்தைப்‌ பலன்கொடுப்பதாக்குவதற்கு, தேவன்‌ ஒரு 
மக்களினத்தைப்‌ பிரித்தெடுத்து அமைத்தார்‌, அது இஸ்ரவேல்‌ (யூதர்கள்‌) 











125 


என்ற மக்களினமாயிருந்தது. பழைய ஏற்பாட்டுக்‌ காலகட்டத்தில்‌ 
உலகத்தின்‌ எஞ்சிய மக்களினங்கள்மீது செல்வாக்குச்‌ செலுத்துவதற்குப்‌ 
பரவலாக முயற்சிகள்‌ மேற்கொள்ளப்பட்டன; ஆனால்‌ பெரும்பாலும்‌, 
அறியாமையே மிகுந்திருந்தது, சாத்தான்‌ மக்களினங்களை மோசம்‌ 
போக்கும்‌ வழியைத்‌ தாராளமாய்க்‌ கொண்டிருந்தான்‌. 

கடைசியாக, இயேசு உலகத்திற்கு வந்தார்‌, அவர்‌ சாத்தானின்‌ 
அதிகாரத்தை அழித்தல்‌ என்ற கோட்பாடு மிகுந்த நோக்கத்துடன்‌ வந்தார்‌. 
இதற்குப்‌ பதில்‌ அளிக்கும்‌ வகையில்‌, பிசாசானவன்‌ இயேசுவின்‌ 
செயல்திட்டத்திற்கு இடையூறு விளைவிக்கும்‌ வகையில்‌ மற்றும்‌/அல்லது 
அவரை அழிக்கும்‌ வகையில்‌ ஒவ்வொரு முயற்சியையும்‌ மேற்கொண்டான்‌. 





சாத்தான்‌ இவ்வாறு செய்கையில்‌, அவன்‌ தொடர்ந்து தோல்விகளைச்‌ 
சந்தித்தான்‌: அவன்‌ இயேசுவைப்‌ பாவம்‌ செய்யும்படி நேரடியாகத்‌ 
தூண்டிவிட முயற்சி செய்தபோது, தோல்வியுற்றான்‌ (மத்தேயு 4). அவன்‌ 
இயேசுவைப்‌ பாவம்‌ செய்யும்படி மறைமுகமாகத்‌ தூண்டிவிட முயற்சி 
செய்தபோது, தோல்வியுற்றான்‌ (மத்தேயு 16:23). அவனால்‌, தனது அசுத்த 
ஆவி உதவியாளர்களை, கிறிஸ்துவும்‌ அவரது சீஷர்களும்‌ துரத்துவதைக்‌ 
கூடத்‌ தடைசெய்ய முடியாதிருந்தது. கட்டுப்பாடு நமுவுவதை உணர்ந்த 
சாத்தான்‌, ரோமச்சிலுவையில்‌ இயேசுவை அறையும்படி முயற்சி 
செய்யுமாறு யூதாஸையும்‌ யூதத்‌ தலைவர்களையும்‌ தூண்டிவிட்டு 
முயற்சிசெய்தான்‌. 

இயேசுவின்‌ மரணமும்‌ அதைத்‌ தொடர்ந்து வரும்‌ அவரது 
உயிர்த்தெழுதலும்‌, பிசாசானவனுடைய தோல்வியின்‌ அடிப்படைக்‌ 
காரணிகளாய்‌ இருக்கும்‌ என்பதை அவன்‌ (பிசாசானவன்‌) உணர்ந்து 
அறியவில்லை என்பது உறுதி (அவன்‌ சகலமும்‌ அறிந்தவனாய்‌ 
இருப்பதில்லை). இயேசுவின்‌ மரணம்‌, பாவத்தின்‌ அதிகாரத்தை அழித்தது; 
இயேசுவின்‌ உயிர்த்தெழுதல்‌, மரணத்தின்‌ அதிகாரத்தை அழித்தது. 
“மரணமே! உன்‌ கூர்‌ எங்கே? பாதாளமே! உன்‌ ஜெயம்‌ எங்கே? மரணத்தின்‌ 








கூர்‌ பாவம்‌, பாவத்தின்‌ பெலன்‌ நியாயப்பிரமாணம்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயங்கொடுக்கிற தேவனுக்கு 
ஸ்தோத்திரம்‌” (1 கொரிந்தியர்‌ 15:55-57)! 

இயேசுவின்‌ பலியினுடைய பலன்கள்‌ யூதர்களுடன்‌ மாத்திரம்‌ கட்டு 
படுத்தப்பட்டிருக்கவில்லை, ஆனால்‌ அவைகள்‌ மனிதகுலம்‌ முழுமைக்கு 
மானதாக இருந்தன. கீழ்ப்படிந்து விசுவாசிக்கும்‌ ஒவ்வொருவரும்‌, அவர்‌ 
மூலமாகச்‌ சாத்தானின்‌ கட்டுகளைத்‌ தூக்கியெறிய முடியும்‌. இவ்வாறாக, 
எல்லா மக்களினங்களுக்கும்‌ இரட்சிப்பின்‌ செய்தியை எடுத்துச்‌ 
செல்லும்படி, இயேசு தமது சீஷர்களுக்கு கூறினார்‌ (மத்தேயு 28:18-20). 
பேதுரு முதன்முறையாகச்‌ சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கித்தபோது, இரட்சிப்பு 
என்பது யூதர்களுக்கு மாத்திரமல்ல, ஆனால்‌ “தூரத்தில்‌ இருந்த?” 
அனைவருக்குமானது என்று அவர்‌ வலியுறுத்தினார்‌ (நடபடிகள்‌ 2:39). 

சாத்தான்‌, முதல்‌ நூற்றாண்டுக்‌ கறிஸ்தவர்களைத்‌ துன்புறுத்தியதன்‌ 
மூலம்‌ சுவிசேஷம்‌ பரவுதலைத்‌ தடைசெய்ய முயற்சித்தான்‌, ஆனால்‌, 
அவனுடைய முயற்சிகள்‌ கோல்வியுற்றன. துன்புறுத்தப்படுதலானது, 





1.26 


நற்செய்தியை எருசலேமுடன்‌ மாத்திரம்‌ சுருக்கிவைப்பதற்குப்‌ பதிலாக, அது 
பரவும்படி வகை செய்தது நடபடிகள்‌ 8:1-4). அந்த வேளையில்‌ பிசாசினு 
டைய பிரதான கருவியாக இருந்த தார்சு நகரத்து சவுலைக்கூட கர்த்தர்‌ 
மனமாற்றினார்‌. இயேசு (பிற்பாடு பவுல்‌ என்று அழைக்கப்பட்ட) சவுலுக்கு, 
புறஜாதியாரிடம்‌ (யூதரல்லாதவரிடம்‌) செல்லும்படிக்கான கட்டளையைக்‌ 
கொடுத்தார்‌: 





. உன்னை ஊழியக்காரனாகவும்‌ சாட்சியாகவும்‌ ஏற்படுத்து 
கிறதற்காக உனக்குத்‌ தரிசனமானேன்‌. ... அவர்கள்‌ என்னைப்‌ பற்றும்‌ 
விசுவாசத்தினாலே பாவமன்னிப்பையும்‌ பரிசுத்தமாக்கப்பட்ட 
வர்களுக்குரிய சுதந்திரத்தையும்‌ பெற்றுக்கொள்ளும்படியாக, 
அவர்கள்‌ இருளைவிட்டு ஒளியினிடத்திற்கும்‌, சாத்தானுடைய 
அதிகாரத்தைவிட்டு, தேவனிடத்திற்கும்‌ திரும்பும்படிக்கு நீ 
அவர்களுடைய கண்களைத்‌ திறக்கும்பொருட்டு ... நடபடிகள்‌ 
26:16-18). 


சுவிசேஷம்‌ எங்கெல்லாம்‌ சென்றதோ, அங்கெல்லாம்‌ ஏற்றுக்கொண்ட 
இருதயங்களில்‌ இருந்த இருள்‌ விலகியோடி, வெளிச்சம்‌ அவற்றில்‌ 
மேற்கொண்டது (கொலோசெயர்‌ 1:13; 1 தெசலோனிக்கேயர்‌ 5:4; 1 பேதுரு 
2:9). “ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால்‌” (வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ 12:11) சாத்தான்மீது வெற்றிகள்‌, நூற்றுக்கணக்கில்‌ - ஏன்‌, 
ஆயிரக்கணக்கிலும்கூட - குவிக்கப்பட்டன. முதல்‌ நூற்றாண்டின்‌ முடிவுக்கு 
முன்னதாகவே, சுவிசேஷம்‌ “வானத்தின்‌ கீழிருக்கும்‌ சகலசிருஷ்டி களுக்கும்‌ 
பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது” என்று பவுல்‌ கூறினார்‌ (கொலோசெயர்‌ 1:23). 
சாத்தான்‌, ஒருபோதும்‌ குணமடைய இயலாத அளவுக்குப்‌ பெரிய அடியைப்‌ 
பெற்றிருந்தான்‌. 12ம்‌ அதிகாரம்‌, நாம்‌ இப்போது ஒரு காயப்பட்ட, 
தோல்வியுற்ற விரோதியுடன்‌ யுத்தம்‌ செய்கின்றோம்‌ என்று கூறுகிறது.” 20ம்‌ 
அதிகாரமும்‌ அடிப்படையில்‌ இதே சத்தியத்தைப்‌ போதிக்கிறது, ஆனால்‌ 
இது மாறுபட்ட உருவகம்‌ ஒன்றைப்‌ பயன்படுத்துகிறது: நாம்‌ இப்போது, 
கட்டப்பட்டு இருக்கிற ஒரு விரோதியுடன்‌ யுத்தம்‌ செய்கின்றோம்‌. 

இது, பிசாசானவன்‌ இனியும்‌ செயல்துடிப்புடன்‌ இருப்பதில்லை என்று 
அர்த்தப்படுகிறதகா? இல்லவே இல்லை. இது, சாத்தான்‌ (இப்போது) 
சபையையும்‌ கிறிஸ்தவர்களையும்‌ அழிக்க முயற்சிசெய்வது இல்லை என்று 
அர்த்தப்படுறெதா?”* இல்லை. இது, பிசாசானவன்‌ தன்னுடன்‌ இயன்ற 
அளவுக்கு அதிகமானவர்களை நகரத்திற்கு இழுத்துச்செல்ல நோக்கமாய்‌ 
இருப்பதில்லை என்று அர்த்தப்படுகிறதா? இல்லை. ஓவன்‌ கிரவுச்‌ என்பவர்‌, 
இதைப்‌ பின்வருமாறு கூறினார்‌: இப்போது சாத்தான்‌ “வரையறைக்குட்‌ 
பட்டுள்ளான்‌, அவன்‌ நீர்மப்படுத்தப்படவில்லை.””* 





பிசாசை “கட்டுதல்‌” என்பது, அவனது அதிகாரம்‌ குறுக்கப்பட்டு 
இருக்கிறது என்று அர்த்தப்படுகிறது. கர்த்தர்‌ சாத்தானைப்‌ பலவழிகளில்‌ 
வரையறைக்கு உட்படுத்தியிருக்கின்றார்‌: அவனால்‌ வசனத்தை அழிக்க 
முடியாது (மத்தேயு 24:35; 1 பேதுரு 1:25). அவனால்‌ சபையை அழிக்க 
முடியாது (மத்தேயு 16:18). அவன்‌ கிறிஸ்தவர்களை துன்புறுத்தக்கூடிய 


127 


வழியில்‌ கட்டப்படுத்தப்பட்டுள்ளான்‌. அப்போஸ்கலர்களின்‌ நாட்களில்‌ 
செய்ததுபோல்‌, இனியும்‌ அவன்‌, மனிதர்களுக்குள்‌ புகுந்து, அவர்களை 
அவர்களின்‌ சுய விருப்பத்திற்கு எதிராகக்‌ கட்டுப்படுத்த முடியாது. இனியும்‌ 
அவன்‌, கிறிஸ்தவர்களை அவர்களின்‌ திராணிக்கு மிஞ்சி சோதிக்க முடியாது 
(1 கொரிந்தியர்‌ 10:13; 2 பேதுரு 2:9). உண்மையுள்ளவர்கள்‌ பிசாசுக்கு 
எதிர்த்து நின்றால்‌, அவன்‌ அவர்களிடத்தில்‌ இருந்து ஓடிவிடுவான்‌ 
(யாக்கோபு 4:7; எபேசியர்‌ 6:16ஐக்‌ காணவும்‌). முந்திய பாடம்‌ ஒன்றில்‌ நாம்‌, 
சிலுவையினிமித்தம்‌ சாத்தான்‌, சகோதரரைக்‌ குற்றப்படுத்துவதற்குக்‌ 
கொண்டிருந்த உரிமையை இழந்தான்‌ என்று கண்டோம்‌ (வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ 12:12). நமது தற்போதைய வசனப்பகுதியில்‌, இழந்துபோகப்‌ 
பட்டிருந்தவர்களை வஞ்சித்தல்‌ குறித்து சாத்தான்‌ கட்டுப்படுத்தப்‌ 
பட்டிருத்தல்‌ மீது வலியுறுத்தம்‌ உள்ளது. சுவிசேஷத்தின்‌ வெளிச்சம்‌ 
இருளுக்கு ஒளியூட்டி, தங்கள்‌ கண்களைச்‌ திறந்திருக்கும்‌ எவருக்கும்‌, 
சாத்தானுடைய சூழ்ச்சிகளை வெளிப்படுத்துகிறது (2 கொரிந்தியர்‌ 2:11).” 

கடந்த நாட்களில்‌, அடிக்கடி பயன்படுத்தப்பட்ட ஒரு விவரிப்பானது 








காட்டு மிருகம்‌ ஒன்றைச்‌ சங்கிலியால்‌ கட்டிவைத்தலை, சாத்தானைக்‌ 
கட்டிவைத்தலுடன்‌ ஒப்பிட்டது. மிருகத்தின்‌ பிடியில்‌ இருந்து நாம்‌ 
விலகியிருக்கும்‌ வரையிலும்‌, அந்த உயிரினம்‌ ஊளையிடலாம்‌ அல்லது 
கூச்சலிடலாம்‌, ஆனால்‌ அது நமக்குத்‌ தீங்கிழைக்க முடியாது என்ற 
கருத்தைப்‌ பிரசங்கியார்கள்‌ அடிக்கடி ஏற்படுத்தினர்‌. இருப்பினும்‌, நாம்‌ 
சாத்தானின்‌ எல்லைக்குள்‌ சுற்றித்திரிந்தால்‌, அவன்‌ கட்டிவைக்கப்‌ 
பட்டிருந்தாலும்‌ இல்லையென்றாலும்‌, நம்மை அவன்‌ நார்‌ நாராகக்‌ 
கிழித்துப்‌ போடமுடியும்‌. இந்த விவரிப்பானது ஒரு அலுப்பான கருத்தாக 
தோன்றும்‌ அளவுக்கு அடிக்கடி பயன்படுத்தப்பட்டுள்ளது, இது அலுப்பான 
தாயிருப்பினும்‌, இல்லாதிருப்பினும்‌, இன்னமும்‌ இது மதிப்புக்‌ 
கொண்டுள்ளது. நாம்‌ கர்த்தருடைய மந்தையின்‌ உறுப்பினர்களாய்‌ 
இருக்கும்‌ வரையிலும்‌, நல்ல மேய்ப்பரை “நீதியின்‌ பாதையில்‌” (சங்கதம்‌ 
23:3) உண்மையாய்‌ பின்பற்றுகின்ற வரையிலும்‌, சாத்தான்‌ நமது வாழ்வில்‌ 
ஒருசிறிதளவே செயல்தாக்கம்‌ கொண்டிருக்க முடியும்‌” “தேவனால்‌ 








பிறந்தவன்‌” பற்றி யோவான்‌, “பொல்லாங்கன்‌ அவரைத்‌ தொடான்‌, ” என்று 
கூறினார்‌ (1 யோவான்‌ 5:18). இருப்பினும்‌ நாம்‌ மந்தையில்‌ இருந்து விலகிச்‌ 
சென்றுகொண்டிருந்தால்‌, அந்த “கொ்ச்சிக்கும்‌ சிங்கம்‌” (1 பேதுரு 5:8) 
நம்முடைய உறுப்புகளை ஒவ்வொன்றாக கிழித்துப்போடக்கூடும்‌. 
மீண்டும்‌ ஒருமுறை, நாம்‌ நமது வசனப்பகுதிக்கு திரும்புவோம்‌: தூதன்‌ 
வலுசர்ப்பத்தைக்‌ கட்டிப்போட்டபின்பு, அவர்‌, “அது ஜனங்களை 
மோசம்போக்காதபடிக்கு, அதைப்‌ பாதாளத்திலே கள்ளியடைத்து, 
அதின்மேல்‌” முத்திரைபோட்டான்‌” (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20:3௮). 
மூடப்பட்டு, முத்தரைபோடப்பட்ட பாதாளம்‌, சாத்தானுடைய “(காவல்‌ 
சிறைச்சாலை] என்று பிற்பாடு (20:7ல்‌) குறிப்பிடப்பட்டது. கள்ளி, 
அடைத்து, முத்திரைபோடுதல்‌ என்பவை, பிசாசின்‌ செயல்கள்‌ உண்மையில்‌ 
குடைசெய்யப்பட்டிருந்தன என்ற சிந்தனைக்கு மெருகூட்டும்‌ 





விபரங்களாக, அவன்‌ தன்மீது சுமத்தப்பட்ட தெய்வீகக்‌ கட்டுப்பாட்டை 


128 


முறித்து விடுதலையாகச்‌ சாத்தியக்கூறில்லாத நிலையை விவரிப்பதாக 
உள்ளது. (“சாத்தான்‌ பாதாளத்தில்‌ கள்ளப்படுதல்‌” என்ற விளக்க படத்தைக்‌ 





காணவும்‌.) 


அடையாளத்துவமான “கொஞ்சக்காலம்‌”? 

நமது வசனப்பகுதியானது, “அதற்குப்‌ பின்பு அது கொஞ்சக்காலம்‌ 
விடுதலையாக வேண்டும்‌” என்ற புதிரான வார்த்தைகளுடன்‌ முடிகிறது 
(வசனம்‌ 3ஆ). “வேண்டும்‌” என்பது “தார்மீக அவசியத்தை” சுட்டிக்‌ 
காண்பிக்கும்‌ கிரேக்க வார்த்தையில்‌ இருந்து வருகிறது. சாத்தான்‌ 
“கொஞ்சக்காலம்‌” [8 140016 season”; KJV] விடுதலையாக வேண்டும்‌ என்ற 
சொற்றொடரால்‌ அர்த்தப்படுவது எதுவாயிருப்பினும்‌, அது தேவனுடைய 
திட்டங்கள்‌ மற்றும்‌ நோக்கங்கள்‌ ஆகியவற்றின்‌ பகுதியாக இருந்தது. 
ஒருவேளை, “கொஞ்சக்காலம்‌” என்ற சொற்றொடர்‌, “ஆயிரம்‌ வருஷம்‌” 
என்ற சொற்றொடருடன்‌ நேரெதிராய்‌ இருப்பதை நோக்கங்‌ 
கொண்டிருக்கலாம்‌: சாத்தான்‌ “கட்டிவைக்கப்பட்டிருக்கும்‌?” கால 
அளவுடன்‌ ஒப்பிடும்போது, அவன்‌ “விடுவிக்கப்பட்டிருக்கும்‌” கால அளவு 
மிகவும்‌ குறுயெதாக, அற்பமானதாக இருந்தது. 

சாத்தான்‌ விடுதலைசெய்யப்படுதலும்‌ அவனது கடைசி அடைவிடமும்‌ 
20:7-10ல்‌ விவரிக்கப்பட்டுள்ளன. அந்த வசனப்பகுதியை நாம்‌ பின்வரும்‌ 
ஒரு பாடத்தில்‌ படிப்போம்‌. 


முடிவுரை 

இந்தக்‌ கணத்திற்கு நான்‌, இன்றைய நாட்களில்‌ சாத்தான்‌ 
கட்டிவைக்கப்பட்டு இருத்தல்‌ என்ற கருத்தின்மீது கவனம்‌ குவிக்க 
விரும்புகின்றேன்‌. அவன்‌ சிலுவையினால்‌ தோற்கடிக்கப்பட்டுள்ளான்‌. 
நம்மை விடுதலையாக்கியது (சிலுவை என்பது) சாத்தானைக்‌ 
கட்டியுள்ளது!*' இது நாம்‌ அகம்மழெக்‌ காரணமாக வேண்டும்‌. 

மேலும்‌ இது, நமது செயல்களுக்குத்‌ தனிப்பட்ட வகையில்‌ நாம்‌ 
பொறுப்பு ஏற்றுக்கொள்ளக்‌ காரணமாகவேண்டும்‌. சிலர்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு, பிசாசானவன்தான்‌ “அதைச்‌ செய்ய வைத்தான்‌” என்று 
சாக்குப்போக்குக்‌ கூறுகின்றனர்‌. பிசாசானவன்‌ அச்சுறுத்தக்கூடும்‌, 
பிசாசானவன்‌ சோதிக்கக்கூடும்‌, மற்றும்‌ பிசாசானவன்‌ அலைக்கழிக்கக்‌ 
கூடும்‌, ஆனால்‌ பிசாசானவன்‌ எவரொருவரையும்‌ ஏதொன்றையும்‌ செய்ய 
வைக்க முடியாது. அவன்‌ கட்ட ப்பட்டிருக்கின்றான்‌. ஆகையால்‌ நம்மில்‌ 





ஒவ்வொருவரும்‌ தமது சொந்த செயல்களுக்குத்‌ தாமே பொறுப்பாளியாக 
இருக்கின்றோம்‌. ஒருநாளில்‌, “நம்மில்‌ ஒவ்வொருவனும்‌ தன்னைக்குறித்துத்‌ 
தேவனுக்குக்‌ கணக்கொப்புவிப்பான்‌” (ரோமர்‌ 14:12). நீங்கள்‌ 
இழந்துபோகப்பட்டிருந்தால்‌, உங்களைத்தவிர நீங்கள்‌ வேறுயாரையும்‌ 
பழிகூறமுடியாது!”்‌ 


129 





போதகர்கள்‌ மற்றும்‌ பிரசங்கியார்கள்‌ 
ஆகியோருக்கான குறிப்புகள்‌ 
சாத்தான்‌ கட்டப்பட்டிருத்தல்‌ பற்றி நீங்கள்‌ கலந்துரையாடுகையில்‌, 
பின்வரும்‌ எளிய வரைபடத்தை நீங்கள்‌ பயன்படுத்த முடியும்‌: 


அறியாமை 
சாத்தானின்‌ ட்‌. ்‌- 
எத்தான்‌, பாவம்‌. மை 
பாவங்கள்‌ பற்றி 
குற்ற உணர்வு 
மனித குலத்தின்மீது சாத்தானுடைய அதிகாரம்‌ பாவத்தின்‌ மூலமாகவே 
வந்தது. (இது ஆதியாகமம்‌ 3ன்‌ மூலம்‌ விவரிக்கப்பட முடியும்‌.) பாவம்‌ 
என்பது தேவனைப்‌ பற்றியும்‌ அவரது வழிகளைப்‌ பற்றியும்‌ 
அறியாமையைக்‌ கொண்டுவந்தது. ஆதாமின்‌ பாவம்‌ சரீர மரணத்தை 
விளைவித்தது. பாவமானது, மனிதகுலத்தை வதைக்கும்‌ குற்ற உணர்வையும்‌ 





கொண்டுவந்தது. சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கித்தல்‌ என்பது அறியாமையை 
நீக்குகிறது. சுவிசேஷத்திற்குக்‌ கீழ்ப்படிதல்‌ என்பது குற்ற உணர்வை 
நீக்குகிறது - மற்றும்‌ நித்திய ஜீவனுக்கான நம்பிக்கையைக்‌ கொண்டு 
வருகிறது. 


குறிப்புகள்‌ 

IG. B. வோம்‌, A Commentary on the Revelation of St. John the Divine (London: Adam 
& Charles Black, 1966), 249. John Risse, “The Meaning of the Millennium,” Sermon 
preached at the Southern Hills church of Christ, Abilene, Texas, 30 June 1991). “Kook” 
என்பது அறிவுகலங்கிய, கிறுக்குத்தனம்‌ உள்ள நபர்‌ என்று அர்த்தமாகிறது. உங்கள்‌ 
உரையைக்‌ கேட்பவர்களுக்குப்‌ பழக்கமான சொற்றொடர்‌ ஒன்றை இவ்விடத்தில்‌ 
பதிலிட்டுக்‌ கொள்ளவும்‌. Frank Pack, Revelation, Part 2, The Living Word Series (Aus- 
tin, Tex.: R. B. Sweet Co., 1965), 45. ‘Douglas Ezell, Revelations on Revelation: New Sounds 
From Old Symbols (Waco, Tex.: Word Books, 1977), 88-89. *W. ந. West Jr., Revelation 
Through First - Century Glasses, ed. Bob Prichard (Nashville: Gospel Advocate Co., 1997), 
133. £““வெளிப்படுத்தின விசேஷம்‌, 1” என்ற புத்தகத்தில்‌ உள்ள “வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ பற்றி நீங்கள்‌ அறிய வேண்டிய ஏழு உண்மைகள்‌” என்ற பாடத்தில்‌ 
காணவும்‌. Adapted from Jim McGuiggan, The Book of Revelation, Looking Into the Bible 
Series (Lubbock. Tex.: International Biblical Resources, 1976), 287. *“வெளிப்படுத்தின 
விசேஷம்‌, 1” என்ற புத்தகத்தில்‌ காணப்படும்‌, “நாம்‌ ஜெயங்கொண்டோம்‌! 
தேவனுக்கு நன்றி!” என்ற பாடத்தில்‌ காணவும்‌. ”“வெளிப்படுத்தின விசேஷம்‌, 3” 
என்ற புத்தகத்தில்‌ காணப்படும்‌ “உங்கள்‌ விரோதியை அறியுங்கள்‌” என்ற பாடத்தில்‌ 
காணவும்‌. '£“வெளிப்படுத்தின விசேஷம்‌, 1” என்ற புத்தகத்தில்‌ காணப்படும்‌ “நாம்‌ 
ஜெயங்கொண்டோம்‌! தேவனுக்கு நன்றி!” என்ற பாடத்தில்‌ காணவும்‌. 


11 ழ்‌ 


நாம்‌ காண்கின்றபடி, இவ்வதிகாரம்‌ இயேசுவின்‌ பூமிக்குரிய 


130 


ஊழியத்தின்போது சாத்தானைக்‌ கட்டுவித்தலைக்‌ கொண்டு தொடங்குகிறது. 
இவ்வதிகாரம்‌, 19ம்‌ அதிகாரத்தின்‌ முடிவில்‌ உள்ள அதே “யுத்தத்துடன்‌” முடிகிறது 
என்று நாம்‌ முன்பே உற்றுநோக்கினோம்‌. '*ஆயிரம்‌ ஆண்டு முன்‌ அரசாட்சிக்‌ 
கொள்கைக்காரர்கள்‌ இது ஒரு பிரச்சனையாக உள்ளது என்பதைப்‌ புரிந்துகொண்டு, 
வசனப்பகுதியில்‌ சுட்டிக்காண்பிக்கப்படாதிருந்தபோதும்‌, 19ம்‌ அதிகாரத்தில்‌ 
ரோமப்‌ பேரரசில்‌ அழிக்கப்பட்டிராத “விளிம்புகளில்‌” உள்ள மக்களைப்‌ பற்றிப்‌ 
பேசுகின்றனர்‌. “Ray Summers, Worthy Is the Lamb (Nashville: Broadman Press, 1951), 
202. (Emphasishis.) “இந்தத்‌ தாதன்‌ கிறிஸ்துவாக உள்ளார்‌ என்று சிலர்‌ நம்புகின்றனர்‌, 
ஆனால்‌ இந்த நபர்‌, கர்த்தருடைய ஆணையைச்‌ செயல்படுத்த அவரால்‌ 
பயன்படுத்தப்பட்ட பரலோக செய்தியாளர்களில்‌ ஒருவர்‌ என்பது தவிர வேறு 
யாராகவாவது இருக்கலாம்‌ என்பதற்கு வேதவசனப்பகுதியில்‌ மறைமுகமான 
குறிப்பு எதுவும்‌ இல்லை. '“மூலவசனத்தில்‌ “௦ hi5 hand” என்றுள்ளது. சங்கிலியானது, 
வெளியே நீட்டப்பட்ட தூதனுடைய கரத்தில்‌ அமையப்பெற்று, அதன்‌ முனைகள்‌ 
கீழ்நோக்கித்‌ தொங்கிக்‌ கொண்டிருப்பதாக நாம்‌ யூகிக்கவேண்டியிருக்கலாம்‌. 
16“. கண்டேன்‌” என்ற வார்த்தைகள்‌ வெளிப்படுத்தின விசேஷம்‌ முழுவதிலும்‌ 
பயன்படுத்தப்பட்ட இலக்கியக்‌ கருவியாக உள்ளன, இவைகள்‌, இந்தப்பகுதியில்‌ 
குறிப்பாக, ஒரு புதிய சிந்தனையை அறிமுகப்படுத்தப்‌ பயன்படுகின்றன (20:1, 
4 [இருமுறை], 11, 12; 21:1, 2). ”“வெளிப்படுத்தின விசேஷம்‌, 3” என்ற பாடத்தில்‌ 
காணப்படும்‌ “பாவத்தின்‌ சுய அழிவுத்தன்மை”” என்ற புத்தகத்தில்‌ 
பாதாளத்தின்மீதான குறிப்புகளைக்‌ காணவும்‌. '£“வெளிப்படுத்தின விசேஷேம்‌, 1” 
என்ற புத்தகத்தில்‌ காணப்படும்‌ “கர்த்தர்‌ அறிகின்றார்‌” என்ற பாடத்தில்‌, இயேசு 
“மரணம்‌ மற்றும்‌ பாதாளத்தின்‌ திறவுகோலை” கொண்டிருத்தல்‌ (1:18) மீதான 
குறிப்புகளைக்‌ காணவும்‌. 194௦4, 133. “91௦” என்பது ஒரு பூட்டின்‌ வியாபார 
அடையாளப்‌ பெயராகும்‌; இவ்விடத்தில்‌ உங்கள்‌ உரையைக்‌ கேட்பவர்களால்‌ 
புரிந்துக்கொள்ளக்‌ கூடிய வகையில்‌ பூட்டிற்கான ஒரு வியாபாரபெயர்‌ அல்லது 
பூட்டின்‌ வகையொன்றைப்‌ பதிலியாகப்‌ பயன்படுத்தவும்‌. (இவ்விடத்தில்‌ 
தமிழகத்திற்கு நன்கு அறிமுகமான “திண்டுக்கல்‌ பூட்டு” என்பது ஏற்புடையதாக 
இருக்கும்‌.) 

210081 Mounce, The Book of Revelation, The New International Commentary on the 
New Testament Series (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1977), 
352. “ஆயிரம்‌” என்ற வார்த்தையானது வேதவசனங்களில்‌ பேச்சின்‌ உருவகமாக 
அடிக்கடி பயன்படுத்தப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டாக, சங்கீதம்‌ 50:10ஐக்‌ 
காணவும்‌. நாம்‌ இன்னும்‌ இச்சொற்றொடரை உருவகநடையில்‌ 
பயன்படுத்துகின்றோம்‌: “நான்‌ உனக்கு ஆயிரந்தரம்‌ சொல்லிவிட்டேன்‌!” 2711001125 
F. Torrance, The Apocalypse Today (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing 
0., 1959), 133. *“வெளிப்படுத்தின விசேஷம்‌, 1” என்ற புத்தகத்தில்‌ காணப்படும்‌ 
“இங்கே வலுசர்ப்பங்கள்‌ உள்ளன? என்ற பாடத்தில்‌ “பத்து?” என்ற 
எண்ணைக்குறித்துக்‌ காணப்படும்‌ கலந்துரையாடலைக்‌ காணவும்‌. “பழைய 
ஏற்பாட்டிற்குப்‌ பழக்கமாயிருந்த வாசகர்கள்‌, பத்துக்குப்‌ பத்து அடிகள்‌ அளவுடைய 
ஒரு சரிசமபக்கக்‌ கனசதுரமாக இருந்தது என்று நம்பப்பட்டதான, 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ இருந்த மகாபரிசுத்த ஸ்தலத்தைப்‌ பற்றி நினைத்திருக்கலாம்‌. 
(தேவாலயத்தில்‌ இருந்த மகாபரிசுத்த ஸ்தலம்‌ இருபதுக்கு இருபதுக்கு இருபது 
அடிகள்‌ அளவுடைய கனசதுரமாயிருந்தது [1 இராஜாக்கள்‌ 6:20]. பொதுவான 
விதியின்படி, தேவாலயத்தின்‌ அளவுகள்‌ யாவையும்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ 
அளவுகளைப்போல்‌ இருமடங்காக இருந்தன.) “வெளிப்படுத்தின விசேஷம்‌, 3” 
என்ற புத்தகத்தில்‌ உள்ள “வலுசர்ப்பம்‌ எதையாவது சமீபத்தில்‌ கொன்றீர்களா?” 


131 


என்ற பாடத்தில்‌ 12:9-12க்கான குறிப்புகளைக்‌ காணவும்‌. 271010. “நடபடிகள்‌ 5:3; 
2 கொரிந்தியர்‌ 2:11; 11:14; எபேசியர்‌ 2:2; 6:11; 1 தெசலோனிக்கேயர்‌ 2:18; 
2 தீமோத்தேயு 2:26; 1 பேதுரு 5:8; வெளிப்படுத்தின விசேஷம்‌ 2:13; 3:9. ஒரு 
எழுத்தாளர்‌, “சாத்தான்‌ கட்டப்பட்டும்‌ கிறிஸ்து இப்போது ஆளுகை 
செய்துகொண்டும்‌ உள்ளனரா?” என்று நம்பிக்கையற்று உரைத்தபோது, அவர்தாம்‌ 
உணர்ந்தறிந்ததற்கு அதிகமானவற்றையே கூறினார்‌. இப்போது சாத்தான்‌ 
கட்டப்பட்டுள்ளான்‌ என்பதற்குக்‌ கூறப்படும்‌ அதே மறுப்புரைகளே, இப்போது 
கிறிஸ்து ஆளுகை செய்கின்றார்‌ என்ற கருத்திற்கு எதிராக மக்கள்‌ கூறும்‌ 
மறுப்புரைகளாக உள்ளன. “வெளிப்படுத்தின விசேஷம்‌, 3” என்ற புத்தகத்தில்‌ 
காணப்படும்‌ “கடை எக்காளம்‌” என்ற பாடத்தில்‌, கர்த்தர்‌ இப்போது ஆளுகை 
செய்கின்றார்‌ என்பது பற்றிய கலந்துரையாடலைக்‌ காணவும்‌. “நடபடிகள்‌ 27 
மற்றும்‌ 28 ஆகியவற்றையும்‌ பவுல்‌ தமது முதல்‌ சிறையிருப்பின்போது எழுதிய 
எபேசியர்‌, பிலிப்பியர்‌, கொலோசெயர்‌ மற்றும்‌ பிலேமோன்‌ ஆகிய நிருபங்களையும்‌ 
வாசிக்கவும்‌. 

1170௦ Hailey, Revelation: An Introduction and Commentary (Grand Rapids, Mich.: 
Baker Book House, 1979), 391. ஹோமர்‌ ஹெய்லி என்பவர்‌, சாத்தான்‌ 
கட்டிவைக்கப்பட்டிருத்தல்‌ என்பது “தண்டிக்கும்‌ செயலாக” இருப்பதில்லை 
ஆனால்‌ “தடைசெய்யும்‌ செயலாக” இருக்கிறது என்று விவரித்தார்‌. “சாத்தானைக்‌ 
கட்டிவைத்தல்‌ பற்றி ஏற்கனவே தரப்பட்டுள்ள வசனப்பகுஇகளை நீங்கள்‌ திரும்பப்‌ 
பார்வையிட முடியும்‌ என்பதால்‌ அதைத்‌ தொடரும்‌ தொகுப்புரையில்‌ நான்‌ 
அவைகளைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடமாட்டேன்‌. நீங்கள்‌ இதை வகுப்பறையிலோ அல்லது 
பிரசங்கமாகவோ பயன்படுத்தினால்‌, கேட்பவர்களுக்கு அதே அளவு 
இலாபகரமானதாய்‌ இருக்காது; ஆகவே, நீங்கள்‌ இந்த தொகுப்புரையை 
வழங்கும்போது அந்த வசனப்பகுதிகளை ஞாபகப்படுத்த விரும்பலாம்‌. 
“வெளிப்படுத்தின விசேஷம்‌, 3” என்ற புத்தகத்தில்‌ காணப்படும்‌ “வலுசர்ப்பம்‌ 
எதையாவது சமீபத்தில்‌ கொன்றீர்களா?”” என்ற பாடத்தில்‌ 12:11ன்‌ மீதான 
விளக்கங்களைக்‌ காணவும்‌. “ “வெளிப்படுத்தின விசேஷம்‌, 3” என்ற புத்தகத்தில்‌ 
காணப்படும்‌ “வலுசர்ப்பம்‌ எதையாவது சமீபத்தில்‌ கொன்றீர்களா?”” என்ற 
பாடத்தையும்‌ “யுத்தம்‌ ஒன்று நடக்கிறது” என்ற பாடத்தையும்‌ காணவும்‌. “சாத்தான்‌ 
கட்டுப்பட்ட இருந்த வேளையிலும்கூட, அவன்‌ கிறிஸ்தவர்களைத்‌ தொடர்ந்து 
கொலைசெய்துகொண்டி ருந்தான்‌. 40௦ L. Crouch, Expository Preaching and Teach- 
ing: Revelation (Joplin, Mo.: College Press Publishing Co., 1985), 348. ”“வெளிப்படுத்தின 
விசேஷம்‌, 3” என்ற புத்தகத்தில்‌ காணப்படும்‌ “வலுசர்ப்பம்‌ எதையாவது சமீபத்தில்‌ 
கொன்றீர்களா?”” என்ற பாடத்தில்‌, குற்றம்சாட்டுபவனாக சாத்தான்‌ என்ற 
குலைப்பின்மீதான குறிப்புகளைக்‌ காணவும்‌. “இன்றைய நாட்களில்‌ சாத்தான்‌ 
கட்டுப்படுத்தப்பட்டுக்‌ கடக்கின்றதற்கான கூடுதலான வழிமுறைகள்‌ பற்றி நீங்கள்‌ 
நினைத்துப்பார்க்க முடியலாம்‌. சாத்தானுடைய செல்வாக்கினால்‌ வேத சாட்சியாக 
மரித்திருந்த கிறிஸ்தவர்கள்‌ கிறிஸ்துவுடன்‌ ஆளுகை செய்தனர்‌ என்பதை உடனடி 
சந்தர்ப்பப்பொருள்‌ காண்பிக்கிறது. இவ்விதமாகப்‌ பிசாசானவன்‌, 
கிறிஸ்தவர்களுக்குச்‌ செய்யக்கூடியவற்றில்‌ மட்டுப்படுத்தப்பட்டுள்ளான்‌: அவன்‌ 
அவர்களைக்‌ கொலைசெய்யக்கூடும்‌, ஆனால்‌ அவன்‌ அவர்களை அழிக்கமுடியாது: 
அவன்‌ அவர்களின்‌ வாழ்வை முடிக்கக்கூடும்‌, ஆனால்‌ அவன்‌ அவர்களின்‌ 
வெற்றியை ஒன்றுமற்றதாக்க முடியாது. “அவன்‌ நம்மை உடல்ரீதியாகக்‌ கொலை 
செய்யலாம்‌, ஆனால்‌ நாம்‌ கர்த்தருடன்‌ நெருங்கி இருக்கின்ற வரையில்‌, அவனால்‌ 
நம்மை ஆவிக்குரிய வகையில்‌ அழிக்க முடியாது. “தரிசனத்தில்‌ பாதாளம்‌, 
கிறிஸ்துவின்‌ கல்லறையைப்‌ போன்றே (மத்தேயு 27:66) முத்திரையிடப்பட்டி ருந்தது. 





132 


ஒருமுத்திரை என்பது, முத்திரையிடப்பட்ட பகுதிக்குள்‌ எவரொருவரும்‌ 
நுழைவதோ அல்லது அதிலிருந்து எவரொருவரும்‌ வெளியேறுவதோ, 
கவனிக்கப்படாமல்‌ இருப்பதில்லை என்பதை உறுதிப்படுத்திற்று. 

“Adapted from Eldred Echols, Haven't You Heard? There’s a WAR Going On!: Un- 
locking the Code to Revelation (Fort Worth, Tex.: Sweet Publishing, 1995), 44. “நீங்கள்‌ 
இந்தப்‌ பாடத்தை ஒரு பிரசங்கமாகப்‌ பயன்படுத்தினால்‌, உங்கள்‌ உரையைக்‌ 
கேட்பவர்களுக்கு, அவர்கள்‌ கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படிவது எப்படி என்று கூறுங்கள்‌ - 
மற்றும்‌ அதைச்‌ செய்யும்படி அவர்களை வேண்டிக்கொள்ளுங்கள்‌. இந்தப்‌ 
புத்தகத்தின்‌ முற்பகுதியில்‌ காணப்படும்‌, “என்‌ ஜனங்களே, அவளைவிட்டு, வெளியே 
வாருங்கள்‌” என்ற பாடத்தின்‌ முடிவு வார்த்தைகளைக்‌ காணவும்‌. 
“வெளிப்படுத்தின விசேஷம்‌, 3 என்ற புத்தகத்தில்‌ “உங்கள்‌ விரோதியை 
அறியுங்கள்‌” என்ற பாடத்தில்‌ 12:9ன்‌ மீதான குறிப்புகளைக்‌ காணவும்‌. “*எரேமியா 
51:37, 58; K]Vஓக்‌ காணவும்‌. 








மறுகண்ணோட்டம்‌ மற்றும்‌ கலந்துரையாடல்‌ 

ஆகியவற்றிற்கான கேள்விகள்‌ 

1. வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20 அல்லது இவ்வதிகாரத்தில்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ள ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ அரசாட்சியைப்‌ பற்றிய 
வினோதமான கருத்துக்கள்‌ எதையாவது நீங்கள்‌ கேள்விப்பட்டு 
இருக்கின்றீர்களா? 

2. இறைவெளிப்பாட்டு இலக்கியத்தின்‌ இயல்பைப்‌ பற்றியும்‌, அது 
அடையாளங்களின்‌ மூலமாகத்‌ தன்‌ செய்தியை எவ்வாறு அறிவிக்க 
முடியும்‌ என்பது பற்றியும்‌ மறுகண்ணோட்டமிடவும்‌. இது 
எவ்வாறு அதிகாரம்‌ 20உடன்‌ சம்பந்தப்பட்டி ருக்கிறது? 





3. வெளிப்படுத்தின விசேஷம்‌ தொடக்கம்‌ முதல்‌ முடிவு வரை 
நாள்வரிசை முறையின்படியாக அமைந்துள்ளதா? நாள்வரிசை 
முறைமை பற்றிய வினாவானது 20ம்‌ அதிகாரத்துடன்‌ எவ்வாறு 
உறவுபடுகிறது? 

4. 20:1-10ன்‌ அடிப்படைச்‌ செய்தி என்ன? இது ஒரு 
உணர்வெழுச்சியூட்டும்‌ செய்தியாக உள்ளது என்று இந்தப்பாடம்‌ 
எவ்வகையில்‌ கருத்துத்‌ தெரிவிக்கிறது? 

5. பாதாளம்‌ பற்றி நாம்‌ முன்பு படித்தவற்றை மறுகண்ணோட்ட 
மிடவும்‌. பாதாளம்‌ என்பது அக்கினியும்‌ கந்தகமும்‌ எரிகிற கடல்‌ 
(நரகம்‌) தானா? 

6. திறவுகோலும்‌ சங்கிலியும்‌ நேரடி அர்த்தமானவைகளா? 20:1-10ல்‌ 
நீங்கள்‌ காணக்கூடிய மற்ற அடையாளங்கள்‌ யாவை? 

7. 20:2ன்‌ வலுசர்ப்பம்‌ யார்‌? வலுசர்ப்பத்தை விவரிக்கப்‌ 
பயன்படுத்தப்பட்ட சொற்றொடர்களின்‌ முக்கியத்துவத்தை 
மறுகண்ணோட்டமிடுவதற்கு 12:9“க்கான விளக்கங்களுக்குத்‌ 
திரும்பிச்செல்லவும்‌. 

8. “பத்து” என்ற எண்ணின்‌ அடையாளத்துவ முக்கியத்துவம்‌ என்ன? 


133 


10. 


11. 


12. 


13. 


14. 


134 


“ஆயிரம்‌” என்ற எண்ணின்‌ அடையாளத்துவ முக்கியத்துவம்‌ 
என்ன? 

மத்தேயு 12:9ன்‌ சந்தர்ப்பப்பொருளை ஆராயவும்‌. அந்த 
வரலாற்றைக்‌ கூறத்‌ தயராய்‌ இருக்கவும்‌. பலவானைக்‌ கட்டுதல்‌ 
பற்றிய இயேசுவின்‌ விவரிப்பினுடைய முக்கியத்துவம்‌ என்ன? 
சாத்தானைக்‌ கட்டுதல்‌ என்பது இயேசுவின்‌ பிறப்பில்‌ தொடங்கி 
அவரது மரணம்‌, அடக்கம்‌, உயிர்த்தெழுதல்‌ ஆகியவற்றில்‌ உச்சக்‌ 
கட்டத்தை அடைந்தது என்று இந்தப்‌ பாடம்‌ போதிக்கிறது. இந்தக்‌ 
கருத்துத்‌ தொடர்பாகத்‌ தரப்பட்டுள்ள குறிப்பு வசனங்கள்‌ இதைப்‌ 
போதிக்கின்றனவா என்று சரிபார்க்கவும்‌. 

“கட்டப்படுதல்‌” என்ற வார்த்தையானது “முற்றிலும்‌ செயலற்றவ 
ராக்குதல்‌” அல்லது “இயங்கக்கூடாதவராக்குதல்‌” என்று அர்த்தப்‌ 
படுகிறதா? 

மக்கனினங்களை வஞ்சித்தல்‌ என்ற விஷயம்‌ குறித்து, இன்றைய 
நாட்களில்‌ பிசாசானவன்‌ எந்தக்‌ கருத்தில்‌ “கட்டப்பட்டு” 
இருக்கின்றான்‌? 

இன்றைய நாளில்‌ பிசாசானவன்‌ இன்னமும்‌ செயல்துடிப்புடன்‌ 
இருந்தாலும்‌, அவன்‌ “கட்டப்பட்டு உள்ள” சில வழிமுறைகள்‌ 
யாவை? 

சங்கிலியால்‌ கட்டப்பட்ட மிருகம்‌ என்ற விவரிப்பு உதவி நிறைந்த 
காக இருக்கும்‌ என்று நீங்கள்‌ நினைக்கின்றீர்களா? தனிப்பட்ட 
பொறுப்பைப்‌ பற்றி இந்த விவரிப்பு என்ன கூறுகிறது? 





அட 
க 


்‌. 


A 





சாத்தான்‌ பாதாளத்தில்‌ தள்ளப்படுதல்‌ (20:3) 


135 


62 
கீறிஸ்துவுடன்‌ 
ஆளுகை செய்குல்‌ 


[20: 4-6) 


வேதாகமத்தில்‌ மிகவும்‌ விவாதத்திற்குரிய புத்தகத்தில்‌ மிகவும்‌ 
விவாதத்திற்குரிய அதிகாரத்தின்‌ மிகவும்‌ விவாதத்திற்குரிய பகுதிக்கு நாம்‌ 
வந்து சேர்ந்துள்ளோம்‌: இது, வெளிப்படுத்தின விசேஷத்தின்‌ 20ம்‌ 
அதிகாரத்தின்‌ 4முதல்‌ வரையுள்ள வசனங்களாகும்‌. 20:1-3ல்‌, சாத்தான்‌ 
ஆயிரம்‌ ஆண்டுகளுக்குக்‌ கட்ட ப்பட்டிருந்தான்‌ என்று நாம்‌ அறிந்தோம்‌. 
இப்போது நாம்‌ பின்வருமாறு வாசிக்கின்றோம்‌: 


அன்றியும்‌, நான்‌ சிங்காசனங்களைக்‌ கண்டேன்‌; அவைகளின்‌ 
மேல்‌ உட்கார்ந்தார்கள்‌; நியாயத்தீர்ப்புக்‌ கொடுக்கும்படி 
அவர்களுக்கு அதிகாரம்‌ அளிக்கப்பட்டது. இயேசுவைப்பற்றிய 
சாட்சியினிமித்தமும்‌ தேவனுடைய வசனத்தினிமித்தமும்‌ சிரச்சேதம்‌ 
பண்ணப்பட்ட வர்களுடைய ஆத்துமாக்களையும்‌, மிருகத்தையாவது 
அதன்‌ சொரூபத்தையாவது வணங்காமலும்‌ தங்கள்‌ நெற்றியிலும்‌ 
தங்கள்‌ கையிலும்‌ அதின்‌ முத்திரையைக்‌ தரித்துக்கொள்ளாமலும்‌ 
இருந்தவர்களையும்‌ கண்டேன்‌. அவர்கள்‌ உயிர்த்துக்‌ கிறிஸ்துவுடனே 
கூட ஆயிரம்‌ வருஷம்‌ அரசாண்டார்கள்‌. மரணமடைந்த மற்றவர்கள்‌ 
அந்த ஆயிரம்‌ வருஷம்‌ முடியுமளவும்‌ உயிரடையவில்லை. இதுவே 
முதலாம்‌ உயிர்த்தெழுதல்‌. முதலாம்‌ உயிர்த்தெழுதலுக்குப்‌ 
பங்குள்ளவன்‌ பாக்கியவானும்‌ பரிசுத்தவானுமாயிருக்கிறான்‌; 
இவர்கள்மேல்‌ இரண்டாம்‌ மரணத்திற்கு அதிகாரமில்லை; இவர்கள்‌ 
தேவனுக்கும்‌ கிறிஸ்துவுக்கும்‌ முன்பாக ஆசாரியராயிருந்து, 
அவரோடே கூட ஆயிரம்‌ வருஷம்‌ அரசாளுவார்கள்‌ (வசனங்கள்‌ 4-6). 


முதல்‌ 6வரையுள்ள வசனங்கள்‌ பற்றி நீங்கள்‌ கேள்விப்பட்டுள்ள 
அல்லது வாசித்துள்ள யூகத்தைச்‌ சற்றுநேரம்‌ மறந்து, பரிசுத்த 
ஆவியானவரால்‌ தரவழைக்கப்பட்ட நேர்மாறின்மீது கவனம்‌ செலுத்‌ 
துங்கள்‌: சாத்தான்‌ ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ அளவாகக்‌ கட்டப்பட்டி ருந்தான்‌, 
அதே வேளையில்‌ வேதசாட்சிகளாக மரித்தவர்கள்‌ ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ 
அளவாக ஆளுகை செய்தனர்‌. நமது முந்தியபாடத்தில்‌ நாம்‌, ஆயிரம்‌ 
ஆண்டுகள்‌ என்பது முழுமையான முழுமைத்துவத்தின்‌ அடையாளம்‌ என்று 
கவனித்திருந்தோம்‌:” சாத்தான்‌ முற்றிலுமாகக்‌ கட்டப்பட்டிருந்தான்‌, அதே 





136 


வேளையில்‌ வேதசாட்சியாக மரித்தவர்கள்‌ முற்றிலுமாக ஆளுகை செய்தனர்‌. 
வேறு வார்த்தைகளில்‌ சொல்லுவதென்றால்‌, ஒரு புறத்தில்‌ முற்றிலுமான 
தோல்வி இருக்கையில்‌, இன்னொரு புறத்தில்‌ முற்றிலுமான வெற்றி 
இருந்தது! 

அதிக்கிறிஸ்தவர்களுக்கு அந்த எதிர்நோக்கு அவசியமாயிருந்தது. 
பூமிக்குரிய கண்ணோக்கக்‌ கருத்தில்‌ இருந்து பார்க்கையில்‌, சாத்தான்‌ 
ஜெயித்துக்‌ கொண்டிருந்ததாகவும்‌ கிறிஸ்தவம்‌ அழிந்து கொண்டிருந்‌ 
குதாகவும்‌ தோன்றியது. உண்மையுள்ள கிறிஸ்தவர்களுக்கு, “அது வெறும்‌ 
மாயத்தோற்றமே! உண்மைநிலை இதோ: நீங்கள்‌ ஜெயித்துக்கொண்டிருக்‌ 
கின்றீர்கள்‌! உங்கள்‌ உயிரை இழந்துபோவது பற்றிக்‌ கவலைப்படாதீர்கள்‌, 
ஏனென்றால்‌ தங்கள்‌ விசுவாசத்திற்காக வேதசாட்சியாக மரித்தவர்கள்‌ 
உண்மையில்‌ மரிக்கவில்லை. அவர்கள்‌ உயிருடன்‌ இருக்கின்றனர்‌, அவர்கள்‌ 
இயேசுவுடன்‌ ஆளுகையும்‌ செய்கின்றனர்‌” என்று வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ 20:1-6 உரத்துக்‌ கூவிற்று. 

வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20:4-6ல்‌ இருந்து முன்னுக்குக்‌ கொண்டு 
வரப்பட்ட வினோதமான மற்றும்‌ திருகலான கோட்பாடுகளில்‌ 
சிலவற்றைப்‌ பரிசீலனை செய்வதைத்‌ தவிர வேறு வழியெதுவும்‌ எனக்‌ 
கில்லை என்னும்‌ அளவுக்கு அந்தக்‌ கோட்பாடுகள்‌ ஏராளமாயுள்ளன. 
இருப்பினும்‌ நீங்கள்‌ இவ்வசனங்களின்‌ பின்வரும்‌ எளிய கருத்தின்மீதான 
உங்கள்‌ பார்வையை இழந்துபோய்விடாதிருக்கும்படி உங்களை 
வேண்டிக்கேட்டுக்கொள்கின்றேன்‌: நீங்கள்‌ உண்மையுடன்‌ நிலைத்‌ 





திருந்தால்‌, சாத்தான்‌ தோற்கின்றான்‌, நீங்கள்‌ ஜெயிக்கின்றிர்கள்‌! 


ஆயிரம்‌ ஆண்டு கண்ணோட்டங்களைக்‌ 
குழப்பிக்கொள்ளுதல்‌ 

நீங்கள்‌ அனேகமாக, “ஊர்ப” என்ற வார்த்தையைக்‌ கேள்விப்பட்டு 
இருக்கலாம்‌. “Killin” என்பது “ஆயிரம்‌” என்பதற்கான இலத்தீன்‌ 
வார்த்தையாயெ 1[/௪ என்பதில்‌ இருந்து வருகிறது. “Mlle” என்பது, 
“அயிரம்‌ ஆண்டுகள்‌” என்று கூறுவதற்கான வேறொரு வழிமுறையாக 
மாத்திரம்‌ உள்ளது.” வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20ம்‌ அதிகாரம்‌, “ஆயிரம்‌ 
ஆண்டுகள்‌” என்பது பற்றி வேதாகமம்‌ பேசும்‌ ஒருசில இடங்களில்‌ ஒன்றாக 
உள்ளது” மற்றும்‌ இந்த ஒரு இடத்தில்‌ மாத்திரமே ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ 
அரசாட்சி பற்றிக்‌ குறிப்பிடுகிறது. 

வெளிப்படுத்தின விசேஷத்தில்‌ காணப்படுகிற அடையாளத்துவ 
எண்கள்‌ யாவற்றிலும்‌, இந்த “ஆயிரம்‌ ஆண்டுகள்‌” என்பதை மாத்திரம்‌ 
மனிதர்கள்‌ நேரடி அர்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது ஏன்‌ என்று 
எனக்குத்‌ தெரியவில்லை. பின்பு அவர்கள்‌, “ஆயிரம்‌ ஆண்டுகள்‌” பற்றிய 
தங்கள்‌ இலக்கியக்‌ கண்ணோட்டத்தைச்‌ சுற்றி, இறையியலின்‌ சிக்கலான 
முறைமையொன்றைக்‌ கட்டியெழுப்புவது ஏன்‌ என்றும்‌ எனக்குத்‌ 
தெரியவில்லை. இருப்பினும்‌ இது நடைபெற்றுள்ளது - நாம்‌ இதைப்பற்றி 
ஆய்வு செய்தாக வேண்டும்‌. 


137 


“ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ கண்ணோட்டங்கள்‌” பற்றி எழுதும்‌ யாவரும்‌, 
பெரும்பாலும்‌ ஒவ்வொரு விஷயத்தையும்‌ பின்வரும்‌ மூன்று பிரிவுகளில்‌ 
ஒன்றாக வகைப்படுத்துகின்றனர்‌: 


ஆயிரம்‌ ஆண்டு அரசாட்சிக்குப்‌ பின்பு இரண்டாம்‌ வருகை 
இருக்கும்‌ என்ற கொள்கை 

ஆயிரம்‌ ஆண்டு அரசாட்‌ சிக்குப்‌ பின்பு இரண்டாம்‌ வருகை இருக்கும்‌ 
என்ற கொள்கையானது பல ஆண்டுகளுக்கு முன்‌ மிகவும்‌ பிரபலமான ஒரு 
அணுகுமுறையாக இருந்தது. இப்பொழுது இது ஏறக்குறைய செயலற்ற 
நிலையில்‌ உள்ளது, இருப்பினும்‌ பழைய விளக்கவுரைகளின்‌ மறுபதிப்பு 
களில்‌ இதைப்‌ பற்றிய குறிப்புகளை நீங்கள்‌ காண்பீர்கள்‌. 

இதற்கான ஆங்கில வார்த்தையான “po5tillennialis” என்பதில்‌ உள்ள 





“0௦9” என்ற சொல்‌, “பின்பு” என்று அர்த்தப்படுகிறது. “ஒPostmillennialism” 
என்றால்‌, “ஆயிரம்‌ ஆண்டுகளுக்குப்‌ பின்பு” என்று அர்த்தப்படுகிறது. 
“ஆயிரம்‌ ஆண்டுகள்‌” முடிந்தபின்பு கிறிஸ்து [திரும்ப] வருவார்‌ என்பதே 
இரண்டாம்‌ வருகை பற்றி இந்தக்‌ கொள்கைக்காரர்கள்‌ குறிப்பிடும்‌ 
கருத்தாக உள்ளது: “ஆயிரம்‌ ஆண்டுகளுக்குப்‌” பின்பு கிறிஸ்து வருவார்‌ 
என்பது முடிந்துவிட்டது என்று ஆயிரம்‌ ஆண்டு பின்‌ அரசாட்சிக்‌ 
கொள்கைக்காரர்கள்‌ நம்பினார்கள்‌. இந்தக்‌ கொள்கைக்காரர்களில்‌ 
பெரும்பான்மையானவர்கள்‌, “Milli” என்பதை நேரடியான 
அர்த்தத்தில்‌ ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ என்று எடுத்துக்கொள்வதில்லை, ஆனால்‌ 
இது உலகத்தில்‌ சுவிசேஷம்‌ வெற்றிகொண்டு, பூலோகத்தின்மீது சமாதானம்‌ 
மற்றும்‌ வளமை ஆகியவை பரவும்‌ “பொற்காலமாக” இருக்கும்‌ என்று 
உய்த்துணர்ந்துள்ளனர்‌. இரண்டு உலக யுத்தங்களும்‌ இருபதாவது 
நூற்றாண்டின்‌ மற்ற பிரச்சனைகளும்‌, இந்த உய்த்துணர்வற்ற நற்கோட்‌ 
பாட்டிற்கு முடிவுகட்டின. 


ஆயிரம்‌ ஆண்டு அரசாட்சிக்கு முன்பு இரண்டாம்‌ வருகை 
இருக்கும்‌ என்ற கொள்கை 

இதற்கான ஆங்கில வார்த்தையான “ஒரரl]ennialisn” என்பதில்‌ உள்ள 
“றாe”என்ற சொல்‌, “முன்பு?” என்று அர்த்தப்படுகிறது, எனவே 
“premillennialism” என்பது “ஆயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்பு?” என்று 
நேரடியாக அர்த்தப்படுறெது. மீண்டுமாக, “ஆயிரம்‌ ஆண்டு” அரசாட்சிக்கு 
முன்பு இரண்டாம்‌ வருகை இருக்கும்‌ என்ற கொள்கை இங்கு குறிப்பின்‌ 
கருத்தாக உள்ளது: இந்தக்‌ கொள்கைக்காரர்கள்‌, கிறிஸ்துவின்‌ வருகை 
“ஆயிரம்‌ ஆண்டுகளுக்கு” முன்பு இருக்கும்‌ என்று நம்புகின்றனர்‌. “ஆயிரம்‌ 
ஆண்டுகள்‌” - என்பதை, 365 நாட்கள்‌ கொண்ட ஆண்டுகள்‌ ஆயிரம்‌ என்று 
நேரடி அர்த்தமாக எடுத்து கொள்கின்றனர்‌. இவர்கள்‌, கிறிஸ்து இந்த 
பூமிக்கு வந்து நேரடியான அர்த்தத்தில்‌ ஒரு சிங்காசனத்தின்மீது வீற்றிருந்து, 
நேரடியான அர்த்தத்தில்‌ ஆயிரம்‌ ஆண்டுகளுக்கு, நேரடியான அர்த்தத்தில்‌ 
எருசலேமில்‌, நேரடியான அர்த்தத்தில்‌ இஸ்ரவேலின்‌ நாட்டில்‌ இருந்து 
ஆளுவதற்குத்‌ திரும்பி வருவார்‌ என்று போதிக்கின்றனர்‌. * 





138 


ஆயிரம்‌ ஆண்டு அரசாட்சி இல்லையென்ற கொள்கை 

இதற்குரிய ஆங்கில வார்தையான “வரக” என்பதில்‌ உள்ள “௨” 
என்ற முன்னொட்டு வார்த்தையானது “இல்லை” அல்லது “இராத” என்று 
அர்த்தப்படுகிறது. இது ஒரு தவறான சொல்வழக்காக உள்ளது, ஏனெனில்‌ 
“amillennialist” என்று அமைக்கப்படுகின்றவா்களில்‌ பெரும்‌ 
பான்மையானவர்கள்‌, வெளிப்படுத்தின விசேஷத்தின்‌ “ஆயிரம்‌ ஆண்டுகள்‌” 
என்பதை நம்புகின்றனர்‌; “ஆயிரம்‌” என்பது இந்தப்‌ புத்தகத்தில்‌ உள்ள மற்ற 
எண்களைப்‌ போன்றே ஒரு உருவகமாக மாத்திரம்‌ உள்ளதென்று இவர்கள்‌ 
நம்புகின்றனர்‌. இருந்தபோதிலும்‌, இது, “ஆயிரம்‌ ஆண்டு அரசாட்சியை” 
அடையாளத்துவமாக எடுத்துக்கொள்பவர்களைக்‌ குறிப்பிடுவதற்கான தர 
அளவையான இறையியல்ரீதியான சொற்றொடராயிருக்கிறது. 
இறையியலாளர்கள்‌ என்னை “iat” என்று வகைப்படுத்துவார்கள்‌, 
ஆயினும்‌ நான்‌ எனக்கு இந்தச்‌ சொற்றொடரைப்‌ பயன்படுத்தமாட்டேன்‌. 

“ஆயிரம்‌ ஆண்டுக்‌ கண்ணோட்டங்களான” இந்த மூன்றில்‌, ஆயிரம்‌ 
ஆண்டு அரசாட்சிக்கு முன்பு இரண்டாம்‌ வருகை இருக்கும்‌ என்ற 
கொள்கையானது, மட்டுமீறீய மற்றும்‌ குழப்பமான கருத்துக்கள்‌ 
ஏராளமானவற்றைப்‌ பாய்ச்சியிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
புத்தகத்திற்கு நாம்‌ ஒரு தெளிவுமிக்க மற்றும்‌ கருத்தறிவு வாய்ந்த 
அணுகுமுறையைப்‌ பயன்படுத்தப்‌ பிரயாசப்படுகையில்‌, இந்தக்‌ 
கொள்கையையே நாம்‌ தொடர்ந்து எதிர்த்து நிற்க வேண்டியுள்ளது; 
ஆகையால்‌ நாம்‌, இந்தக்‌ கொள்கையைப்‌ பற்றி மிகவும்‌ நெருக்கமாகப்‌ 
பரிசீலனை செய்ய வேண்டியுள்ளது. 








தவறாக வழிநடத்தும்‌ ஆயிரம்‌ - ஆண்டுப்‌ பிழை 

ஆண்டுகளினூடே பல்வேறு தனிநபர்கள்‌, வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
20ன்‌ “ஆயிரம்‌ ஆண்டுகளை” (ஏறக்குறைய) நேரடி அர்த்தமாக 
எடுத்துக்கொள்ள வேண்டும்‌ என்றும்‌ இந்தச்‌ சொற்றொடர்‌ ஏதோ 
ஒருவகையில்‌ இயேசுவினுடைய இரண்டாம்‌ வருகையுடன்‌ தொடர்பு 
கொண்டுள்ளது என்றும்‌ பரிந்துரைத்துள்ளனர்‌/வாதிட்டுள்ளனர்‌.” 
இருப்பினும்‌ இன்றைய நாட்களில்‌ நிலவுகிற வகையில்‌, யுகத்துவரீதியான” 
ஆயிரம்‌ ஆண்டு அரசாட்சிக்கு முன்பு இரண்டாம்‌ வருகை இருக்கும்‌ என்ற 
கொள்கையானது சார்புத்தன்மையில்‌ புதிதாயிருக்கிறது, இது பிளைமவுத்‌ 
பிரதெரன்‌ குழுவைச்‌ சேர்ந்த ஜான்‌ நெல்சன்‌ டார்பி என்பவரால்‌ 
தொடங்கப்பட்டு, ஸ்கொஃபீல்டு வேதாகமத்தினால்‌ பரப்பப்பட்டது, 
மற்றும்‌ இது 1970களில்‌ ஹால்‌ லின்ட்ஸே என்பவரின்‌ எழுத்துகளினால்‌ 
பிரபலமாக்கப்பட்டது.” 

வெளிப்படுத்தின விசேஷத்திற்கான இந்த அணுகுமுறையில்‌ 
உள்ளதான முதல்நூற்றாண்டில்‌ உபத்திரவப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு 
ஆறுதல்‌ என்பதில்‌ குறைபாடு மற்றும்‌ நமது கர்த்தரின்‌ இரத்தத்தைக்‌ 
கிரயம்கொடுத்து வாங்கப்பட்ட சபையின்‌ வலியுறுத்தத்தைக்‌ குறைத்தல்‌ 
என்பவை உள்ளிட்ட இதன்சில குறைபாடுகள்‌ ஏற்கனவே கலந்துரையாடப்‌ 








139 





பட்டுள்ளன.” இந்தப்பாடத்தில்‌ நாம்‌, ஆயிரம்‌ ஆண்டு அரசாட்சிக்கு முன்பு 
இரண்டாம்‌ வருகை இருக்கும்‌ என்ற கொள்கைக்காரர்கள்‌, 
வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20ம்‌ அதிகாரம்‌ தங்கள்‌ இறையியல்‌ 
கோட்பாட்டிற்கு மையக்கருத்தாக உள்ளதென்று கருதும்‌ இந்த 
நம்பிக்கைக்கு எதிரான பலவீனங்களில்‌ ஒருசிலவற்றின்மீது நாம்‌ கவனம்‌ 
செலுத்துவோம்‌: 

(1) ஆயிரம்‌ ஆண்டு முன்‌ அரசாட்சி கொள்கையின்‌ அடிப்படை 
உபதேசங்கள்‌, வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20ல்‌ உள்ள இறைவெளிப்பாட்டு 
மொழிநடையின்‌ தடுமாற்றமான அ௮ஸ்கதிபாரக்தின்மீது கட்டப்பட்டுள்ளன. 
பூமியின்மீது நேரடி. அர்த்தமாக ஆயிரம்‌ - ஆண்டுகள்‌ அரசாட்சி இருக்கும்‌ 
என்பதைப்‌ பொறுத்தமட்டில்‌ இது உண்மையாகும்‌ என்பது மிகவும்‌ 
குறிப்பிடத்தக்கதாகும்‌. 0. 8. கேயர்டு என்பவர்‌ பின்வருமாறு எழுதினார்‌, 


நாம்‌ புதிய ஏற்பாட்டிற்குத்‌ திரும்பும்போது, யோவானைத்‌ தவிர வேறு 
எந்த எழுத்தாளரின்‌ எழுத்துக்களிலும்‌, ஆயிரம்‌ ஆண்டு அரசாட்சி 
பற்றிய நம்பிக்கைக்கான ஆதாரம்‌ எதையும்‌ கண்டறிவதில்லை. 
சொல்லப்போனால்‌, கிறிஸ்து தமது விரோதிகள்‌ யாவரும்‌ 
கீழ்ப்படுத்தப்படும்‌ வரையில்‌ ஆளுகைசெய்வார்‌ என்று பவுல்‌ 
பேசுகின்றார்‌, ஆனால்‌ இது அவர்‌ தேவனுடைய வலது பாரிசத்திற்கு 
உயர்த்தப்பட்ட நிகழ்ச்சியுடன்‌ தொடங்கும்‌ ஆளுகையாக உள்ளது 
(1 கொரிந்தியர்‌ 15:24-28; இ.வ. மத்தேயு 13:41); ...” 





ஒன்றுக்கு மேற்பட்ட சரீர உயிர்த்தெழுதல்கள்‌ என்பது போன்ற சில 
உபதேசங்களும்‌, வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20ன்‌ குழப்பமான மொழி 
நடையின்‌ அடிப்படையில்‌ அமைந்துள்ளன. 

இந்த அதிகாரம்‌ பற்றிய நேரடி அர்த்தமான அணுகுமுறையைப்‌ பற்றி 
ரே சம்மர்ஸ்‌ என்பவர்‌ பின்வருமாறு கூறினார்‌, 


வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20ன்‌ வசனங்கள்‌ 4, 5 மற்றும்‌ 6 ஆகியவை 
விட்டுவிடப்பட்டிருந்தால்‌, பூமியின்மீது கிறிஸ்து நேரடியான 
அர்த்தத்தில்‌ ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ அரசாளுவார்‌ - எருசலேமில்‌ அவர்‌ 
உலகப்பிரகாரமான அரியணையை அமைத்து, பூமிக்குரிய ஏகாதிபதி 
என்ற வகையில்‌ ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ அரசாட்சியைத்‌ தொடங்குவார்‌ 
- என்பதுபற்றி எவரொருவரும்‌ எக்காலத்திலும்‌ கனவுகாணவும்‌ 
இயலாது. இருப்பினும்‌, உபதேசவியல்‌, இறையியல்‌ மற்றும்‌ 
வரலாற்றின்‌ தத்துவம்‌ ஆகியவை உயர்வான அடையாளத்துவ 
வசனங்களின்‌ இந்த நிச்சயமற்ற அடிப்படையின்மீதே கட்டியெழுப்‌ 
பட்டுள்ளன. 


(2) ஆயிரம்‌ ஆண்டு முன்‌ அரசாட்சி கொள்கையின்‌ பெரும்பான்மை 
யான உபதேசங்கள்‌ வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20ல்‌ காணப்படுவதில்லை; 
அவைகள்‌ அதில்‌ உள்ளதுபோல்‌ வாசிக்கப்படுதின்றன. இந்த அதிகாரம்‌, 
ஆயிரம்‌ - ஆண்டு அரசாட்சியைப்‌ பற்றிக்கூறுவதாகக்‌ யூகிக்கப்பட்டாலும்‌, 





(இந்தக்‌ கொள்கையைக்‌ கொண்டுள்ளவர்களால்‌ பரிந்துரைக்கப்பட்ட 


140 


படியான) அந்த அரசாட்சியைப்‌ பற்றிய இன்றியமையாத விபரங்களில்‌ 
பெரும்பான்மையானவை குறிப்பிடத்தக்க அளவில்‌ இல்லாதிருக்கின்றன. 

எடுத்துக்காட்டாக, பூமியின்‌. மீது கிறிஸ்து ஆளுகை செய்தல்‌ என்பது 
பற்றி எதுவும்‌ குறிப்பிடப்பட்டிருப்பதில்லை. இவ்வசனப்பகுஇயைக்‌ 
கவனமாக வாசியுங்கள்‌, அப்போது நீங்கள்‌ விஷயம்‌ இவ்வாறே உள்ளது 
என்பதைக்‌ காண்பீர்கள்‌. வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20ன்‌ ஆயிரம்‌ ஆண்டு 
அரசாட்சி பற்றி வில்லியம்‌ ஹென்ரிக்சென்‌ என்பவர்‌, “அது எங்கே 
நடைபெறுகிறது?” என்று கேட்டார்‌, பின்பு அவரே அதற்குப்‌ பின்வருமாறு 
பதில்‌ அளித்தார்‌: 


(௮) அரியணைகள்‌ எங்கே, ஏனெனில்‌ நாம்‌ பின்வருமாறு 
வாசிக்கின்றோம்‌: “அன்றியும்‌, நான்‌ சிங்காசனங்களைக்‌ கண்டேன்‌; 
அவைகளின்மேல்‌ உட்கார்ந்தார்கள்‌.” இப்போது, வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ புத்தகம்‌ முழுமையிலும்‌ உள்ளபடி, கிறிஸ்து மற்றும்‌ அவரது 
மக்கள்‌ ஆகியோருக்கான சிங்காசனங்கள்‌ எப்போதும்‌ பரலோகத்‌ 
திலேயே உள்ளன ... .!! 

(ஆ வேதசாட்சிகளாக மரித்தவர்களின்‌ உருவமற்ற ஆத்துமாக்கள்‌ 
எங்கே, ஏனெனில்‌ நாம்‌ பின்வருமாறு வாசிக்கின்றோம்‌: “இயேசுவினு 
டைய சாட்சியினிமித்தமும்‌ ... சிரச்சேதம்‌ பண்ணப்பட்ட 
வர்களுடைய ஆத்துமாக்களையும்‌ ... கண்டேன்‌.” யோவான்‌, 





உடல்களை அல்ல, ஆத்துமாக்களையே கண்டார்‌. அவர்‌ உடல்கள்‌ 
இல்லாத ஆத்துமாக்களைப்‌ பற்றியே நினைத்துக்‌ 
கொண்டிருக்கின்றார்‌, ஏனெனில்‌ நாம்‌ பின்வருமாறு வாசிக்கின்றோம்‌: 
“சிரச்சேதம்‌ பண்ணப்பட்டவர்களுடைய” ... ஆத்துமாவுக்கும்‌ 
உடலுக்கும்‌ இடையில்‌ உள்ள வித்தியாசம்கூட வலியுறுத்தப்‌ 
பட்டுள்ளது: “சரெச்சேதம்பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்‌ 
களையும்‌.” ... 

(இ) இயேசு எங்கே ஜீவிக்கின்றார்‌, ஏனெனில்‌ நாம்‌ பின்வருமாறு 
வாசிக்கன்றோம்‌: “அவர்கள்‌ உயிர்த்துக்‌ கிறிஸ்துவடனேகூட ஆயிரம்‌ 
வருஷம்‌ அரசாண்டார்கள்‌.”” இதன்படி கேள்வியானது பின்வருமாறு 
உள்ளது: இறைவெளிப்பாட்டின்படி, உயர்த்தப்பட்ட மத்தியஸ்தர்‌ 
எங்கிருந்துகொண்டு இந்த அண்டத்தை ஆளுகை செய்கின்றார்‌? 
இயேசு எங்கே ஜீவிக்கின்றார்‌? பரலோகத்தில்‌ என்பது தெளிவு! 
பரலோகத்தில்தான்‌ ஆட்டுக்குட்டியானவர்‌ பிதாவினுடைய 
கரங்களில்‌ இருந்து புத்தகச்சுருளை வாங்கிக்‌ கொள்கின்றவராகவும்‌, 
அரியணையின்‌ வலப்புறத்தில்‌ அமருபவராகவும்‌ வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ 5ல்‌, குறிப்பிடப்பட்டுள்ளார்‌. வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
12, கிறிஸ்து “தேவனிடத்திற்கும்‌ அவருடைய சிங்காசனத்தினிடத்‌ 
திற்கும்‌ எடுத்துக்கொள்ளப்பட்டார்‌” என்று தெளிவாய்‌ உரைக்கிறது. 

1a 


ஆயிரம்‌ ஆண்டு முன்‌ அரசாட்சி கொள்கையின்‌ போதனைகள்‌ 
வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20ல்‌ காணப்படாத விஷயங்களின்‌ பட்டியல்‌ 
ஏறக்குறைய முடிவற்றதாயிருக்கிறது: இரண்டாம்‌ வருகை, “பரவசநிலை” 
என்று அழைக்கப்படும்‌ விஷயம்‌, தாவீதின்‌ அரியணை, எருசலேம்‌ நகரம்‌ 


141 


அல்லது மாம்சத்திற்குரிய வகையில்‌ யூதர்கள்‌ என்பவை எதுவும்‌ 
குறிப்பிடப்படுவதில்லை. 

வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20 கிறிஸ்துவின்‌ ஆளுகையின்‌ கால 
அளவைச்‌ சுட்டிக்காண்பிப்பதில்லை என்பது போதுமான அளவுக்கு 
ஆர்வத்திற்குரியதாக உள்ளது. “ஆயிரம்‌ ஆண்டுகள்‌” என்பதை நேரடி 
அர்த்தத்தில்‌ எடுத்துக்கொண்டாலும்கூட, இவ்வசனப்பகுதியானது, 
வேகசாட்சிகளாக மரித்தவர்கள்‌ “தறிஸ்துவுடனேகூட ஆயிரம்‌ வருஷம்‌ 
அரசாண்டார்கள்‌” என்று மட்டும்‌ உரைக்கிறது; இது கிறிஸ்து எவ்வளவு 
காலம்‌ அரசாண்டார்‌ என்பகைச்‌ சுட்டிக்காண்பிப்பதில்லை. (பழைய 
ஏற்பாட்டு அரசர்களில்‌ பலர்‌ தங்கள்‌ தந்தையர௬ு.டன்‌ ஒரு குறிப்பிட்ட காலம்‌ 
அரசாண்டனர்‌, ஆனால்‌ அப்படிப்பட்ட கூற்றுகள்‌, அவர்களுடைய 





தந்தையர்‌ எவ்வளவு காலம்‌ அரசாண்டனர்‌, என்று நமக்குக்‌ கூறுவதில்லை. 5) 

ஜேம்ஸ்‌ எஃபர்டு என்பவர்‌, “இவ்வசனப்பகுதியில்‌ இந்தக்‌ கருத்துக்கள்‌ 
உள்ளன என்று ஒருவர்‌ கண்டறிவதற்கு, இவற்றை இறக்குமதி செய்தல்‌ 
என்பதுதான்‌ ஒரே வழியாக உள்ளது - மற்றும்‌ அது, இவ்வசனப்பகுதி 
உண்மையில்‌ கூறி அர்த்தப்படுத்துவது என்ன என்பதைப்‌ புரிந்துகொள்ள 
முயற்சி செய்யும்‌ எவரொருவருக்கும்‌ விருப்பத்‌ தேர்வாக இருப்பதில்லை” 
என்று கூறினார்‌." 

(3) வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20ல்‌ உள்ள உருவக மொழிநடையின்‌ 
அடிப்படையில்‌ அமைந்த, ஆயிரம்‌ ஆண்டு முன்‌ அரசாட்சி கொள்கையின்‌ 
போதனைகள்‌, வேறிடத்தில்‌ உள்ள வேதவசனங்களின்‌ தெளிவான 
பகுதிக்கு நேர்மாறானவைகளாய்‌ இருக்கின்றன: 

ஆயிரம்‌ ஆண்டு முன்‌ அரசாட்சி கொள்கைக்காரர்கள்‌, கிறிஸ்துவின்‌ 
ஆளுகையானது எதிர்காலத்தில்‌ ஏதோ ஒரு நாள்‌ வரையிலும்‌ 
தொடங்காதிருக்கும்‌ என்று வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20 போதிப்பதாக 
உரிமைகோருகின்றனர்‌, ஆனால்‌ வேறிடத்தில்‌ உள்ள வசனப்பகுதி, கிறிஸ்து 
தமது பிதாவினிடத்திற்கு ஏறிச்சென்றபோதே அவரது ஆளுகை 
தொடங்கிவிட்டது என்று தெளிவாகப்‌ போதிக்கிறது. கிறிஸ்து, தாவீதின்‌ 
அரியணையில்‌ அமர்ந்திருத்தல்‌ பற்றிப்‌ பல வசனப்பகுதிகள்‌ எடுத்துரைக்‌ 
இன்றன. இவற்றில்‌ நடபடிகள்‌ 2ல்‌ காணப்படும்‌ பேதுருவின்‌ பிரசங்கமும்‌ 
ஒன்றாகும்‌. தாவீது அரசரைப்‌ பற்றி இந்த அப்போஸ்தலர்‌ பின்வருமாறு 
கூறினார்‌, 











அவன்‌ தீர்க்கத்தரிசியாயிருந்து: உன்‌ சிங்காசனத்தில்‌ வீற்றிருக்க 
மாம்சத்தின்படி உன்‌ சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்பப்பண்ணுவேன்‌ 
என்று தேவன்‌ தனக்குச்‌ சத்தியம்பண்ணினதை அறிந்தபடி யால்‌, அவன்‌ 
கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை 
யென்றும்‌, அவருடைய மாம்சம்‌ அழிவைக்‌ காண்பதில்லையென்றும்‌ 
முன்னறிந்து, அவர்‌ உயிர்த்தெழுதலைக்குறித்து இப்படிச்‌ 
சொன்னான்‌. இந்த இயேசுவைக்‌ தேவன்‌ எழுப்பினார்‌; இதற்கு 
நாங்களெல்லாரும்‌ சாட்சிகளாயிருக்கிறோம்‌. அவர்‌ தேவனுடைய 
வலதுகரத்தினாலே உயர்த்தப்பட்டு, பிதா அருளிய வாக்குத்‌ 
குத்தத்தின்‌ படி பரிசுத்த ஆவியைப்‌ பெற்று, நீங்கள்‌ இப்பொழுது 


142 


காண்றெதும்‌ கேட்றெதுமாகிய இதைப்‌ பொழிந்தருளினார்‌. தாவீது 
பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே. நான்‌ உம்முடைய 
சத்துருக்களை உமக்குப்‌ பாதபடியாக்கிப்‌ போடும்வரைக்கும்‌, நீர்‌ என்‌ 
வலதுபாரிசத்தில்‌ உட்காருமென்று கர்த்தர்‌ என்‌ ஆண்டவருடனே 
சொன்னார்‌ என்று அவனே சொல்லியிருக்கிறான்‌. ஆகையினால்‌, 
நீங்கள்‌ சிலுவையில்‌ அறைந்த இந்த இயேசுவையே தேவன்‌ 
ஆண்டவரும்‌ கிறிஸ்துவுமாக்கினாரென்று இஸ்ரவேல்‌ குடும்பத்தார்‌ 
யாவரும்‌ நிச்சயமாய்‌ அறியக்கடவர்கள்‌ (நடபடிகள்‌ 2:30-36). 





இயேசுவின்‌ உயிர்க்தெழுதலும்‌ அவரது பரத்துக்கேறுதலும்‌, “அவரது 
[தாவீதின்‌] சந்ததியில்‌ ஒருவரை அவரது [தாவீதின்‌] அரியணையில்‌ அமரச்‌ 
செய்வதற்கான” வாக்குத்தத்தத்தின்‌ நிறைவேற்றமாக உள்ளதைக்‌ 
கவனியுங்கள்‌. இயேசு, “தேவனுடைய வலது பாரிசத்திற்கு உயர்த்தப்பட்டு” 
இருக்கின்றார்‌ மற்றும்‌ அவர்‌ (இயேசு) தமது விரோதிகள்‌ யாவரும்‌ தமது 
பாதத்தின்கீழ்‌ பாதபடியாக்கப்படும்‌ வரையிலும்‌, பரலோகத்தில்‌ தேவனு 
டன்‌ ஆளுகை செய்துகொண்டிருக்கின்றார்‌. 

கிறிஸ்துவினுடைய ஆளுகையின்‌ இந்த அம்சத்தின்மீது, 1 கொரிந்தியார்‌ 
15ல்‌ பவுல்‌ கவனம்‌ குவிக்கிறார்‌: 


ஆதாமுக்குள்‌ எல்லாரும்‌ மரிக்கிறதுபோல, கிறிஸ்துவுக்குள்‌ எல்லாரும்‌ 
உயிர்ப்பிக்கப்படுவார்கள்‌. அவனவன்‌ தன்தன்‌ வரிசையிலே உயிர்ப்பிக்‌ 
கப்படுவான்‌, முதற்பலனானவர்‌ கிறிஸ்து; பின்பு அவர்‌ வருகையில்‌ 
அவருடையவர்கள்‌ உயிர்ப்பிக்கப்படுவார்கள்‌. அதன்பின்பு முடிவு 
உண்டாகும்‌; அப்பொழுது அவர்‌ சகல துரைத்தனத்தையும்‌ சகல 
அதிகாரத்தையும்‌ வல்லமையையும்‌ பரிகரித்து, தேவனும்‌ பிதாவு 
மாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக்கொடுப்பார்‌. எல்லாச்‌ 
சத்துருக்களையும்‌ தமது பாதத்திற்குக்‌ கழாக்கப்போடும்வரைக்கும்‌ 
அவர்‌ ஆளுகை செய்யவேண்டியது. பரிகரிக்கப்படுங்‌ கடைசிச்‌ சத்துரு 
மரணம்‌. சகலத்தையும்‌ அவருடைய பாதத்திற்குக்‌ கீழ்ப்படுத்தினாரே; 
அதிலும்‌ சகலமும்‌ அவருக்குக்‌ கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லி 
யிருக்கும்போது, சகலத்தையும்‌ அவருக்குக்‌ கீழ்ப்படுத்தினவர்‌ கீழ்ப்‌ 
படுத்தப்படவில்லையென்பது வெளியரங்கமாயிருக்கிறது. சகலமும்‌ 
அவருக்குக்‌ கீழ்ப்பட்டிருக்கும்‌ போது, தேவனே சகலத்திலும்‌ 
சகலமுமாயிருப்பதற்கு குமாரன்‌ தாமும்‌ தமக்குச்‌ சகலத்தையும்‌ 
கழ்ப்படுத்தினவருக்குக்‌ கழ்ப்பட்டிருப்பார்‌ (1 கொரிந்தியர்‌ 15:22-28). 


தேவன்‌ ஏற்கனவே கிறிஸ்துவுக்கு “எல்லாவற்றையும்‌ கழ்ப்படுத்தி? 
இருக்கின்றார்‌; தற்போது கிறிஸ்து பரலோகத்தில்‌ இருந்து ஆளுகை 
செய்துகொண்டிருக்கின்றார்‌. 25ம்‌ வசனத்தில்‌ “ஆளுகை?” என்று 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தை நிகழ்கால எச்சவினையாக 
(முற்றுப்பெறாத வினையாக) இருக்கிறது. '* இவ்விடத்தில்‌, நிகழ்காலவினை 
என்பது தொடர்ந்து நடைபெறும்‌ செயலைக்‌ குறிக்கிறது. 25ம்‌ வசனத்தை, 
“எல்லாச்‌ சத்துருக்களையும்‌ தமது பாதத்திற்குக்‌ 8மாக்கிப்போடும்‌ 
வரைக்கும்‌ அவர்‌ (தொடர்ந்து) ஆளுகை செய்துகொண்டிருக்க வேண்டும்‌” 


143 


என்று மொழிபெயர்க்க முடியும்‌. மரணம்‌ என்பதே தோற்கடிக்கப்பட 
வேண்டிய கடைசிச்‌ சத்துருவாக உள்ளது என்று 26ம்‌ வசனம்‌ 
எடுத்துரைக்கிறது. 

கிறிஸ்து தற்போது ஆளுகைசெய்து கொண்டிருக்கின்றார்‌ என்பதை 
வெளிப்படுத்தின விசேஷம்‌ புத்தகமேகூட தெளிவாக்குகிறது. அவர்‌ 
ஏற்கனவே ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக இருக்கின்றார்‌ (17:14; 
19:16)!” 

கிறிஸ்துவின்‌ ஆளுகை என்ற பாடக்கருத்துடன்‌ அவரது இராஜ்யம்‌ 
என்ற பாடக்கருத்தானது தப்பிக்க இயலாத வகையில்‌ பிணைவுபட்டுள்ளது. 
சட்டப்படி, ஆயிரம்‌ ஆண்டு முன்‌ அரசாட்சி கொள்கைக்காரர்கள்‌, 
எதிர்காலத்தில்‌ ஒரு தேதி வரையிலும்‌ இயேசு தமது நாஜ்யுத்தில்‌ ஆளுகை 
செய்யமாட்டார்‌ என்று போதிக்கன்றனர்‌. இருப்பினும்‌ வேதாகமத்தில்‌ 
உள்ள தெளிவான வசனப்பகுதிகள்‌, கிறிஸ்து தற்போது தமது 
இராஜ்யத்தின்மீது ஆளுகை செய்து கொண்டிருக்கின்றார்‌'” - அதாவது, 
இயேசுவின்‌ மரணம்‌, அடக்கம்‌, உயிர்த்தெழுதல்‌, மற்றும்‌ பரத்துக்கேறுதல்‌ 
ஆகியவற்றிற்குப்பின்பு வந்த முதல்‌ பெந்தெகொஸ்தே நாளில்‌ இராஜ்யம்‌ 
தனது தொடக்கத்கைக்‌ கொண்டிருந்தது - என்றே போதிக்கின்றன. 

யோவான்‌ ஸ்நானனும்‌ இயேசுவும்‌, இராஜ்யம்‌ “சமீபித்திருக்கிறது” 
என்று பிரசங்கித்தனர்‌ (மத்தேயு 3:2; 4:17). இயேசு தமது பூமிக்குரிய 
ஊழியத்தின்போது, தமது சீஷர்களிடத்தில்‌, அவர்களின்‌ வாழ்நாள்‌ 
காலத்திலேயே அவர்கள்‌ “தேவனுடைய இராஜ்யம்‌ பெலத்தோடே 
வருவதை” காண்பார்கள்‌ என்று கூறியிருந்தார்‌ (மாற்கு 9:1). கிறிஸ்து 
பரத்துக்கேறுவதற்குச்‌ சற்று முன்னதாகத்‌ தமது சீஷரா்களிடத்தில்‌, பரிசுத்த 
ஆவியானவர்‌ அவர்களிடத்தில்‌ வரும்போது அவர்கள்‌ பெலனைப்‌ 











பெற்றுக்கொள்வார்கள்‌ என்று கூறினார்‌ (நடபடிகள்‌ 1:68). 
பெந்தெகொஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியானவர்‌ வந்தார்‌ (நடபடிகள்‌ 
2:1-4), மற்றும்‌ இவ்விதமாக இராஜ்யம்‌ “பெலத்தோடே ” வந்தது.” 
அதன்பின்பு தேவனுடைய வலது டாரிசத்திலிருந்துகொண்டு இயேசு தமது 
ஆளுகையைக்‌ தொடங்கியிருந்தார்‌ என்று பேதுரு அறிவிக்க முடிந்தது. 
கொலோசேெயில்‌ இருந்த (கிறிஸ்த)வர்களுக்கு, தேவன்‌ “இருளின்‌ 
அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, தமது அன்பின்‌ குமாரனுடைய 
ராஜ்யத்திற்கு உட்படுத்தினார்‌ என்று பவுல்‌ கூறினார்‌ (கொலோசெயர்‌ 
1:13). எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியவர்‌, தமது வாசகர்களிடம்‌, 





“அகையால்‌ அசைவில்லாத ராஜ்யத்தைப்‌ பெறுகிறவர்களாகிய நாம்‌ ... 
கிருபையைப்‌ பற்றிக்கொள்ளக்கடவோம்‌” என்று கூறினார்‌ (எபிரெயர்‌ 
12:28). மீண்டுமாக, ராஜ்யம்‌ ஏற்கனவே இருக்கிறது என்ற போதனை 
வெளிப்படுத்தின விசேஷம்‌ புத்தகத்தில்‌ அடங்கியுள்ளது: இயேசு “நம்மை 
ராஜாக்களாக்கினார்‌” என்று முதல்‌ அதிகாரத்தில்‌ யோவான்‌ எழுதினார்‌ 
(வசனம்‌ 6). அதே அதிகாரத்தில்‌ யோவான்‌, தாம்‌ “கிறிஸ்துவினிமித்தம்‌ 
வருகிற உபத்திரவத்திற்கும்‌ அவருடைய ராஜ்யத்திற்கும்‌ பொறுமைக்கும்‌ 

. உடன்‌ பங்காளனாய்‌”” இருந்ததாகவும்‌ கூறினார்‌ (வசனம்‌ 9). 
உபத்திரவமும்‌ பொறுமையும்‌ எதிர்காலத்தில்‌ ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ 


144 


இருக்கப்போவதாக (குறிப்பிடப்பட) இல்லை; இராஜ்யமும்‌ அவ்வாறு 
குறிப்பிடப்படவில்லை.”' 

சரீரரீதியான பல உயிர்த்தெழுதல்கள்‌ என்பது வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ 20ன்‌ அடிப்படையில்‌, ஆயிரம்‌ ஆண்டு முன்‌ அரசாட்சி 





கொள்கைக்காரர்களின்‌ இன்னொரு உபதேசமாக உள்ளது: அதாவது, 
“ஆயிரம்‌ ஆண்டு அரசாட்சியின்‌” தொடக்கத்தில்‌ நல்லவர்கள்‌ தங்கள்‌ 
சரீரத்தில்‌ உயிர்த்தெழுதலும்‌, “ஆயிரம்‌ ஆண்டுகளின்‌” முடிவில்‌ துன்மார்க்கர்‌ 
தங்கள்‌ சரீரத்தில்‌ உயிர்த்தெழுகலும்‌ நடைபெறும்‌ என்ற கருத்து ஆகும்‌.” 
இந்தப்‌ பாடத்தின்‌ பிற்பகுதியில்‌ நாம்‌ “முதலாம்‌ உயிர்த்தெழுதல்‌” என்ற 
சொற்றொடரைப்‌ பற்றிக்‌ கலந்துரையாடுவோம்‌ (வசனங்கள்‌ 5, 6); ஆனால்‌ 








இப்போதைக்கு நாம்‌, வேதாகமத்தின்‌ தெளிவான வசனப்பகுதிகள்‌ 
சரீரரீதியான ஒரே ஒரு உயிர்த்தெழுதலைப்‌ பற்றி மாத்திரமே 
போதிக்கின்றன என்பதைக்‌ கவனிப்போம்‌: இயேசு, 
“... பிரேதக்குழிகளிலுள்ள அனைவரும்‌ அவருடைய சத்தத்தைக்‌ கேட்குங்‌ 
காலம்‌ வரும்‌; அப்பொழுது, நன்மைசெய்தவர்கள்‌ ஜீவனை அடையும்படி 
எழுந்திருக்கிறவார்களாகவும்‌, தீமைசெய்தவர்கள்‌ ஆக்கினையை அடையும்‌ 
படி எழுந்திருக்றெவர்களாகவும்‌ புறப்படுவார்கள்‌” என்று கூறினார்‌ 
(யோவான்‌ 5:28, 29). பவுல்‌ “நீதிமான்களும்‌ அநீதிமான்களுமாகிய 
மரித்தோர்‌ உயிர்த்தெழுந்திருப்பது உண்டு” என்று கூறினார்‌ (நடபடிகள்‌ 
24:1௮). 
இயேசு மற்றும்‌ பவுல்‌ ஆகியோருடைய இந்தக்‌ கூற்றுக்கள்‌, 
நல்லவர்களும்‌ துன்மார்க்கரும்‌ ஆகிய இருசாராருக்கும்‌ பொதுவாக ஒரே 
சரீர உயிர்த்தெழுதலே உண்டு என்று போதிக்கின்றன.” இவைகள்‌, 
நீதிமான்களின்‌ சரீர உயிர்த்தெழுகலுக்கு ஆயிரம்‌ ஆண்டுகளுக்குப்பின்பு 
துன்மார்க்கரின்‌ சரீர உயிர்த்தெழுதல்‌ நடைபெறும்‌ என்ற விஷயத்தை அனு 
மதிப்பதில்லை. நாம்‌, “கோதுமை நடுவில்‌ களைகள்‌ பற்றிய இயேசுவின்‌ 
உவமையில்‌ (மத்தேயு 13:24-30, 36-43) உள்ள உண்மைநிலையை 
மும்முரமாய்க்‌ கவனிக்க வேண்டும்‌, இதில்‌ உலக முடிவு என்ற அறுப்புக்‌ 
காலம்‌ வரும்வரையில்‌ நன்மையும்‌ இமையும்‌ பக்கம்‌ பக்கமாக வளர்ந்து 
கொண்டிருக்கும்‌.” 
நாம்‌, வேதாகமத்தின்‌ தெளிவான வசனப்பகுதிகளின்‌ போதனை 

களுக்கு முரண்படும்‌ வகையில்‌, உருவக மொழிநடையின்‌ அடிப்படையில்‌ 
கோட்பாடுகளைக்‌ கொண்டிருக்கும்போது, எதை நாம்‌ சத்தியம்‌ என்று 
ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌? டேனியேல்‌ ரஸ்ஸல்‌ என்பவர்‌ இந்தக்‌ 
கேள்வியைப்‌ பற்றிப்‌ பின்வருமாறு ஆழ்ந்து சிந்தித்தார்‌: 

உங்கள்‌ மீது அதிகாரத்துவம்‌ உடையதாக, நீங்கள்‌ எதை 

எடுத்துக்கொள்வீர்கள்‌? சுவிசேஷங்கள்‌ மற்றும்‌ நிருபங்களின்‌ 

தெளிவான கூற்றுக்களையா அல்லது வெளிப்படுத்தின விசேஷத்தின்‌ 

உயர்வான அடையாள மொழிநடையையா? ஒருவேளை நீங்கள்‌, 

குடிமை யுத்தம்‌ பற்றிய உண்மைகளை உங்கள்‌ முன்‌ அமைத்து வைக்க 

மெக்மாஸ்டர்‌ அல்லது ரோட்ஸ்‌ போன்ற நம்பத்தகுந்த வரலாற்‌ 

றாளர்களைக்‌ கொண்டிருப்பதாக வைத்துக்கொள்வோம்‌. பின்பு 


145 


ஒருவேளை நீங்கள்‌, ஜான்‌ பிரவுணின்‌ உடல்‌ என்ற தலைப்பில்‌ 
யுத்தத்தின்‌ வரலாற்றை எழுதிய ஸ்டீபன்‌ வின்சென்ட்‌ பென்னெட்‌ 
என்பவரைக்‌ கொண்டிருப்பதாக வைத்துக்கொள்வோம்‌. இவற்றில்‌ 
எதை நீங்கள்‌ அதிகாரத்துவம்‌ உடையதாக எடுத்துக்கொள்வீர்கள்‌? 
மெக்மாஸ்டர்‌ மற்றும்‌ ரோட்ஸ்‌ ஆகியோரின்‌ எழுத்துகளில்‌ உள்ள 
விபரங்கள்‌ பென்னெட்‌ என்பவரின்‌ விபரத்துடன்‌ ஒத்துப்போகுமாறு 
அவற்றைக்‌ கையாள நீங்கள்‌ முயற்சி செய்வீர்களா? நிதானிப்பதற்கான 
எல்லாத்‌ இறமையையும்‌ நீங்கள்‌ இழந்துபோய்விட்டால்‌ அன்றி 
இவ்வாறு செய்யமாட்டீர்கள்‌. நீங்கள்‌ இவற்றைக்‌ கையாண்டால்‌, 
அதை இங்கு கூறப்பட்டதற்கு நேர்‌ எதிரான வழியிலேயே 
செய்வீர்கள்‌.” 


வேறுவார்த்தைகளில்‌ சொல்லுவதென்றால்‌, உருவக வசனப்பகுதிகள்‌ 
பற்றிய மனிதர்களின்‌ விளக்கங்களுக்கு இசையுமாறு தெளிவான வசனப்‌ 
பகுதிகளைத்‌ திரித்துக்‌ கூறுவதற்குப்பதில்‌, தெளிவான வசனப்பகுதிகளுக்கு 
இசையும்‌ வகையில்‌ உருவக வசனப்பகுதிகள்‌ விளக்கியுரைக்கப்பட 
வேண்டும்‌. 

இயேசுவின்‌ நாட்களில்‌ இருந்த யூதர்களைப்போல்‌,”” ஆயிரம்‌ ஆண்டு 
முன்‌ அரசாட்சி கொள்கையைக்‌ கொண்டுள்ளவர்களில்‌ சிலர்‌ ஆவிக்குரிய 





அசீர்வாதங்களைக்‌ குறைவானவைகளாகக்‌ கண்டறிகின்றனர்‌: 
மகிமையுள்ள பரலோகம்‌ பற்றிய நம்பிக்கை போதுமானதாக இருப்ப 
தில்லை; இவர்கள்‌ சீர்திருத்தப்பட்ட பூமிக்கான நம்பிக்கையை விரும்பு 
கின்றனர்‌. இவர்களுக்கு இயேசுவின்‌ சுவையானது, இயேசுவின்‌ கிரீடத்‌ 
தைப்போன்று அவ்வளவு மன எழுச்சிமிக்கதாக இருப்பதில்லை என்பது 
உறுதி; பூமியின்மீது சமாதானம்‌ என்ற கருத்தானது இருதயத்தில்‌ சமாதானம்‌ 
என்ற கருத்திற்கு முன்னிடத்தைப்‌ பெறுகிறது; மற்றும்‌ பாவ 
மன்னிப்பிற்கான வாக்குத்தத்தம்‌, வியாதியை நீக்கிப்போடுதல்‌ என்ற எதிர்‌ 
பார்ப்புக்கு முன்பாக ஓளிமங்கஇத்‌ தேய்ந்து விடுகிறது, பர்ட்டன்‌ காஃப்மென்‌ 





என்பவர்‌ பின்வருமாறு எழுதினார்‌: 


நம்புவதற்கு அரிதான அழகுமிக்க பொற்காலம்‌ ஒன்றிற்கான 
சமாதானமும்‌ வெளிச்சமும்‌ கொண்ட ஒரு கற்பனை நாடு, 
பூமியின்மீது அமையும்‌ என்ற கனவுகளைப்‌ பிடித்து “தொங்கிக்‌ 
கொண்டு” இருப்பவர்களுக்காக நாம்‌ மிகவும்‌ பரிதபிக்கின்றோம்‌; 
ஆனால்‌ இவ்விதமாக மயக்கப்பட்டுள்ள மக்கள்‌, புதிய ஏற்பாட்டில்‌ 
இவ்விதமான வாக்குத்தத்தங்கள்‌ எதுவும்‌ இருப்பதில்லை என்பதைச்‌ 
சகிப்புடன்‌ கேட்கக்‌ கூடுமென்றால்‌ நன்றாயிருக்கும்‌, நாம்‌ “அநேக 
உபத்திரவங்களின்‌ வழியாக?” தேவனுடைய ராஜ்யத்திற்குள்‌ 
பிரவேசிக்க வேண்டும்‌ நடபடிகள்‌ 14:22); நாம்‌ அவரோடே கூடப்‌ 
பாடநுபவிக்க” வேண்டும்‌ (ரோமர்‌ 8:17); தேவ பக்தியாய்‌ நடக்க 
மனதாயிருக்கிற யாவரும்‌ “துன்பப்படுவார்கள்‌” (2 தீமோத்தேயு 3:12); 
கிறிஸ்துவைப்‌ பின்பற்றுகின்ற யாவரும்‌ “தங்கள்‌ சிலுவையை 
அநுதினமும்‌ எடுத்துக்கொள்ள” வேண்டும்‌ (லூக்கா 9:23), ...27 


146 


புதிய ஏற்பாடு நமக்கு, பிரச்சினைகள்‌ இல்லாத ஒரு உலகத்தை 
வாக்குத்தத்தம்‌ செய்வதில்லை. மாறாக, தேவன்‌ “கிறிஸ்துவுக்குள்‌ 
உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும்‌ நம்மை 
ஆசீர்வதுத்திருக்கிறார்‌” என்று போதிக்கிறது (எபேசியர்‌ 1:3). கிறிஸ்து 
(பூமிக்குரிய ஆளுகையை ஏற்படுத்துவதற்காக) இந்த பூமிக்குத்‌ திரும்பி 
வருவார்‌ என்பது போன்ற சில (மனித கற்பனையிலான) கோட்பாடுகள்‌ 
அல்ல, மாறாக “கிறிஸ்துவுடன்‌ இருக்கும்படி ” புறப்பட்டுத்‌ செல்லுதல்‌ என்ற 
(வேதாகம ரீதியான) நம்பிக்கைதான்‌, துன்புற்ற கிறிஸ்தவர்களை 
நிலைநிறுத்திற்று. இதைப்‌ பற்றிப்‌ பவுல்‌, “அது அதிக நன்மையாயிருக்கும்‌” 
என்று கூறினார்‌ (பிலிப்பியர்‌ 1:23). ஆமென்‌! தேவனுடைய ஆவிக்குரிய 
ஆசீர்வாதங்கள்‌, மனிதர்களால்‌ கற்பனை செய்யப்படுகிற உலகப்‌ 
பிரகாரமான பயன்களைக்‌ காட்டிலும்‌ எல்லையற்ற வகையில்‌ மேன்மை 
யானதாக உள்ளன! 


மன எழுச்சியூட்டுறை ஆயிரம்‌-ஆண்டு 
சத்தியம்‌! (20:4-6) 
அதுவரையில்‌ மனிதக்‌ கோட்பாடுகளைப்‌ பற்றிய படிப்பு 
போதுமானதாக உள்ளது. இப்போது நாம்‌, 4முதல்‌ வரையுள்ள வசனங்கள்‌ 
உண்மையில்‌ கூறுவது என்ன என்பதை ஆய்வு செய்வோம்‌. தானியேல்‌ 7ம்‌ 
அதிகாரமே (குறிப்பாக 9, 22, மற்றும்‌ 27 ஆகிய வசனங்களைக்‌ காணவும்‌). 
இப்பகுதிக்கான பழைய ஏற்பாட்டுப்‌ பின்னணி என்று பொதுவாக 
ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. எப்போதும்‌ போலவே, யோவான்‌ (ஏவுதலின்‌ 





மூலமாக) தமது தனிச்சிறந்த கருத்து நோக்குகளைக்‌ கொண்டிருந்தார்‌. 

நமது ஆய்வு 4ம்‌ வசனத்தின்‌ மத்தியில்‌ இருந்து தொடங்கும்‌. அங்கு 
யோவான்‌, “இயேசுவைப்பற்றிய சாட்சியினிமித்தமும்‌ தேவனுடைய 
வசனத்தினிமித்தமும்‌” சிரச்சேதம்பண்ணப்பட்ட வர்களுடைய ஆத்துமாக்‌ 
களையும்‌, மிருகக்தையாவது அகன்‌ சொரூபத்தையாவது வணங்காமலும்‌ 
தங்கள்‌ நெற்றியிலும்‌ தங்கள்‌ கையிலும்‌ அதின்‌ முத்திரையைத்‌ 
குரித்துக்கொள்ளாமலும்‌ இருந்தவர்களையும்‌ கண்டேன்‌; ...?” என்று 
கூறினார்‌. 

ஏற்கனவே வலியுறுத்தியபடி, உடல்களையல்ல, ஆனால்‌ உருவமற்ற 





ஆவிகளையே யோவான்‌ கண்டார்‌. 6ம்‌ அதிகாரத்தில்‌ நமக்கு, 
அப்போஸ்தலர்‌ “கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களைப்‌ 
பலிபீடத்தின்கமே கண்ட(து)”” நினைவூட்டப்படுறெது (6:9). 6ம்‌ 
அதிகாரத்தில்‌ இருந்தவர்கள்போல்‌, இரட்சிக்கப்பட்டிருந்த இவர்களும்‌ 
தங்கள்‌ விசுவாசத்திற்காக வேதசாட்சியாக மரித்திருந்தனர்‌.”' 
வெளிப்படுத்தின விசேஷம்‌ எழுதப்பட்ட போது, மரண தண்டனை 
நிறைவேற்றுவதற்கு ஒரு கோடாரி அல்லது பட்டயத்தினால்‌ தலையை 
வெட்டுதல்‌ என்பது தண்டனையை நிறைவேற்றுவதற்கு தேர்ந்து 
கொள்ளப்பட்ட ரோம முறைமையாய்‌ இருந்தபடியால்‌, இவர்கள்‌ 
“சிரச்சேதம்‌ பண்ணப்பட்டவர்கள்‌” என்று கூறப்பட்டு இருக்கலாம்‌. 


147 


இருப்பினும்‌ இவர்களின்‌ எண்ணிக்கையில்‌, இராயனை ஆராதிக்காத 
படியால்‌, சிலுவையில்‌ அறையப்பட்ட சிலர்‌, அரங்க சாலையில்‌ காட்டு 
மிருகங்களால்‌ உடல்‌ கிழிக்கப்பட்ட சிலர்‌ அல்லது வேறு சில 
வழிமுறைகளில்‌ கொலைசெய்யப்பட்ட சிலர்‌ ஆகியோரும்‌ 
உள்ளடங்கியிருந்தனர்‌. 

20:4ம்‌ வசனம்‌ ஒரு குழுவைக்‌ குறிப்பிடுறெதா அல்லது இரண்டு 
குழுக்களைக்‌ குறிப்பிடுகிறதா என்பது பற்றிச்‌ சில கேள்விகள்‌ உள்ளன. 
யோவான்‌ - வேதசாட்சிகளாக மரித்தவர்கள்‌ என்ற - ஒரே ஒரு 
குழுவைத்தான்‌ கண்டார்‌, மற்றும்‌ “மிருகத்தையாவது ... வணங்காமலும்‌” 
என்று தொடங்குகிற பகுதியானது இவர்களைப்‌ பற்றியே விவரிக்கிறது 
என்று சிலர்‌ நினைக்கின்றனர்‌. மற்றவர்களோ, மூலவசனத்தின்‌”” 
வார்த்தையமைப்பு இரண்டு குழுக்களைச்‌ சுட்டிக்காண்பிக்கிறது என்று 
விவாதம்‌ செய்கின்றனர்‌. இது குறிப்பிடத்தக்க கேள்வியாக இருப்பதில்லை, 
ஆனால்‌ உருவமற்ற ஆத்துமாக்களின்‌ இரண்டு குழுக்களை யோவான்‌ 
கண்டார்‌ என்ற கருத்தையே நான்‌ ஆதரிக்கின்றேன்‌: அதாவது 
வேகசாட்சிகளாக மரித்தவர்கள்‌ மற்றும்‌ ரோம அரசாங்கத்தின்‌ 
ஓடுக்குதலுக்கு அடி பணியாமல்‌ எஞ்சிநின்ற மற்றவர்கள்‌. வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ வேதசாட்சியாக மரித்தவர்களை, மற்ற வழிமுறைகளில்‌ 
துன்புறுத்தப்பட்டும்‌ உண்மையாக விசுவாசத்தில்‌ நிலைத்து நின்றவர்களுக்கு 
மேலாக உயர்த்துவதில்லை.” 

வில்லியம்‌ பார்க்ளே என்பவர்‌, “பழங்கால சபையில்‌, உபத்திரவத்தின்‌ 
நாட்களில்‌ இரு சொற்றொடர்கள்‌ பயன்படுத்தப்பட்டன. 14477 
எனப்படுபவர்கள்‌, தங்கள்‌ விசுவாசத்திற்காக உண்மையில்‌ மரித்தவர்கள்‌; 
0௦17282௦13 எனப்படுவார்கள்‌, கிறிஸ்துவினிடத்தில்‌ தாங்கள்‌ கொண்டிருந்த 
பற்றுதியின்‌ காரணத்தால்‌ மரணத்திற்கு ஒப்பான எல்லாத்‌ துன்பங்களையும்‌ 
அனுபவித்தவர்கள்‌” என்று எழுதினார்‌.” ஹென்றி B. ஸ்வீட்‌ என்பவர்‌ ௦௦1- 
£௦85018- எனப்படுபவர்களை, “உண்மையில்‌ வேதசாட்சிகளாக 
மரிக்காதிருந்தாலும்‌, துன்புறுகல்‌, இழிவானபேச்சு, சிறையில்‌ அடை படுதல்‌, 
உடைமைகளை இழத்தல்‌, தங்களின்‌ இல்லங்கள்‌ மற்றும்‌ தனிப்பட்ட 
உறவுகளில்‌ சீர்குலைவு ஆகியவற்றைக்‌ கிறிஸ்துவுக்காக மனவிருப்பத்துடன்‌ 
சகித்துக்கொண்டவர்கள்‌”””” என்று அடையாளப்படுத்தினார்‌. ஒரு 
கோடாரியோ அல்லது மாரடைப்போ, மரணத்திற்கு எது காரணமாய்‌ 
இருந்தாலும்‌, ஒவ்வொருவரும்‌ கர்த்தருக்கு உண்மை நிறைந்தவாகளாய்‌ 
இருந்த நிலையிலேயே மரித்தனர்‌ என்பதே இவ்வசனப்பகுதியின்‌ 
கருத்துத்தாக்கமாக உள்ளது. 

நாம்‌ காணப்போகின்றபடி, இவ்வசனப்பகுதியில்‌ இருந்து, ஒவ்வொரு 
கிறிஸ்தவருக்கும்‌, பொதுவான நடை முறைப்பயன்பாடுகள்‌ ஏற்படுத்தப்பட 
முடியும்‌, ஆனால்‌ தங்கள்‌ விசுவாசத்திற்காகத்‌ துன்புற்று இருந்தவர்‌ 
களின்மீது, அதிலும்‌ விசேஷமாக, வேகசாட்சிகளாக மரித்திருந்தவர்கள்மீது 
வலியுறுத்தம்‌ உள்ளது. 





148 


ஆளுகை செய்தல்‌ பற்றிய மறு உறுதிப்பாடு 

“மரணபரியந்தம்‌ உண்மையாய்‌ நிலைத்திருந்தவர்களுக்கு என்ன 
நேரிட்டது?” என்பது தொடக்ககாலக்‌ கிறிஸ்தவர்களுக்குப்‌ பற்றி எரியும்‌ 
கேள்வியாக இருந்தது. அவர்கள்‌ மரித்து, மறக்கப்பட்டிருந்தார்களா அல்லது 
அந்தத்‌ தியாகம்‌ மதிப்புக்குரியதாக இருந்ததா? இதற்கு யோவானின்‌ பதில்‌ 
இங்குள்ளது: “அன்றியும்‌, நான்‌ சிங்காசனங்களைக்‌ கண்டேன்‌; 
அவைகளின்மேல்‌ உட்கார்ந்தார்கள்‌; நியாயத்தீர்ப்புக்கொடுக்கும்படி 
அவர்களுக்கு அதிகாரம்‌ அளிக்கப்பட்டது. இயேசுவைப்பற்றிய 
சாட்சியினிமித்தமும்‌, தேவனுடைய வசனத்தினிமித்தமும்‌ சிரச்சேதம்‌ 
பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும்‌, மிருகத்தையாவது 
அதின்‌ சொரூபத்தையாவது வணங்காமலும்‌, தங்கள்‌ நெற்றியிலும்‌ தங்கள்‌ 
கையிலும்‌ அதின்‌ முத்திரையைக்‌ தரித்துக்கொள்ளாமலும்‌ இருந்தவர்‌ 
களையும்‌ கண்டேன்‌. அவர்கள்‌ உயிர்த்துக்‌ கிறிஸ்துவுடனேகூட ஆயிரம்‌ 





வருஷம்‌ அரசாண்டார்கள்‌” (வசனம்‌ 4). 

உண்மையுள்ள கிறிஸ்கவர்களுக்கு வேறு எவ்விடத்திலும்‌ நடைமுறைப்‌ 
படுத்தப்படாத வாக்குத்தத்தங்கள்‌ எதுவும்‌, இவ்வசனத்தில்‌ (மற்றும்‌ 
உடனடியான இதைத்‌ தொடர்ந்து வரும்‌ வசனங்களில்‌) காணப்‌ 
படுவதில்லை. எடுத்துக்காட்டாக, ஜெயங்கொள்ளும்‌ ஒவ்வொருவருக்கும்‌ 
வெளிப்படுத்தின விசேஷம்‌ 3ல்‌ பின்வரும்‌ வாக்குத்தத்தத்தை இயேசு 
கொடுத்தார்‌: “நான்‌ ஜெயங்கொண்டு என்‌ பிதாவினுடைய சிங்காசனத்திலே 
அவரோடே கூட உட்கார்ந்ததுபோல, ஜெயங்கொள்ளுகிறவனெவனோ 
அவனும்‌ என்னுடைய சிங்காசனத்தில்‌ என்னோடே கூட உட்காரும்படிக்கு 
அருள்செய்வேன்‌” (வசனம்‌ 21). மீண்டுமாக, வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
5:10ம்‌ வசனம்‌, அடிப்படையில்‌, 20:4, 6ல்‌ உள்ளதுபோன்ற 
சொற்றொடராக்கத்தைப்‌ பயன்படுத்துகிறது: “எங்கள்‌ தேவனுக்கு முன்பாக 
எங்களை [கிறிஸ்துவின்‌ இரத்தத்தால்‌ இரட்சிக்கப்பட்ட எல்லாரையும்‌] 
ராஜாக்களும்‌ ஆசாரியர்களுமாக்கினீர்‌; நாங்கள்‌ பூமியிலே அரசாளுவோம்‌” 
(வசனம்‌ 1:6ஜயும்‌ காணவும்‌). 

நாம்‌, 5:10ஐப்‌ படித்தபோது, கிறிஸ்தவர்கள்‌ பல்வேறு வழிகளில்‌ 
அரசாளுகின்றனர்‌ என்று நாம்‌ வலியுறுத்தியிருந்தோம்‌: (1) கிறிஸ்தவர்கள்‌, 
சபை (மத்தேயு 16:18, 19) என்ற கிறிஸ்துவின்‌ இராஜ்யமாக உள்ளனர்‌ 
(வெளிப்படுத்தின விசேஷம்‌ 1:6). (2) தேவன்‌ அவர்களின்‌ பிதாவாக 
இருப்பதால்‌ (1 கொரிந்தியர்‌ 1:8), அவர்கள்‌ இராஜரீகமான குடும்பத்தின்‌ 
அங்கமாக உள்ளனர்‌. (3) கிறிஸ்து இப்போது ஆளுகை செய்துகொண்டு 
இருப்பதால்‌ (நடபடிகள்‌ 2:33-36; 1 கொரிந்தியர்‌ 15:25), மற்றும்‌ 
கிறிஸ்தவர்கள்‌ “கிறிஸ்துவுக்குள்‌” இருப்பதால்‌ (2 கொரிந்தியர்‌ 5:17), அவரது 
ஆளுகையை அவர்கள்‌ பகிர்ந்து கொள்கின்றனர்‌. (4) கிறிஸ்தவர்கள்‌ 
இரட்சிக்கப்பட்டிருப்பதால்‌, அவர்கள்மீது மரணம்‌ இனியும்‌ ஆளுகை 
செய்வதில்லை, மாறாக அவர்கள்‌ “கிறிஸ்து என்னும்‌ ஒருவராலே ஜீவனை 
அடைந்து ஆளுவார்கள்‌” (ரோமர்‌ 5:17; வசனங்கள்‌ 14 மற்றும்‌ 21 
ஆயெவற்றையும்‌ காணவும்‌). யோவானின்‌ நாட்களில்‌ இருந்த 
கிறிஸ்தவர்களின்‌ கருத்துநோக்கில்‌, ஆளுகை செய்தல்‌ என்பதன்‌ கருத்து, 


149 


வெற்றி என்பதையே முதன்மையாக அர்த்தப்படுத்திற்று. கிறிஸ்துவின்‌ 
பலத்தினால்‌ தாங்கப்பட்ட கிறிஸ்தவர்கள்‌, தங்கள்‌ வாழ்வு, அடைவிடம்‌ 
ஆகியவற்றின்‌ கட்டுப்பாட்டுடன்‌ நிலைத்து நின்று, தங்கள்‌ வழிகளில்‌ 
வாழ்வு இட்ட ஒவ்வொரு தடையின்மீது ஆளுகைசெய்தனர்‌.” 

இவை யாவும்‌ இயல்பான கேள்வியொன்றைக்‌ தூண்டுகின்றன: 
இயேசுவுடன்‌ ஆளுகை செய்யும்‌ வாக்குத்தத்தம்‌ கிறிஸ்தவர்களுக்குப்‌ 
பொதுவாகக்‌ கொடுக்கப்பட்டிருந்தது என்றால்‌, வேதசாட்சிளாக 
மரித்தவர்கள்‌ குறித்து அந்த வாக்குத்தத்தத்தை மீண்டும்‌ கூறுவதற்கான 
நோக்கம்‌ என்ன? அந்த வாக்குத்தத்தம்‌ மரணத்தினால்‌ ஒன்றுமற்றதாக்கப்‌ 
படவில்லை, ஆனால்‌ அதற்கு மாறாக அது நிறைவேற்றத்திற்குக்‌ 
கொண்டுவரப்பட்டது என்பதைத்‌ தொடக்ககாலக்‌ கிறிஸ்தவர்கள்‌ அறிவது 
அவசியமாய்‌ இருந்தது என்பதே இதற்குப்‌ பதிலாகும்‌! மீண்டுமாக நான்‌, 
“அயிரம்‌ ஆண்டுகள்‌?” ஆளுகை செய்தல்‌ என்பதன்‌ உருவகம்‌, 
வேதசாட்சிகளாக மரித்தவர்களின்‌ ஆளுகையினுடைய முழுமைத்‌ 
தன்மையை, அவர்களின்‌ வெற்றியை அடிக்கோடிட்டது என்பதை 
வலியுறுத்துகிமேன்‌. 

“நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம்‌ அளிக்கப்‌ 
பட்டது” (வசனம்‌ 4௮) என்பது வேதசாட்சிகளாக மரித்தவர்களின்‌ ஆளுகை 





பற்றிய சொல்விளக்கங்களில்‌ ஒன்றாக உள்ளது. தானியேல்‌ 7:22ல்‌ உள்ள 
இதைப்போன்ற சொற்றொடர்‌, “நியாயவிசாரிப்பு அவர்களுக்கு ஆதரவாகச்‌ 
சென்றது” என்று அர்த்தப்படுத்திற்று - வேறு வார்த்தைகளில்‌ 
சொல்வதென்றால்‌, பரிசுத்தவான்கள்‌ நியாயப்படுத்தப்பட்டனர்‌, அது 
இவ்விடத்தில்‌ அர்த்தமாக இருக்கலாம்‌, ஆனால்‌ வெளிப்படுத்தின விசேஷேம்‌ 
20ன்‌ சந்தர்ப்பப்பொருள்‌, அவர்களின்‌ விரோதிகளை வெற்றிகொள்ளுதல்‌ 
என்ற கருத்தை ஆதரிக்றெது: பூமியின்மீது அவர்களைக்‌ குறித்து அவர்களின்‌ 
விரோதிகள்‌ நியாயத்தீர்ப்புச்‌ செய்ய அமர்ந்து அவர்களுக்கு மரண 
ஆக்கினைத்‌ தீர்ப்பைக்‌ கொடுத்தனர்‌. இப்போது, பணிப்பொறுப்புகள்‌ 
தலைகீழாக மாற்றம்‌ அடைந்தன, அவர்கள்‌ [பரிசுத்தவான்கள்‌] 
நியாயாசனங்களில்‌ அமர்ந்தனர்‌! 

துன்மார்க்கருக்கு நியாயத்தீர்ப்புச்‌ செய்வதற்குக்‌ கிறிஸ்தவர்கள்‌ 
[நியாயாசனத்தில்‌] அமருதல்‌ என்ற கருத்து புதியதாக இருந்ததில்லை. 
இயேசு தமது சீஷா்களிடத்தில்‌, அவர்கள்‌ “இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு 
கோத்திரங்களை நியாயந்தீர்க்கிறவர்களாய்ச்‌ சிங்காசனங்களின்மேல்‌” 
உட்காருவார்கள்‌ என்று கூறியிருந்தார்‌ லூக்கா 22:30). பவுல்‌ 
“பரிசுத்தவான்கள்‌ உலகத்தை நியாயந்தீர்ப்பார்கள்‌” என்றும்‌ அத்துடன்‌ 
கூடுதலாக, அவர்கள்‌ “தேவதூகர்களையும்‌ நியாயந்தீர்ப்பார்கள்‌”””” 
என்றும்கூட எழுதினார்‌ (1 கொரிந்தியர்‌ 6:2, 3). இவைகள்‌ புரிந்துகொள்ளச்‌ 
சுலபமான வசனப்பகுதிகளாய்‌ இருப்பதில்லை, ஆனால்‌ இவ்வசனங்கள்‌, 
மற்ற தனிநபர்களின்‌ நிறைவான அடைவிடத்தைக்‌ கிறிஸ்தவர்கள்‌ 
தனிப்பட்ட முறையில்‌ முடிவு செய்வார்கள்‌ எனப்‌ போதிப்பதில்லை; அது 
தேவனுடைய தனிப்பட்ட உரிமையாக உள்ளது என்று பெரும்பான்மை 
யானவர்கள்‌ ஒப்புக்கொள்கின்றனர்‌.” இதற்கு மறுபுறத்தில்‌, கிறிஸ்தவர்கள்‌ 


150 


என்ற வகையில்‌ நாம்‌, இந்த உலகத்தை “நியாயந்த//்க்ன்மழோம்‌” என்பதில்‌ 
பல கருத்துணர்வுகள்‌ உள்ளன: நியாயத்தீர்ப்பிற்குக்‌ கர்த்தருடைய தர 
அளவையாக உள்ள வசனத்தை நாம்‌ பிரசங்கக்கன்றோம்‌ (யோவான்‌ 
12:48), அது பாவத்தை வெளியரங்கமாக்குகிறது. மேலும்‌ நமது வாழ்வின்‌ 
மூலமாக நாம்‌, தேவனுடைய தர அளவைகளின்படி வாழுதல்‌ என்பது 
மக்களுக்குச்‌ சாத்தியமானதுகான்‌ என்று காண்பிக்கின்றோம்‌, இவ்விதமாக 
நாம்‌ அவ்வாறு செய்யத்தவறுபவர்களைச்‌ சுட்டிக்காண்பிக்கின்றோம்‌. 
இருப்பினும்‌ வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20ன்‌ “நியாயந்தூர்த்தல்‌” 
என்பது, கர்த்தருக்காக மரித்தவர்கள்‌ ஆளுகை செய்து கொண்டிருந்தனர்‌ 
என்ற ஆய்வுக்கருத்தை உயர்த்துவதாக மாத்திரம்‌ காணப்படுகிறது: அவர்கள்‌ 





வெற்றி கொண்டிருந்தனர்‌! சாத்தான்‌ கீழே கள்ளப்பட்டிருந்தான்‌, அவர்கள்‌ 
மேலே உயர்த்தப்பட்டிருந்தனர்‌! 


உயிர்த்தெழுதல்‌ பற்றிய ஒரு குறிப்பு 

வெற்றியின்‌ கருத்து 4ம்‌ வசனத்தின்‌ பிற்பகுதியில்‌ தொடருகிறது: 
“அவர்கள்‌ உயிர்த்து”... அரசாண்டார்கள்‌.” 

ஆயிரம்‌ ஆண்டு அரசாட்சிக்கு முன்பு இரண்டாம்‌ வருகை இருக்கும்‌ 
என்ற கொள்கையைக்கொண்டுள்ளவர்கள்‌, கிறிஸ்து மறுபடியும்‌ வந்தபிறகு 
சரீர உயிர்த்தெழுதல்‌ ஒன்று நடக்கும்‌ என்பதற்கு இந்த “உயிர்த்து” 
என்பதைக்‌ கருத்தாக ஏற்படுத்த முயற்சி செய்கின்றனர்‌. இருப்பினும்‌ 
“உயிர்த்து? என்பது “ஆளுகை செய்தல்‌” என்பதுடன்‌ இணைவு 





கொண்டுள்ளது மற்றும்‌ உருவமற்ற ஆத்துமாக்கள்‌ இக்காட் சியின்‌ 
தொடக்கத்தில்‌, பரலோகத்தில்‌ அரியணைகளில்‌ அமர்ந்து (ஆளுகை செய்து 
கொண்டு”) இருந்தன என்பதைக்‌ கவனியுங்கள்‌. இவ்வசனப்பகுதியானது, 
வேதசாட்சிகளாக மரித்தவர்கள்‌ (எதிர்காலத்தில்‌) ஏதோ ஒரு நாளில்‌, 
உயிர்த்து இயேசுவுடன்‌ ஆளுகை செய்வார்கள்‌ என்று போதிப்பதில்லை. 
உண்மையுள்ளவர்களாய்‌ மரித்தவர்கள்‌ ஏற்கனவே உயிர்த்து ஆளுகை 





செய்துகொண்டிருந்தனர்‌ என்பதே இவ்வசனப்பகுதியின்‌ கருத்தாக 
உள்ளது. 

மீண்டுமாக, உயிர்த்தெழுதலின்‌ வாக்குத்தத்தம்‌ என்பது 
கிறிஸ்தவர்களுக்குப்‌ பொதுவில்‌ ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாக உள்ளது 
(யோவான்‌ 5:24ஐக்‌ காணவும்‌) - மற்றும்‌ பாவத்திலிருந்து இரட்சிப்பு என்பது 
ஒரு உயிர்த்தெழுதல்‌ (ஜீவனுக்குள்ளாகுதல்‌) என்று அடிக்கடி சித்தரிக்கப்‌ 
பட்டுள்ளது. பவுல்‌, “மேலும்‌ பிதாவின்‌ மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரி 
லிருந்து எழுப்பப்பட்டதுபோல, நாமும்‌ புதிதான ஜீவனுள்ளவர்களாய்‌ 
நடந்துகொள்ளும்படிக்கு, அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும்‌ 
ஞானஸ்நானத்திலே கிறிஸ்துவுடனேகூட அடக்கம்பண்ணப்பட்டோம்‌” 
என்று கூறினார்‌ (ரோமர்‌ 6:4). மேலும்‌ அவர்‌, “தேவனோ இரக்கத்தில்‌ 
ஐசுவரியமுள்ளவராய்‌ ... அக்கிரமங்களிலே மரித்தவர்களாயிருந்த நம்மைக்‌ 
கிறிஸ்துவுடனேகூட உயிர்ப்பித்தார்‌ ... கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ நம்மை 
அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும்‌ 
செய்தார்‌” என்றும்‌ எழுதினார்‌ (எபேசியர்‌ 2:4-7). மீண்டுமாக அவர்‌, “நீங்கள்‌ 


151 


கிறிஸ்துவுடனேகூட எழுந்ததுண்டானால்‌, கிறிஸ்து தேவனுடைய 
வலதுபாரிசத்தில்‌ வீற்றிருக்கும்‌ இடத்திலுள்ள மேலானவைகளைத்‌ 
தேடுங்கள்‌” என்று கூறினார்‌ (கொலோசெயர்‌ 3:1). 

மீண்டும்‌ ஒரு முறை, “எல்லாக்‌ கிறிஸ்தவர்களும்‌ “உயிர்ப்பிக்கப்பட்டு” 
ஜீவனுள்ளவர்களாய்‌ இருக்கின்றனர்‌ என்றால்‌ வேதசாட்சிகள்‌ “உயிர்ப்‌ 
பிக்கப்பட்டது” குறித்துப்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ ஏன்‌ வலியுறுத்துகின்றார்‌?” 
என்பது இயல்பான கேள்வியாக உள்ளது. இதற்குப்‌ பதிலானது 
அடிப்படையில்‌ முன்பு கூறிய பதிலைப்‌ போன்றதாகவே உள்ளது: ஒரு 
பரிசுத்தவானுடைய மரணம்‌ என்பது கிறிஸ்துவுக்குள்‌ அவரது “புதிய ஜீவ 
னுக்கு” முடிவை ஏற்படுத்துவதில்லை. மாறாக, அவரது மரணமானது அவர்‌ 
முன்‌ ஒருபோதும்‌ அறிந்திராத வகையிலான “உயிர்த்தலை அவருக்குக்‌ 
கொண்டு வருகிறது. ” 

5ம்‌ வசனத்தில்‌, வேகசாட்சிகளாய்‌ மரித்திருந்தவர்கள்‌ மற்றும்‌ 
உண்மைத்‌ தன்மையுடன்‌ இருந்து மரித்த பிறர்‌ ஆகியோரின்‌ இந்த 
“உயிர்த்தல்‌” என்பது “முதலாம்‌ உயிர்த்தெழுதல்‌?” என்று 
அழைக்கப்பட்டுள்ளது.*ூ முன்பே குறிப்பிட்டபடி, “முதலாம்‌ 
உயிர்த்தெழுதல்‌” என்ற சொற்றொடரானது கற்பனை செய்யப்பட்ட நேரடி 
அர்த்தத்திலான ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ அரசாட்சியின்‌ தொடக்கத்தில்‌ 
நல்லவர்கள்‌ தங்கள்‌ சரீரத்தில்‌ உயிர்தெழுதல்‌ என்பது பற்றி ஒன்றும்‌ 
செய்வதற்கில்லை. மாறாக இது, சந்தர்ப்பப்பொருளில்‌, ஒருவர்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றவுடன்‌ தொடங்கி அவர்‌ 
“தூர்த்தருக்குள்‌” மரிக்கன்றபோது (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 14:13) 
உச்சக்கட்டத்தை அடை றெதான ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலாக உள்ளது. 
இது “கிறிஸ்துவுடன்‌ இருப்பதற்காக?” உலகத்தை விட்டுப்பிரிதலின்‌ 
(பிலிப்பியர்‌ 1:23) விளைவாக உள்ளது, இவ்விதமாக, ஒருவர்‌ 
“கர்த்தரிடத்தில்‌ குடியிருப்பதை” (2 கொரிந்தியர்‌ 5:8) கண்டறிகிறது. இது 
கிறிஸ்துவின்‌ வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவேற்றமாக உள்ளது: 
“என்னிமித்தம்‌ தன்‌ ஜீவனை இழந்துபோகிறவன்‌ அதைக்‌ காப்பான்‌” 
(மத்தேயு 10:39). இதை வெளிப்படுத்தின விசேஷம்‌ 2:10, “ஜீவகிரடம்‌” 
என்று அழைக்கிறது. மரணம்வரை உண்மையாய்‌ இருப்பவர்கள்‌ “வாழ்வை” 





கொண்டுள்ளனர்‌. கடைசியில்‌ அவர்கள்‌ உண்மையில்‌ வாழ்வு என்பது 
எதைப்பற்றியது என்பதை அறிகின்றனர்‌! 

கர்த்தருக்குள்‌ மரிக்கின்றவர்களுக்கு நேர்‌ எதிராக, “மரணமடைந்த 
மற்றவர்கள்‌ அந்த ஆயிரம்‌ வருஷம்‌ முடியுமளவும்‌ உயிரடையவில்லை” 
(வசனம்‌ 5௮). “மரணமடைந்த மற்றவர்கள்‌” என்ற சொற்றொடரின்‌ 
அர்த்தமானது, 4ம்‌ வசனத்தில்‌ யோவான்‌ யாரைக்கண்டார்‌ என்பதைச்‌ 
சார்ந்துள்ளது.” சந்தர்ப்பப்பொருளில்‌ இது, “இயேசுவைப்‌ பற்றிய 
சாட்சியினிமித்தமும்‌ ... தேவனுடைய வசனத்தினிமித்தமும்‌? என்ற 





நிலைமையைப்‌ பற்றிக்கொண்டிராமல்‌, “மிருகத்தையாவது அதன்‌ 
சொரூபத்தையாவது” வணங்கியவர்களாய்‌ இருந்து “கங்கள்‌ நெற்றியிலும்‌ 
தங்கள்‌ கையிலும்‌ அதின்‌ முத்திரையைத்‌ தரித்துக்‌” கொண்டு 
இருந்தவர்களை (வசனம்‌ 4)க்‌ குறிப்பதாகக்‌ காணப்படுகிறது. 





152 


NASB வேதாகமம்‌ these “did not come to life until the thousand years were 
Completed” [இவர்கள்‌ “ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ நிறைவேறுமளவும்‌ உயிரடைய 
வில்லை””] என்று உரைக்கிறது. இந்தச்‌ சொற்றொடராக்கம்‌, 
“உயிர்த்தெழுதல்‌” என்பது சரீரப்பிரகாரமான உயிர்த்தெழுதல்‌ என்று 
பலரும்‌ விளக்கம்தரக்‌ காரணம்‌ ஆயிற்று.” இருப்பினும்‌, மூலவசனத்தில்‌, “the 
rest of the dead did not live until the thousand years were completed” [ “மற்றவர்கள்‌ 
அந்த ஆயிரம்‌ வருஷம்‌ முடியுமளவும்‌ உயிர்‌ வாழ்ந்திருக்கவில்லை”] என்று 
மாத்திரம்‌ உள்ளது.” வேறு வார்த்தைகளில்‌ சொல்வதென்றால்‌ அவர்கள்‌, 
“இறிஸ்துவுக்குள்‌” மரித்து இருந்தவர்களால்‌ மகிழ்வுடன்‌ அனுபவிக்கப்பட்ட 
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அனுபவித்திருக்கவில்லை. மீண்டும்‌ ஒருமுறை, 
பரிசுத்த ஆவியானவர்‌ ஒரு எதிர்மறையான ஓப்பீட்டை ஏற்படுத்தினார்‌: 
பூமியில்‌, கிறிஸ்தவர்கள்‌ மரணத்திற்கு உள்ளாக்கப்பட்ட வேளையில்‌, 
அவர்களைத்‌ துன்புறுத்தியவர்கள்‌ வாழ்ந்து கொண்டிருந்தனர்‌; 
மரணத்திற்குப்‌ பின்பு, கிறிஸ்தவர்கள்கதாம்‌ வாழ்ந்துகொண்டு 
உண்மையிலேயே வாழ்ந்துகொண்டு இருந்தனர்‌, அவ்வேளையில்‌ 
அவர்களின்‌ விரோதிகள்‌ மரித்து, மரித்து, மரித்து இருந்தனர்‌.” 

“ஆயிரம்‌ ஆண்டுகள்‌” என்பது சாத்தான்‌ கட்டிவைக்கப்பட்ட மற்றும்‌ 
மரித்த கிறிஸ்தவர்கள்‌ உயிரோடிருந்து ஆளுகை செய்கின்ற - இப்போது 
உள்ள வேளையாக இருக்கிறது.” எனவே “ஆயிரம்‌ ஆண்டுகள்‌” என்பது 
“முடிவடைந்தது” என்ற கூற்றானது இந்தக்‌ காலத்தின்‌ முடிவை - கிறிஸ்து 
மறுபடியும்‌ வரும்போது, மரித்தவர்கள்‌ யாவரும்‌ உயிர்ப்பிக்கப்பட்டு 





ஒவ்வொருவரும்‌ நியாயத்தீர்ப்படையும்‌ வேளையை - குறிப்பதாக இருக்க 
வேண்டும்‌. நாடகத்துவமான இந்தத்தொடர்‌ நிகழ்ச்சியானது, நாம்‌ இந்த 
அதிகாரத்தின்‌ 11முதல்‌ 15வரையுள்ள வசனங்களைப்‌ படிக்கும்போது 
கலந்துரையாடப்படும்‌.” 


அகம்மகிழ ஒரு காரணம்‌ 

6ம்‌ வசனம்‌ இந்தப்‌ பகுதியை, இப்புத்தகத்தின்‌ ஐந்தாம்‌ பாக்யெத்தைக்‌ 
கொண்டு முடித்துவைக்கிறது. இது, “முதல்‌ உயிர்த்தெழுதலுக்குப்‌ 
பங்குள்ளவன்‌ பாக்கியவானும்‌ பரிசுத்தவானுமாயிருக்றொன்‌; இவர்கள்‌ 
மேல்‌ இரண்டாம்‌ மரணத்திற்கு அதிகாரமில்லை, ...?? என்று 
தொடங்குகிறது. “இரண்டாம்‌ மரணம்‌” என்பது 20:14ல்‌ அடையாளப்‌ 
படுத்தப்படுறெது: “... அக்கினிக்கடலிலே (வேறு வார்த்தைகளில்‌ 
சொல்வதென்றால்‌ நரகத்திலே) தள்ளப்பட்டன. இது இரண்டாம்‌ மரணம்‌,” 


6 


கர்த்தருக்குள்‌ உண்மையாயிருந்து மரித்தவர்கள்‌ இழந்துபோகப்படுதல்‌ 
பற்றிக்‌ கவலைப்படத்‌ தேவையில்லை, என்ன ஒரு ஆசர்வாதம்‌/ 
யோவான்‌, “இவர்கள்‌ தேவனுக்கும்‌ கிறிஸ்துவுக்கும்‌ முன்பாக 
ஆசாரியராயிருந்து, அவரோடே கூட ஆயிரம்‌ வருஷம்‌ அரசாளுவார்கள்‌” 
என்று முடித்தார்‌ (வசனம்‌ 6ஆ). கிறிஸ்தவர்கள்‌ யாவரும்‌ ஆசாரியார்களாய்‌ 
இருக்கின்றோம்‌ என்று புதிய ஏற்பாடு போதிக்கிறது (1 பேதுரு 2:5, 9; 
வெளிப்படுத்தின விசேஷம்‌ 1:6; 5:10). மீண்டும்‌ கேட்குதல்‌ என்ற 
இடர்ப்பாட்டில்‌ நான்‌, “பின்பு வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20ம்‌ அதிகாரம்‌, 


153 


வேதசாட்சியாக மரித்தவர்களும்‌, உண்மையுடன்‌ இருந்து மரித்த 
மற்றவர்களும்‌ ஆசாரியர்களாய்‌ இருக்கின்றனர்‌ என்று வலியுறுத்துவது 
ஏன்‌?” என்று கேட்கின்றேன்‌. இந்த வலியுறுத்தமானது, மரணம்‌ நம்மைத்‌ 
தேவனிடத்தில்‌ இருந்து துண்டிப்பதில்லை, மரணம்‌ நாம்‌ யாராக மற்றும்‌ 
என்னவாக இருக்கின்றோம்‌ என்ற விஷயத்தை இல்லாததாக்குவதில்லை, 
மரணம்‌ என்பது ஆசீர்வாதங்கள்‌ முடிவடைந்தன என்று அர்த்தமாவதில்லை 
என்பவற்றை உறுதிப்படுத்துறெது. மாறாக, அந்த ஆசீர்வாதங்கள்‌ யாவும்‌ 
சிறப்பான அலங்கரிப்புடையவைகளாகவும்‌ பிரமிப்பூட்டுபவைகளாகவும்‌ 
ஆவதை நாம்‌ காணுகின்றோம்‌! எனது பழைய நண்பர்‌ ஒருவா்‌ அடிக்கடி 
கூறியபடி, “நீங்கள்‌ இன்னமும்‌ ஒன்றையும்‌ காணவில்லை/” 





முடிவுரை 

இது ஒரு சுலபமான பாடமாக இருந்திருக்கவில்லை, ஆனால்‌ 
வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20:4-6ன்‌ பிரதான வலியுறுத்தத்தைப்‌ பற்றிய 
கண்ணோக்கை நீங்கள்‌ இழந்துபோகக்கூடாது என்று நான்‌ 
ஜெபிக்கின்றேன்‌: நீங்கள்‌ கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாய்‌ நிலைத்‌ 
திருந்தால்‌, சாத்தான்‌ தோற்றுப்போகின்றான்‌, நீங்கள்‌ வெற்றியடை 
தின்றீர்கள்‌! 

முதல்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்து, தங்களின்‌ விசுவாசத்திற்காக 
மரித்தவர்கள்மீதே நமது வசனப்பகுதி வலியுறுத்தம்‌ கொண்டுள்ளது. 
மரணம்‌ என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும்‌ தரப்பட்ட வாக்குத்தத்‌ 
குங்களை வியர்த்தமாக்குவதில்லை என்பது வலியுறுத்தப்பட்டது, 
விசுவாசத்துடன்‌ மரித்தவர்கள்‌ அந்த வாக்குத்தத்தங்களை இன்னமும்‌ 
மகிழ்வுடன்‌ அனுபவித்துக்கொண்டிருந்தனர்‌. இப்போது, நாம்‌ இந்தப்‌ 
பாடத்தை முடிக்கின்ற இவ்வேளையில்‌, அதை நான்‌ திருப்பிப்போட 
விரும்புகின்றேன்‌: வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20ல்‌ வேதசாட்சியாக 
மரித்தவர்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள்‌ உங்களுக்கும்‌ 
உரியவைகளாகக்கூடும்‌: நீங்கள்‌ உண்மையான வாழ்வை அறியமுடியும்‌; 
நீங்கள்‌ கர்த்தருக்கென்று ஒரு ஆசாரியராக இருக்க முடியும்‌; நீங்கள்‌ 
கிறிஸ்துவுடன்‌ ஆளுகை செய்யமுடியும்‌. மேலும்‌, நீங்கள்‌ இதை “ஆயிரம்‌ 
ஆண்டுகளுக்கும்‌” - முற்றிலுமாக மற்றும்‌ முழுமையாக - செய்யமுடியும்‌. 
இது பிரமிப்பூட்டுவதாக இல்லையா? 

இந்த ஆசீர்வாதங்கள்‌ உங்களுக்குரியவைகளாக முடியும்‌, ஆனால்‌ 
இவை உங்களுடையவைகளாய்‌ இருக்கின்றனவா? நீங்கள்‌ உங்களைத்‌ 
தாழ்மையான தீழ்ப்படிதலில்‌ கிறிஸ்துவுக்கு ஒப்புக்கொடுத்து 
இருக்கின்றீர்களா? நீங்கள்‌ உங்கள்‌ வாழ்வை அவருக்கு அர்ப்பணித்து 
இருக்கின்றீர்களா? நீங்கள்‌ உங்கள்‌ ஜீவனை “அவருக்குள்‌ மறைத்து” 
இருக்கின்றீர்களா? (கொலோசெயர்‌ 3:3.) இல்லை என்றால்‌, அவரது 
ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொள்வதற்கு இனி ஒரு கணம்கூடக்‌ 
காத்திருக்காதீர்கள்‌!”? 


124 





போதகர்கள்‌ மற்றும்‌ பிரசங்கியார்கள்‌ 
ஆகியோருக்கான குறிப்புகள்‌ 

இரண்டு பத்திகளைக்கொண்டு நீங்கள்‌ ஒரு ஒப்பீட்டை ஏற்படுத்த 
முடியும்‌: முதல்‌ பகுதியின்‌ மேற்பகுதியில்‌, “எல்லாக்‌ கிறிஸ்தவர்களும்‌” என்று 
பெயரிடவும்‌, மற்றும்‌ இரண்டாம்‌ பத்தியின்‌ மேற்பகுதியில்‌ 
“வேதசாட்சிகளாக மரித்தவர்கள்‌” என்று பெயரிடவும்‌. ஒவ்வொரு 
தலைப்பின்‌ கீழும்‌, 20:4-6ல்‌ குறிப்பிடப்பட்டுள்ள ஆசீர்வாதங்களைப்‌ 
பட்டியலிட்டு, வேகசாட்சிகளாக மரித்தவர்களுக்கென்று 20ம்‌ அதிகாரத்தில்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ள ஒவ்வொரு ஆசீர்வாதமும்‌, வேதாகமத்தின்‌ 
வேறிடங்களில்‌ கிறிஸ்தவர்களுக்கும்‌ குறிப்பிடப்பட்டுள்ளதை 
வலியுறுத்தவும்‌. பின்பு, வேதசாட்சிகளாகவும்‌ மரித்தவர்கள்‌ இன்னமும்‌ 
அந்த ஆசீர்வாதங்களைக்‌ கொண்டுள்ளதாக வலியுறுத்தப்படுவது ஏன்‌ 
என்பதை விளக்கவும்‌. 

நமது வேதபாடப்‌ பகுதியை யாரோ ஒருவர்‌, “மிகவும்‌ இருட்டான 
மேகத்தின்‌ வெள்ளிப்‌ புறக்கோடு” என்று அழைத்துள்ளார்‌. இவ்விதமாக, 
தாமஸ்‌ டொர்ரென்ஸ்‌”' என்பவர்‌ இவ்வசனப்பகுதிக்கு “வெள்ளிப்‌ 
புறக்கோடு” என்று தலைப்பிட்டுள்ளார்‌. 


குறிப்புகள்‌ 

இந்தப்‌ புத்தகத்தின்‌ முற்பகுதியில்‌ காணப்படும்‌ “சாத்தானைக்‌ கட்டுவித்தல்‌” 
என்ற பாடத்தில்‌ “ஆயிரம்‌” என்பதன்‌ அடையாளத்துவம்‌ பற்றிய குறிப்புகளைக்‌ 
காணவும்‌. “நீங்கள்‌ இதனுடன்‌ தொடர்புடைய பின்வரும்‌ சொற்றொடரையும்‌ 
எதிர்கொள்ளலாம்‌: “யக.” இது “ஆயிரம்‌” என்பதற்கான கிரேக்க வார்த்தையில்‌ 
(chilos) இருந்து வந்துள்ளது மற்றும்‌ இது வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20ன்‌ “ஆயிரம்‌ 
ஆண்டுகள்‌” பற்றிய குறிப்பான ஒரு கோட்பாட்டைக்‌ குறிக்றெது. “வேதாகமத்தில்‌ 
பல இடங்களில்‌ “ஆயிரம்‌ ஆண்டுகள்‌” என்ற சொற்றொடர்‌, ஒரு நீண்ட முடிவற்ற 
காலத்தைக்‌ குறிக்கப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது (சங்கதம்‌ 90:4; பிரசங்கி 6:6; 
2 பேதுரு 3:8). இந்தக்‌ குறிப்புகளில்‌ எதுவும்‌ “ஆயிரம்‌ ஆண்டுகள்‌” என்பதை 
நேரடியான அர்த்தத்தில்‌ நாள்காட்டி ரீதியான ஆயிரம்‌ ஆண்டுகளைக்‌ 
குறிப்பதில்லை. ““வெளிப்படுத்தின விசேஷம்‌, 1” என்ற புத்தகத்தில்‌ காணப்படும்‌ 
“நன்கு தொடங்கப்பட்ட விஷயம்‌ பாதி முடிந்ததாக உள்ளது” என்ற பாடத்தில்‌, 
ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ அரசாட்சிக்கு முன்பே கிறிஸ்துவின்‌ வருகை இருக்கும்‌ என்ற 
கொள்கைக்காரர்களின்‌ நம்பிக்கைகள்‌ பற்றிய அதிக விபரமான கண்ணோக்கைக்‌ 
காணவும்‌. “ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ அரசாட்சிக்கு முன்னதாகக்‌ கர்த்தருடைய வருகை 
இருக்கும்‌ என்ற கொள்கையுடையவர்கள்‌ (விசேஷமாக “சபைப்‌ பிதாக்கள்‌” என்று 
அழைக்கப்படுபவர்களில்‌ சிலர்‌) இந்தக்‌ கருத்தை ஏற்றுக்கொள்பவர்களைப்‌ 
பட்டியலிட விரும்புகின்றனர்‌, இது அவர்கள்‌ யாவரும்‌ நவீனகாலத்தில்‌ இந்தக்‌ 
கொள்கை போதிப்பதைப்‌ பரிந்துரைப்பதுபோல்‌ காணப்படுகிறது. தொடக்ககாலக்‌ 
கிறிஸ்தவ எழுத்தாளர்களில்‌ சிலர்‌, உலகப்பிரகாரமான மேசியா என்ற, 
மேற்கொள்ளும்‌ தன்மைகொண்ட யூதத்துவத்தின்‌ தவறான கருத்தினுடைய 
செல்வாக்கிற்கு உட்பட்டிருந்தனர்‌ என்பது உண்மையே. ஆயினும்‌ அவர்கள்‌, 





155 





நவீனகாலத்தின்‌ ஆயிரம்‌ ஆண்டு அரசாட்சிக்கு முன்பு கிறிஸ்துவின்‌ வருகை 
இருக்கும்‌ என்ற கொள்கைக்காரர்களின்‌ இயல்புக்கு மாறான கண்ணோட்டங்்‌ 
களைப்‌ போதித்து இருப்பார்கள்‌ என்பது உண்மையல்ல. இந்தப்பாடக்கருத்துப்‌ 
பற்றிய சுருக்கமான ஆய்வுகள்‌ பின்வரும்‌ புத்தகங்களில்‌ உள்ளடக்கப்பட்டுள்ளன: 
William Barclay, The Revelation of John, vol. 2, rev. ed., The Daily Study Bible Series 
(Philadelphia: Westminster Press, 1976), 190-91, and in R. C. H. Lenski, The Interpretation 
of St. John’s Revelation (Minneapolis, Minn.: Augsburg Publishing House, 1963), 570. 
““யுகத்துவ”” என்ற வார்த்தையானது, கிறிஸ்துவின்‌ மரணம்‌ மற்றும்‌ அவரது 
இரண்டாம்‌ வருகை ஆகியவற்றிற்கு இடையில்‌ உள்ள காலம்‌, “யுகங்களாக” - 
தேவன்‌ மனிதகுலத்துடன்‌ பல்வேறு வகைகளில்‌ செயல்படும்‌ மாறுபட்ட 
காலவேளைகளாக - பிரிக்கப்பட்டுள்ளது என்ற கோட்பாட்டைக்‌ குறிக்கிறது. 
எடுத்துக்காட்டாக, 1. 11. டார்பி என்பவர்‌, நடபடிகள்‌ 2முதல்‌ 7வரையுள்ள 
பகுதியை, கிறிஸ்துவத்தின்‌ “யூதத்துவ காலம்‌” (சட்டத்துவத்தின்‌ காலம்‌) என்றும்‌ 
நடபடிகள்‌ 8ம்‌ அதன்‌ பின்பு வரும்‌ பகுதிகளும்‌ “புறஜாதியாரின்‌ காலம்‌” (கிருபையின்‌ 
காலம்‌) என்றும்‌ போதித்தார்‌. யுகத்துவரீதியான ஆயிரம்‌ ஆண்டு முன்னரசாட்சிக்‌ 
கொள்கைக்காரர்கள்‌, நாம்‌ இப்போது “சபை யுகத்தில்‌” இருக்கின்ற வேளையில்‌, 
ஆயிரம்‌ - ஆண்டு அரசாட்சி என்பது (இனிவரும்‌) “இராஜ்ய யுகமாக” இருக்கும்‌ 
என்று கூறுகின்றனர்‌. இவைபோன்ற கோட்பாடுகள்‌ “தேவன்‌ பட்சபாத 
முள்ளவரல்ல” (நடபடிகள்‌ 10:34) என்ற அடி.ப்படைக்‌ கருத்தை மீறுகின்றன. இந்தக்‌ 
“கடைசி நாட்களில்‌” (நடபடிகள்‌ 2:17; எபிரெயர்‌ 1:2), தேவன்‌ சிலருக்கு ஒரு 
ஏற்பாட்டையும்‌ மற்றவர்களுக்கு அதிலிருந்து மாறுபட்ட மற்றொரு 
ஏற்பாட்டையும்‌ கொண்டிருப்பது இல்லை. ”“வெளிப்படுத்தின விசேஷம்‌, 1” என்ற 
புத்தகத்தில்‌ காணப்படும்‌ “நன்கு தொடங்கப்பட்ட விஷயம்‌ பாதி முடிந்ததாக 
உள்ளது” என்ற பாடத்தில்‌ உள்ள குறிப்புகளைக்‌ காணவும்‌. 414. “0. B. Caird, 
A Commentary on the Revelation of St. John the Divine (London: Adam & Charles Black, 
1966), 251. Ray Summers, Worthy Is the Lamb (Nashville: Broadman Press, 1951), 203. 

“சிங்காசனம்‌” (“அரியணை”) என்ற வார்த்தை, வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
புத்தகத்தில்‌ நாற்பத்தி ஏழு முறைகள்‌ காணப்படுகிறது; சாத்தான்‌ மற்றும்‌ மிருகம்‌ 
ஆகியவற்றின்‌ அரியணைபற்றிய குறிப்புகள்‌ தவிர, அரியணை அல்லது 
அரியணைகள்‌ என்பவை எப்போதுமே பரலோகத்தில்‌ மட்டுமே இருக்கின்றன. 
William Hendriksen, More Than Conquerors (Grand Rapids, Mich.: Baker Book House, 
1954), 230-31. “யூதா மற்றும்‌ இஸ்ரவேல்‌ நாடுகளை ஆண்ட அரசர்களின்‌ நாள்‌ 
வரிசை அட்ட வணையொன்றை நீங்கள்‌ தயாரிக்கும்போது, பல அரசர்களின்‌ 
ஆளுகைக்‌ காலம்‌ ஒன்றின்மீது மற்றொன்று கவிந்திருப்பதை நீங்கள்‌ காண்பீர்கள்‌. 
எடுத்துக்காட்டாக, ஆகாஸ்‌ என்பவர்‌ தமது தந்தையான யோத்தானுடன்‌ சுமார்‌ 








பன்னிரெண்டு ஆண்டுகள்‌ காலமும்‌, மனாசே அனேகமாக எசேக்கியாவுடன்‌ எட்டு 
அல்லது ஒன்பது ஆண்டுகளும்‌ ஆளுகை செய்தனர்‌. இப்படிப்பட்ட கூற்றுகள்‌, 
இவர்கள்‌ எவ்வளவு காலம்‌ உடன்‌ ஆட்சியாளர்களாய்‌ இருந்தனர்‌ என்று 
கூறுகின்றன, ஆனால்‌ இவைகள்‌ இவர்களின்‌ தந்தையர்கள்‌ எவ்வளவு காலம்‌ ஆட்சி 
செய்தனர்‌ என்று கூறுவதில்லை. இதைப்‌ பற்றி மற்றொரு கலந்துரையாடல்‌ J 
McGuiggan, The Book of Revelation, Looking Into the Bible Series (Lubbock, Tex.: Inter- 
national Biblical Resources, 1976), என்ற புத்தகத்தின்‌ பக்கம்‌ 303ல்‌ காணப்படுகிறது. 
“James M. Efird, Revelation for Today (Nashville: Abingdon Press, 1989), 118. °ooLிங்க்‌ 
பேக்‌ என்பவர்‌, யுகத்துவம்‌ என்பது “மீட்பின்‌ திட்டம்‌ மற்றும்‌ தேவனுடைய 
தொடக்க நோக்கம்‌ ஆகியவற்றின்‌ விரிவான மறுகட்டுமானத்தை” உள்ளடக்குகிறது 
என்று காண்பித்தார்‌ (Revelation, Part 2, The Living Word Series [Austin, Tex.: R. ந. 


156 


Sweet Co., 1965], 48). இருப்பினும்‌ இந்தப்‌ பகுதியில்‌ வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20 
உடன்‌ தொடர்புடைய நேர்மாறுகள்‌ பற்றி மாத்திரம்‌ நாம்‌ அக்கறை 
கொள்ளுகின்றோம்‌. ஆங்கிலத்தில்‌ நரீபரீiரஎ என்பது (வழக்கமாக “௦” என்ற 
வார்த்தையை முன்னதாகக்‌ கொண்டுள்ள) வினைச்சொல்லாக உள்ளது, இது பெயர்‌ 
உரிச்சொல்லாக, வினை உரிச்சொல்லாக அல்லது பெயர்ச்சொல்லாக 
செயலாற்றுகிறது. இயேசு பாடுபட்ட பின்பு தமது பிதாவுடன்‌ அரியணையில்‌ 
அமரச்சென்றார்‌ என்று போதிக்கும்‌ மற்ற வசனப்பகுதிகளை நாம்‌ குறிப்பிடமுடியும்‌. 
எடுத்துக்காட்டாக, எபிரெயர்‌ 12:2ஐக்‌ காணவும்‌. '*ஆயிரம்‌ ஆண்டு அரசாட்சிக்கு 
முன்பு கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ வருகை இருக்கும்‌ என்ற கொள்கைக்காரர்களில்‌ 
சிலர்‌, இயேசுவின்‌ தற்போதய ஆளுகை குறித்த வேதாகமரீதியான போதனை 
பற்றியும்‌, இராஜ்யம்‌ தற்போது உள்ளது என்ற உண்மை பற்றியும்‌ அறிந்துள்ளனர்‌, 
ஆகையால்‌ அவர்கள்‌, “சில கருத்தில்‌, இயேசு இப்போது ஆளுகை செய்கின்றார்‌” 
என்று கூறுகின்றனர்‌. சிலவேளைகளில்‌ அவர்கள்‌, தற்போதய இராஜ்யத்திற்கும்‌ 
(“kingdom,” சிறிய &) ஆயிரம்‌ ஆண்டு “இராஜ்யத்திற்கும்‌” “Ki” (பெரிய K) 
இடையில்‌ ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகின்றனர்‌. இப்படிப்பட்ட வித்தியாசங்கள்‌ 
மனிதரால்‌ ஏற்படுத்தப்பட்டவைகளாய்‌ இருக்கின்றன, மற்றும்‌ இவற்றிற்கு 
வேதவசன ஆதாரம்‌ இல்லை. 'பல எழுத்தாளர்கள்‌, கர்த்தர்‌ கற்பித்த ஜெபம்‌ என்று 
கூறப்படும்‌ ஜெபத்தின்‌ வார்த்தைகளை நாம்‌ இன்னமும்‌ அப்படியே ஜெபிக்க 
வேண்டும்‌ என்பதுபோன்று, அதில்‌ உள்ள “உம்முடைய இராஜ்யம்‌ வருவதாக” 
(மத்தேயு 6:10) என்ற வார்த்தைகளைக்‌ குறிப்பிடுகின்றனர்‌ - ஆனால்‌ அந்த 
உணர்வுக்கருத்தானது, நடபடிகள்‌ 2ல்‌ இராஜ்யம்‌ நிலைநாட்ட ப்படுவதற்கு முன்பு 
வெளிப்படுத்தப்பட்டது. இராஜ்யம்‌ “சமீபித்திருக்கறது?' என்று இயேசு 
பிரசங்கித்திருந்தார்‌, மற்றும்‌ அந்த வாக்குத்தத்தத்தின்‌ நிறைவேற்றத்திற்காகத்‌ தமது 
சீஷர்கள்‌ ஜெபிக்கவேண்டும்‌ என்று அவர்‌ கருத்துத்‌ தெரிவித்திருந்தார்‌. அந்த 
வாக்குத்தத்தம்‌, பெந்தெகொஸ்தே நாளில்‌, பேதுரு சுவிசேஷ பிரசங்கத்தைப்‌ 
பிரசங்கித்த பின்பு, ஏறக்குறைய மூவாயிரம்பேர்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றபோது 
நிறைவேற்றப்பட்டது. ”“பெற்றுக்கொள்றெ” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள 
கிரேக்க வார்த்தை ஒரு நிகழ்கால முற்று வினைச்சொல்லாக உள்ளது, இது “பெறுகிற” 
என்று மொழிபெயர்க்கப்படவும்‌ முடியும்‌ (8757 மற்றும்‌ தமிழ்‌ வேதாகமங்களில்‌ 
காணவும்‌). நிகழ்கால முற்றுவினைச்‌ சொல்லானது, பிரதான வினைச்சொல்‌ குறிக்கும்‌ 
செயல்‌ நடக்கும்‌ அதே வேளையில்‌ நடைபெறும்‌ இன்னொரு செயலை குறிக்கிறது. 
(இவ்விஷயத்தில்‌, “கிருபையைப்‌ பற்றிக்கொள்ளக்கடவோம்‌”” என்ற 
சொற்றொடரைக்‌ கொண்டு மொழிபெயர்க்கப்பட்ட வினைச்சொல்லாகும்‌.) நாம்‌ 
ஒரு இராஜ்யத்தைப்‌ பெற்றுள்ளபடியால்‌ நாம்‌ நன்றியுணர்வைக்‌ காண்பிக்க 
வேண்டும்‌. 

“இப்போது இருக்கும்‌ ஒரு இராஜ்யம்‌ பற்றி நாம்‌ பேசுகின்றபோது, சபையைப்‌ 
பற்றி நாம்‌ பேசுகின்றோம்‌. மத்தேயு 16:18, 19 மற்றும்‌ பிற வசனப்பகுதிகளில்‌, 
“இராஜ்யம்‌?” மற்றும்‌ “சபை” என்ற சொற்றொடர்கள்‌ ஒன்றிற்குப்‌ பதில்‌ 
இன்னொன்று என்ற வகையில்‌ பயன்படுத்தப்படுகின்றன. “இராஜ்யம்‌” என்ற 
வார்த்தை, கர்த்தர்‌ ஆளுகைசெய்கின்ற வட்டாரத்தை மாத்திரம்‌ குறிப்பதாக 
உள்ளது. இந்த வட்டாரத்தின்‌ பூமிக்குரிய விசேஷித்த வெளிப்பாடாக உள்ளது 
சபையாகும்‌; இதன்‌ வானத்திற்குரிய வெளிப்பாடாக உள்ளது பரலோகமேயாகும்‌. 
நாம்‌ எதிர்காலத்தில்‌ - நாம்‌ பரலோகத்திற்குச்‌ செல்லும்போது - இராஜ்யத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வோம்‌ என்பதில்‌ கருத்து ஒன்றுள்ளது, ஆனால்‌ கிறிஸ்து இப்போது 
தமது இராஜ்யத்தின்‌ /சடையின்‌ மீது ஆளுகை செய்கின்றார்‌ என்று புதிய ஏற்பாடு 
தெளிவாக எடுத்துரைக்கிறது. “ஆயிரம்‌ ஆண்டு முன்‌ அரசாட்சி 





157 


கொள்கைக்காரர்களில்‌ பலர்‌, இரண்டுக்கும்‌ மேற்பட்ட சரீர உயிர்த்தெழுதல்கள்‌ 
இருக்கும்‌ என்று போதிக்கின்றனர்‌: (1) இவற்றில்‌ ஒன்று, விசுவாசிகளின்‌ 
உயிர்த்தெழுதல்‌, இது பரவசநிலையின்‌ காலத்தில்‌ நடைபெறும்‌; (2) இன்னொன்று, 
அந்தக்‌ காலகட்டத்தில்‌ விசுவாசிகளாக மரித்தவர்கள்‌ உயிர்த்தெழுதல்‌, இது ஏழு 
ஆண்டுகள்‌ “பரவசநிலை/உபத்திரவ” காலத்தின்‌ முடிவில்‌ நடைபெறும்‌ (இது 
சிலவேளைகளில்‌ ““ஜleaning” resurrection “சேகரிக்கும்‌” உயிர்த்தெழுதல்‌ என்று 
அழைக்கப்படுகிறது): (3) ஆயிரம்‌ ஆண்டு அரசாட்சியின்‌ முடிவில்‌, அந்த ஆயிரம்‌ 
ஆண்டு அரசாட்சிக்‌ காலத்தில்‌ மனமாற்றப்பட்டு மரித்தவர்களின்‌ உயிர்த்தெழுதல்‌; 
(4) சாத்தான்‌ அக்கினிக்கடலில்‌ தள்ளப்பட்ட பின்பு, துன்மார்க்கரின்‌ 
உயிர்த்தெழுதல்‌, சிலர்‌ இந்தப்‌ பட்டியலுடன்‌ இன்னும்‌ சிலவற்றைச்‌ சேர்க்கின்றனர்‌. 
ஒருசிலர்‌, ஏழு உயிர்த்தெழுதல்கள்‌ வரை இருக்கும்‌ என்று போதிக்கின்றனர்‌. 
“பொதுவான ஒரு உயிர்த்தெழுதலே இருக்கும்‌ என்று இன்னும்‌ பல வசனப்பகுதிகள்‌ 
போதிக்கின்றன. எடுத்துக்காட்டாக, தானியேல்‌ 12:2ஐக்‌ காணவும்‌. மரித்தோரின்‌ 
[“he”] உயிர்த்தெழுதல்‌ பற்றிப்‌ பேசுகின்ற பின்வரும்‌ வசனப்பகுஇகளைப்‌ பற்றியும்‌ 
நினைத்துப்பார்க்கவும்‌: மத்தேயு 22:31; நடபடிகள்‌ 24;21; எபிரெயர்‌ 6:2. பல 
உயிர்த்தெழுதல்கள்‌ உண்டு என்ற பாடக்கருத்து, பல நியாயத்தீர்ப்பு உண்டு என்ற 
கருத்துடன்‌ பிணைந்துள்ளது. பல நியாயத்தீர்ப்புகள்‌ உண்டு என்பது பற்றிய 
கலந்துரையாடல்‌ ஒன்றை இந்தப்‌ புத்தகத்தின்‌ பிற்பகுதியில்‌ காணப்படும்‌ 
“நியாயத்தீர்ப்பைப்‌ பற்றி நீங்கள்‌ அறியவேண்டிய ஐந்து உண்மைகள்‌” என்ற 
பாடத்தில்‌ காணவும்‌. Bruce M. Metzger, Breaking the Code: Understanding the Book of 
Revelation (Nashville: Abingdon Press, 1993), 95. °*Daniel Russell, Preaching the Apoca- 
lypse (New York: The Abingdon Press, 1935), 227. “யூதர்கள்‌, ஒரு உலகப்பிரகாரமான 





அரசர்‌ வந்து, உலகப்பிரகாரமான சிங்காசனத்தில்‌ அமர்ந்து, தங்கள்‌ சார்பாக 
உலகப்பிரகாரமான யுத்தம்‌ செய்வார்‌ என்று எதிர்பார்த்திருந்தனர்‌, இயேசு, 
அவிக்குரிய அரசராக “மாத்திரம்‌” இருந்தபடியால்‌, அவரை அவர்கள்‌ புறக்கணித்துச்‌ 
சிலுவையில்‌ அறைந்தனர்‌. 2” Burton Coffman, Commentary on Revelation (Austin, Tex.: 
Firm Foundation Publishing House, 1979), 469. “இவைகள்‌, யோவான்‌ நாடு 
கடத்தப்பட்டிருந்தமைக்கும்‌ (1:9). பலிபீடத்தின்‌ கீழிருந்த ஆத்துமாக்கள்‌ வேத 
சாட்சிகளாக மரித்தமைக்கும்‌ (6:9) தரப்பட்ட அதே காரணங்களாக இருந்தன. 
“வெளிப்படுத்தின விசேஷம்‌, 1” என்ற புத்தகத்தில்‌ காணப்படும்‌, “மனுஷ 
குமாரனுக்கு ஒப்பானவர்‌” என்ற பாடத்தில்‌ 1:9க்கான குறிப்புகளைக்‌ காணவும்‌. 
“முதலாம்‌ மிருகத்தையும்‌ அதன்‌ சொரூபத்தையும்‌ வணங்கும்படியும்‌, அதன்‌ 
முத்திரையை நெற்றிகளிலும்‌ கைகளிலும்‌ பெற்றுக்கொள்ளும்படியும்‌, மக்களை 
இணங்கச்‌ செய்தல்‌ என்பதே இரண்டாம்‌ மிருகத்தின்‌ (கள்ளத்தீர்க்கதரிசியின்‌) 
நோக்கமாய்‌ இருந்தது (13:15-12). கள்ளத்தீர்க்கதரிசியினால்‌ இவ்விதமாக அதிக்கம்‌ 
செலுத்தப்பட்ட மக்கள்‌ “இளைப்பாறுதல்‌ இல்லாத” நிலைக்குச்‌ சென்றதே 
அவர்களின்‌ முடி வாயிற்று (14:11), அதேவேளையில்‌, அவனை எதிர்த்து நின்றவர்கள்‌ 
இயேசுவுடன்‌ ஆளுகை செய்வதை இறுதிநிலையாகப்‌ பெற்றுக்‌ கொண்டனர்‌ (20:4). 
பயன்படுத்தப்பட்ட சொற்றொடர்களின்‌ தனிச்சிறப்புப்‌ பற்றி, “வெளிப்படுத்தின 
விசேஷம்‌, 4” என்ற புத்தகத்தில்‌ காணப்படும்‌ “மகா வஞ்சனையாளன்‌” என்ற 
பாடத்தில்‌ 13:16-18க்கான விளக்கங்களைக்‌ காணவும்‌. “ஹென்ரிக்ஸென்‌ என்பவர்‌, 
“சிலவேளைகளில்‌ “ஆத்துமாக்கள்‌” என்ற சொற்றொடர்‌ “மக்கள்‌? என்று 
அர்த்தப்படுவது உண்மையே, உதாரணமாக, ஆதியாகமம்‌ 46:27, ஆனால்‌ 
அவ்விஷயத்தில்‌ நீங்கள்‌ ஆத்துமாக்கள்‌” என்ற சொற்றொடருக்கு பதிலாக “மக்கள்‌” 
என்ற சொற்றொடரை இடமுடியும்‌. இங்கு வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20ல்‌ நீங்கள்‌ 
அவ்வாறு செய்ய இயலாது!” என்று எழுதினார்‌ (230). 


158 


516 மற்றும்‌ 20 ஆகிய அதிகாரங்களில்‌ உள்ள இருகுழுக்களையும்‌ நாம்‌ 
அனேகமாக ஓரே குழு என்றே காணவேண்டியவர்களாய்‌ இருக்கின்றோம்‌, மற்றும்‌ 
20ம்‌ அதிகாரம்‌ “எதுவரைக்கும்‌?” என்ற கேள்விக்கு ஒருபகுதி பதிலாக உள்ளது. 
*மூலவசனத்தில்‌, இரண்டாம்‌ பிரிவு/ பகுதி “ஊம்‌ 80012 (அல்லது “8ம்‌ those”) என்ற 
வார்த்தைகளைக்‌ கொண்டு தொடங்குகிறது. கிரேக்க வசனத்தின்‌ அர்த்தத்தில்‌ உள்ள 
சிறு வேறுபாட்டை, இரு குழுக்கள்‌ கண்ணோக்கில்‌ உள்ளன என்பதற்கு 
ஆதாரமாகக்‌ கல்வியாளர்கள்‌ சுட்டிக்காண்பிக்கின்றனர்‌. “யாக்கோபு 
வேதசாட்சியாக மரணம்‌ அடைந்தார்‌ (நடபடிகள்‌ 12:1, 2), அதே வேளையில்‌ 
அவரது சகோதரரான யோவான்‌, பத்மு தீவிற்கு நாடுகடத்தப்படுதல்‌ “மாத்திரம்‌” 
நடந்தது (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 1:9) என்பது ஒரு விவரிப்பாக உள்ளது. 
இருந்தபோதிலும்‌, இவ்விருவருமே இயேசுவின்‌ குன்புறுதல்‌ என்ற) ஸ்நானத்தினால்‌ 
முழுக்காட்டப்பட்டிருந்தனர்‌ (மாற்கு 10:38, 39). கர்த்தரைப்‌ பொறுத்தமட்டில்‌, 
இவ்விரு தியாகங்களில்‌ ஏதொன்றும்‌ மற்றொன்றைவிடப்‌ பெரியதாக 
இருந்ததில்லை. Barclay, 192. “Ibid. Barclay summarized this thought from Henry B. 
Swete, The Apocalypse of St. John (Cambridge: MacMillan Co., 1908; reprint, Grand Rap- 
ids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., n.d.), 262. ““வெளிப்படுத்தின விசேஷம்‌, 
2” என்ற புத்தகத்தில்‌ காணப்படும்‌ “ஆட்டுக்குட்டியானவர்‌ பாத்திரராயிருக்கின்றார்‌” 
என்ற பாடத்தில்‌ காணவும்‌. “இது அப்போஸ்தலர்களுக்குத்‌ தரப்பட்ட 
வாக்குத்தத்தமாய்‌ இருந்தது; ஒருவேளை இது, அவர்கள்‌ தங்களின்‌ போதனைகள்‌ 
மற்றும்‌ எழுத்துக்கள்‌ மூலமாக “நியாயந்தர்த்தனர்‌” என்ற உண்மையுடன்‌ 
உறவுபட்டிருக்கலாம்‌. “இவர்கள்‌ 2 பேதுரு 2:4ல்‌ பேசப்பட்ட பாவம்‌ செய்த 
தூதர்களாக இருக்கலாம்‌. “நாம்‌ கிறிஸ்துவின்‌ ஆளுகையில்‌ பங்கேற்பதைப்‌ போன்று, 
அவரது நியாயத்தர்ப்பிலும்‌ பங்கேற்கின்றோம்‌ என்பது இவ்வசனப்பகுதியைப்‌ 
பற்றிய சாத்தியக்கூறுள்ள ஒரு வலியுறுத்தமாக உள்ளது - இதை நாம்‌ தனிப்பட்ட 
முறையில்‌ செய்வதில்லை, ஆனால்‌ அவர்‌ மூலமாகவே செய்கின்றோம்‌. 
“பின்தொடருறை நியாத்தீர்ப்புக்‌ காட்சியில்‌, ஓரே ஒரு நியாயாதிபதியே 
இருக்கின்றார்‌ (20:11) அவரே சகல மனிதர்களின்‌ முடிவையும்‌ தீர்மானிக்கின்றார்‌. 

“மூலவசனத்தில்‌ “அவர்கள்‌ உயிர்த்து” [“they lived”] (KJV, ASVயில்‌ காணவும்‌) 
என்றுதான்‌ உள்ளது. *“வேதாகமச்‌ சொற்றொடராக்கத்தில்‌, சிங்காசனத்தில்‌ 
“அமருதல்‌” என்பது ஆளுகை செய்தல்‌ என்பதாக உள்ளது (மத்தேயு 22:44; 25:31). 
“இதுவே முதலாம்‌ உயிர்த்தெழுதல்‌” என்ற வாக்கியத்தில்‌, “இதுவே” என்பது எதைக்‌ 
குறிக்கிறது என்பது தெளிவாயிராதபடியால்‌, இவ்வாக்கியம்‌ குழப்பமானதாக 
உள்ளது. (இது [இதே வசனத்தில்‌] இதற்கு முந்திய வாக்கியத்தில்‌ 
கூறப்பட்டுள்ளகைக்‌ குறிப்பிடுவதாய்‌ இருக்க முடியாது.) இதை நான்‌, 4ம்‌ 
வசனத்தில்‌ உள்ள பின்வரும்‌ வாக்கியத்தின்‌ முடிவில்‌ உள்ள சொற்றொடரைக்‌ 
குறிப்பதாக எடுத்துக்கொள்கிறேன்‌: “அவர்கள்‌ உயிர்த்து ... அரசாண்டார்கள்‌, ” இது 
நமது உயிர்த்தெழுதலை முன்னுருவகப்படுத்துகிற இயேசுவின்‌ உயிர்த்தெழுதலைக்‌ 
குறிப்பதாகச்‌ சிலர்‌ நினைக்கின்றனர்‌ (“முதற்‌ பலன்கள்‌”; 1 கொரிந்தியர்‌ 15:20). 
வெளிப்படுத்தின விசேஷத்திற்குக்‌ கண்டிப்பான எதிர்காலவியல்‌ 
கண்ணோட்டத்தைக்‌ கொண்டிருக்க விருப்பம்‌ கொண்டுள்ளவர்கள்‌, “முதலில்‌ 
உயிர்த்தெழுதல்‌” என்பது கிறிஸ்தவத்தின்‌ ஊழியம்‌ வெற்றிபெற்றதை, குறிப்பாக 
ரோமபேரரசின்மீது கிறிஸ்தவம்‌ வெற்றிபெற்றதைக்‌ குறிப்பிடுகிறது என்று 
நம்புகின்றனர்‌ என்பதையும்‌ நான்‌ குறிப்பிட்டாக வேண்டும்‌. (இவர்கள்‌ பொதுவாக, 
கிறிஸ்தவத்தைச்‌ “சட்டபூர்வமான” மதமாக்கிய, கான்ஸ்டன்டைன்‌ என்ற அரசனின்‌ 
ஆணையைச்‌ சுட்டிக்காண்பிக்கின்றனர்‌.) இவர்கள்‌ 11ம்‌ அதிகாரத்தின்‌ இரண்டு 
சாட்சிகளுடைய உயிர்த்தெழுதல்‌ என்பதை ஒரு இணைவாகத்‌ தரவழைத்து, 


159 


சாட்சிகளின்‌ “உயிர்த்தெழுதல்‌” என்பது அவர்களின்‌ ஊழியத்திற்கான காரணம்‌ 
மரிக்கவில்லை என்று சுட்டிக்காண்பிக்கிறது என்று கருத்துத்தெரிவிக்கின்றனர்‌. 
**எடுத்துக்காட்டாக, 4ம்‌ வசனத்தில்‌ யோவான்‌, வேகசாட்சியாக மரித்தவர்களை 
மாத்திரம்‌ கண்டிருந்தால்‌, “மரணம்‌ அடைந்த மற்றவர்கள்‌” என்பது “இயற்கையான” 
வழிகளில்‌ மரணம்‌ அடைந்திருந்த உண்மையுள்ள கிறிஸ்தவர்களைக்‌ 
குறிப்பிடுவதாய்‌ இருக்கக்கூடும்‌. இது, “உயிர்வாழுதல்‌” என்பதை வேதசாட்சிகளாக 
மரித்திருந்தவர்கள்மீது (“ஆளுகைசெய்தல்‌”” மற்றும்‌ “நியாயந்தீர்த்தல்‌”” 
ஆகியவற்றுடன்‌) பொழியப்பட்டிருந்த ஒரு விசேஷித்த ஆசீர்வாதமாக்கியிருக்கும்‌. 
இருப்பினும்‌, இந்தப்‌ பாடத்தில்‌ வலியுறுத்தப்பட்டபடி, “உயிர்த்தல்‌”” என்பது 
உண்மையுள்ள யாவருக்கும்‌ இன்னும்‌ அளிக்கப்பட்ட வாக்குத்தத்தமாய்‌ உள்ளது. 
எனவே “மரணம்‌ அடைந்த மற்றவர்கள்‌” என்பது கர்த்தருக்குப்‌ புறம்பே 
மரித்தவர்கள்‌ என்று புரிந்துகொள்ளுதல்‌ இன்னும்‌ மேன்மையானதாக உள்ளது. 
“சிலமொழிபெயர்ப்புகள்‌ “ஜவ” என்ற வார்த்தையைக்கூடச்‌ சேர்க்கின்றன, இது, 
இன்னும்‌ அதிகம்‌ குழப்புவதாக உள்ளது - ஆனால்‌ “ஜவ” என்ற வார்த்தை, கிரேக்க 
வசனத்தில்‌ காணப்படுவதில்லை. KJV வேதாகமத்தில்‌, 5ம்‌ வசனத்தில்‌ “lied not” 
என்று சரியாக உள்ளது, ஆனால்‌ அதில்‌ துரதிர்ஷ்ட வசமாக “ஐவ” என்ற வார்த்தை 
கூட்டப்பட்டுள்ளது. “*இந்தப்‌ பாடத்திற்கான குறிப்பு எண்‌ 39ஐக்‌ காணவும்‌. 
“மரணம்‌ அடைந்த மற்றவர்கள்‌” என்போர்‌ “உயிர்த்தெமுவார்கள்‌” அல்லது 
“ஆயிரம்‌ ஆண்டுகள்‌” நிறைவடையும்போது “உயிரடைவார்கள்‌” என்பதே சம்‌ 
வசனத்தின்‌ மறைவான கருத்தாக உள்ளது. கிறிஸ்து மறுபடியும்‌ வரும்போது, 
துன்மார்க்கர்‌ மரித்த நிலையில்‌ இருந்து உயிர்ப்பிக்கப்படுவர்‌. அவர்கள்‌ நியாயந்‌ 
தீர்க்கப்படும்படிக்குத்‌ தேவனுக்கு முன்பாக நிற்பர்‌, அதன்பின்பு “இரண்டாம்‌ 
மரணத்தை” அடையும்படி நியாயந்தீர்க்கப்படுவர்‌ (20:14). அவர்களின்‌ “வாழ்வின்‌” 
காலம்‌ - அது வாழ்வு என்று அழைக்கப்படத்‌ தகுதியானதென்றால்‌ - காலம்‌ மிகவும்‌ 
சுருக்கமானதாக இருக்கும்‌. “நான்‌ இதைப்‌ பற்றி இன்னும்‌ அதிகமாக அடுத்த 
பாடத்தில்‌ கூறுவேன்‌. “இந்தப்‌ புத்தகத்தில்‌ காணப்படும்‌ “நியாயத்தீர்ப்பைப்‌ பற்றி 
நீங்கள்‌ அறிய வேண்டிய ஐந்து உண்மைகள்‌” என்ற பாடத்தில்‌ காணவும்‌. “நீங்கள்‌ 
இந்த பாடத்தை ஒரு பிரசங்கமாகப்‌ பயன்படுத்தினால்‌, உங்கள்‌ உரையைக்‌ 
கேட்பவர்கள்‌ எவ்வாறு கிறிஸ்தவர்களாக முடியும்‌ என்பதை (மாற்கு 16:15, 16; 
நடபடிகள்‌ 2:37, 38), தேவனுடைய பிள்ளையாயிருந்து தவறு செய்கின்றவர்‌ 
அவரிடமாய்‌ எவ்வாறு திரும்பமுடியும்‌ என்பது பற்றியும்‌ (நடபடிகள்‌ 8:22; 
யாக்கோபு 5:16) அவர்களுக்கு கூறவும்‌. 

Thomas F. Torrance, The Apocalypse Today (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans 
Publishing Co., 1959), 132-41. 








மறுகண்ணோட்டம்‌ மற்றும்‌ கலந்துரையாடல்‌ 
ஆகியவற்றிற்கான கேள்விகள்‌ 
1. 20:1-3 மற்றும்‌ 20:4-6 ஆகியவற்றிற்கு இடையில்‌ காணப்படும்‌ 
எதிர்மறை ஒப்பீடு என்ன? இந்தப்‌ பாடத்தின்படி, 1முதல்‌ 
6 வரையுள்ள வசனங்களின்‌ அடிப்படைச்‌ செய்தி என்ன? 
2. “Millennium” என்ற வார்த்தையின்‌ அர்த்தம்‌ என்ன? 


99 65. 


“Postmillennialism,” “premillennialism” மற்றும்‌ “amillenialism” என்ற 


வார்த்தைகள்‌ அர்த்தப்படுத்துவது என்ன? இந்தச்‌ 


160 


10. 


11. 


சொற்றொடர்களின்‌ அர்த்தங்களை ஒப்பிட்டும்‌ வேறுபடுத்தியும்‌ 
காண்பிக்கவும்‌. 

“வெளிப்படுத்தின விசேஷேம்‌, 1” என்ற புத்தகத்தில்‌ காணப்படும்‌ 
“நன்கு தொடங்கப்பட்ட விஷயம்‌ பாதி முடிந்ததாக உள்ளது” என்ற 
பாடத்தில்‌, ஆயிரம்‌ அண்டு அரசாட்சிக்கு முன்னதாகக்‌ 
கர்த்தருடைய மறுவருகை இருக்கும்‌ என்ற கொள்கைக்காரர்களில்‌ 
பெரும்பான்மையானவர்களின்‌ அடிப்படைபோதனைகள்‌ என்ற 
வகையில்‌ தரப்பட்டுள்ளவற்றை மறுகண்ணோட்டமிடவும்‌. இந்த 
உபதேச நிலைப்பாட்டின்‌ பொதுவான பலவீனம்‌ என்ன? 

இந்தப்‌ பாடம்‌, வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20ஐப்‌ 
பொறுத்தமட்டில்‌, ஆயிரம்‌ ஆண்டு அரசாட்சிக்கு முன்னதாகக்‌ 
கர்த்தருடைய மறுவருகை இருக்கும்‌ என்ற கொள்கைக்காரர்களின்‌ 
குறிப்பிட்ட மூன்று பலவீனங்களைப்‌ பட்டியலிடுகிறது. அவற்றில்‌ 
முதலாவது பலவீனம்‌ எது? 

குரப்பட்டுள்ள இரண்டாவது பலவீனம்‌ என்ன? வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ 20ல்‌ கண்டறியப்படாதவைகளாக உள்ளதும்‌ ஆயிரம்‌ 





ஆண்டு அரசாட்சிக்கு முன்னதாகக்‌ கர்த்தருடைய மறுவருகை 
இருக்கும்‌ என்ற  கொள்கைக்காரர்களின்‌ திறவுகோல்‌ 
உபதேசங்களாகவும்‌ உள்ளவற்றில்‌ சிலவற்றைப்‌ பட்டியலிடவும்‌. 
ஆயிரம்‌ ஆண்டு அரசாட்சிக்கு முன்னதாக கர்த்தருடைய 
மறுவருகை இருக்கும்‌ என்ற கொள்கையின்‌ மூன்றாவது 
பலவீனமாக இப்பாடத்தில்‌ தரப்பட்டுள்ளது என்ன? உருவக 





வசனப்பகுதிகளின்‌ அடிப்படையில்‌ அமைந்த கோட்பாடுகள்‌, 
வேதவசனங்களின்‌ எளிய பகுதிகளுக்கு நேரெதிராகும்‌ வகையில்‌ 
அமையும்போது, நாம்‌ எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌? 

கிறிஸ்து இப்போது ஆளுகை செய்கின்றார்‌ என்று புதிய ஏற்பாடு 
போதிக்கிறதா? 

கிறிஸ்துவின்‌ இராஜ்யம்‌ இப்போது நடப்பில்‌ உள்ளதாகப்‌ புதிய 
ஏற்பாடு போதிக்றெதா? 

பல சரீர உயிர்த்தெழுதல்கள்‌ இருக்கும்‌ என்று புதிய ஏற்பாடு 
போதிக்கிறதா? 

வேதசாட்சிகளாக மரித்தவர்கள்‌ (மற்றும்‌ உண்மையுடன்‌ இருந்து 
மரித்த மற்றவர்கள்‌) உயிர்த்து, ஆளுகை செய்து, நியாந்தீர்த்து, 
ஆசாரியர்களாக ஊழியம்‌ செய்வார்கள்‌ என்று வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ 20:4-6 வசனப்பகுதி போதிக்கிறது. இந்த 
வாக்குத்தத்தங்கள்‌ வேதசாட்சிகளாக மரித்தவர்களுக்கு மட்டும்‌ 
உரியவையா அல்லது இவைகள்‌ எல்லாக்‌ கிறிஸ்தவர்களுக்கும்‌ 
நடைமுறைப்படுத்துகின்றனவா? பின்பு, இவ்வசனப்பகுதியில்‌ 
வேதசாட்சிகளாக மரித்தவர்கள்‌ இந்த ஆசீர்வாதங்களைக்‌ 
கொண்டிருந்தனர்‌ என்று வலியுறுத்தப்படுவது ஏன்‌? 

“முதலாம்‌ உயிர்த்தெழுதல்‌” என்ற சொற்றொடரின்‌ அர்த்தம்‌ 
மற்றும்‌ தனிச்சிறப்பைப்‌ பற்றிக்‌ கலந்துரையாடவும்‌. 


161 


12. 


13. 


16.2 


கிறிஸ்தவர்கள்‌, எந்த விசேஷித்தக்‌ கருத்தமைவில்‌ இந்த உலகம்‌ 
கொண்டிராத வாழ்வைக்‌ கொண்டுள்ளனர்‌? எந்தப்‌ பொதுவான 
கருத்தில்‌ கிறிஸ்தவர்கள்‌ ஆளுகை செய்கின்றனர்‌? எந்தப்‌ 
பொதுவான கருத்தில்‌ கிறிஸ்தவர்கள்‌ இந்த உலகத்தை 
நியாயந்தர்க்கின்றனார்‌? 

20:4-6 வசனப்பகுதியானது உங்கள்‌ இருதயத்திற்கு எவ்வகையில்‌ 
ஆறுதலைக்‌ கொண்டு வரவேண்டும்‌? 


63 
துன்மார்க்கத்தீன்‌ முடிவு 


[20:1-5, 7-10) 





பிசாசின்‌ அடைவிடம்‌, நீண்ட காலத்திற்கு முன்பாகவே தீர்மானிக்கப்‌ 
பட்டாயிற்று. நியாயத்தீர்ப்பின்‌ நாளில்‌, அரியணையில்‌ வீற்றிருப்பவர்‌, 
தமது இடது புறத்தில்‌ இருப்பவர்களை நோக்கி, “சபிக்கப்பட்ட வர்களே, 
என்னைவிட்டு, பிசாசுக்காகவும்‌ அவன்‌ தூதா்களுக்காகவும்‌ ஆயத்தம்‌ 
பண்ணப்பட்டிருக்றெ நித்திய அக்கினியிலே போங்கள்‌” என்று கூறுவார்‌ 
(மத்தேயு 25:41). பரலோகம்‌ என்பது ஆயத்தம்பண்ணப்பட்ட ஒரு இடமாக 
இருப்பதுபோலவே (யோவான்‌ 14:1-8), நரகமும்‌ ஆயத்தம்பண்ணப்பட்ட 
- தொடக்கத்தில்‌ பிசாசுக்கென்றே ஆயத்தம்பண்ணப்பட்ட இடமாக 
உள்ளது. 

வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20ம்‌ அதிகாரம்‌, சாத்தானுக்கென்று 
ஆயத்தம்பண்ணப்பட்ட இடத்திற்கு அவன்‌ தூக்கியெறியப்படுதலைப்‌ 
பற்றியதாக உள்ளது. (வெளிப்படுத்தின விசேஷேம்‌ என்ற) இந்தப்‌ புத்தகத்தில்‌ 
இதற்கு முன்பு அவனது அடியாட்கள்‌ விழுந்துபோயினர்‌,' ஆனால்‌ அந்த 
நிகழ்ச்சியானது துன்மார்க்கத்தை நீக்ப்போடவில்லை. துன்மார்க்கத்தின்‌ 
ஆதாரமூலத்தை அழித்துப்போடாத வரையிலும்‌, துன்மார்க்கத்தின்மீது 
முற்றிலுமான வெற்றி இருக்க முடியாது. நீங்கள்‌ சிலந்தி வலைகளை நாள்‌ 
முழுவதும்‌ கலைத்துப்போட்டுக்கொண்டிருக்கலாம்‌; ஆனால்‌ நீங்கள்‌ 
சிலந்தியைக்‌ கொல்லாத வரையிலும்‌ இன்னும்‌ அதிகமான சிலந்தி 
வலைகளைப்‌ பெற வேண்டியிருக்கும்‌. 

வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20ம்‌ அதிகாரத்தின்‌ முதல்பகுதியில்‌, 
பிசாசானவன்‌ கட்டுப்படுத்தப்பட்டதை நாம்‌ கண்டோம்‌; இப்போது, 











அவன்‌ நீக்கப்படுவதை நாம்‌ காண்போம்‌. இந்த நிகழ்ச்சியின்‌ முக்கியத்‌ 
துவத்தை வார்த்தைகளினால்‌ விவரிக்க இயலாது. உள்ளூர்‌ செய்தித்தாள்‌ 
அலுவலகம்‌ ஒன்றில்‌, சட்டமிடப்பட்ட செய்தித்தாள்கள்‌ சுவரில்‌ தொங்கிக்‌ 
கொண்டிருந்தன, அவைகள்‌ முக்கியமான நிகழ்ச்சிகளின்‌ தலைப்புச்‌ 
செய்திகளைக்‌ காட்சிப்படுத்தின. அவற்றில்‌ ஒரு தலைப்புச்‌ செய்தியில்‌, 
பெரிய எழுத்துக்களில்‌, “அமெரிக்க ஐக்கியநாடு யுத்தத்தை அறிவிக்கிறது” 
என்று உள்ளது. இன்னொன்று, “யுத்தம்‌ முடிவடையும்‌? என்ற 
வார்த்தைகளைக்‌ கொண்டுள்ளது. இதைக்காட்டிலும்‌ அவ்வளவு 
பழைமையாயிராத இன்னொரு செய்தித்தாளில்‌, “மனிதர்கள்‌ சந்திரனில்‌ 
நடக்கின்றனர்‌” என்றுள்ளது. வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20ம்‌ அதிகாரம்‌ 
ஒரு செய்திதாளில்‌ அச்சிடப்பட வேண்டும்‌ என்றால்‌, அதன்‌ தலைப்புச்‌ 





செய்தியானது ஐந்து - அங்குல உயரமான எழுத்துக்களில்‌ பின்வருமாறு 


163 


இருக்கும்‌: “சாத்தான்‌ தோல்வியடைந்தான்‌!” இது, தேவனுடைய 
பிள்ளை ஓவ்வொருவருக்கும்‌ எவ்வளவு மன எழுச்சியூட்டுவதாக இருக்க 
வேண்டும்‌! 

இந்த பாடம்‌ இன்னும்‌ 20ம்‌ அதிகாரத்தில்‌ இருந்தே வருவதால்‌, 
எஞ்சியுள்ள ஒருசில சிக்கலான விஷயங்களைப்‌ பற்றி நாம்‌ ஆய்ந்துபார்க்க 
வேண்டியுள்ளது. இருப்பினும்‌, இந்த அதிகாரத்தின்‌ நோக்கத்தைச்‌ 
சிந்தையில்‌ காத்துக்கொள்ளுங்கள்‌. இவ்விடமானது, நாம்‌ “சாத்தானுக்குப்‌ 
பிரிவையும்‌ - நல்ல முறையில்‌ வேண்டாதவற்றைக்‌ கழித்தலையும்‌” கூறித்‌ 
துரத்த வேண்டிய வேளையாக உள்ளது! 


விவரித்துக்கூற இயலாத “ஏன்‌?” 
(20:1-3, 7, 8) 
நமது பாடத்தின்‌ பிரதான பகுதியானது, [முதல்‌ 3வரையுள்ள 


வசனப்பகுதி முடியும்‌ இடத்தில்‌ தொடங்குகிறது. அந்த வசனங்களில்‌ 
பின்வரும்‌ உருவகம்‌ நமக்கு முன்‌ அமைக்கப்பட்டது: 





ஒரு தூதன்‌ பாதாளத்தின்‌ திறவுகோலையும்‌ பெரிய சங்கிலியையும்‌ 
தன்‌ கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்திறங்கிவரக்‌ 
கண்டேன்‌. பிசாசென்றும்‌ சாத்தானென்றும்‌ சொல்லப்பட்ட பழைய 
பாம்பாகிய வலுசர்ப்பத்தை அவன்‌ பிடித்து, அதை ஆயிரம்‌ 
வருஷமளவுங்‌ கட்டிவைத்து, அந்த ஆயிரம்‌ வருஷம்‌ நிறைவேறும்‌ 
வரைக்கும்‌ அது ஜனங்களை மோசம்போக்காதபடிக்கு அதைப்‌ 
பாதாளத்திலே தள்ளியடைத்து, அதின்மேல்‌ முத்திரைபோட்டான்‌. 
அதற்குப்பின்பு அது கொஞ்சக்காலம்‌ விடுதலையாகவேண்டும்‌ 
(வசனங்கள்‌ 1-3). 


பிற்பாடு, வசனம்‌ 7மற்றும்‌ 8ஆயெவற்றில்‌, “அந்த ஆயிரம்‌ வருஷம்‌ 
முடியும்போது சாத்தான்‌ தன்‌ காவலில்‌ இருந்து விடுதலையாக ...” என்று 
நாம்‌ வாசிக்கின்றோம்‌. சாத்தான்‌ சிறைச்சாலையை உடைத்துக்கொண்டு 
வெளிவரவில்லை, ஆனால்‌ அதற்கு மாறாக, அவனைக்‌ கர்த்தர்‌ 
நிபந்தனையின்பேரில்‌ விடுகலையாக்கியிருந்தார்‌ என்பதைக்‌ கவனியுங்கள்‌.” 
அசாதாரணமான இந்தக்கூற்று, கலக்கமூட்டும்‌ கேள்விகளின்‌ 
பெருக்கொன்றை உண்டாக்கியுள்ளது. இகைக்காட்டிலும்‌ அதிகம்‌ திகைத்து 
மிரளச்செய்வது வேறெதுவும்‌ இல்லை: “ஏன்‌?” தெய்வீக நோக்கங்கள்‌ சில 
செயல்படுத்தப்பட்டாக வேண்டியிருந்தது என்பது உறுதி” - ஆனால்‌ அவை 
என்னவாக இருக்க முடியும்‌? 

வெளிப்படுத்தின விசேஷத்தின்‌ சில இடங்களில்‌ பெரும்பாலான 
விளக்கவுரையாளர்கள்‌ கருத்து ஒருமிக்கின்றனர்‌, ஆனால்‌ இவ்விடம்‌ 
அவற்றில்‌ ஒன்றாக இருக்கிறது. “ஏன்‌?” என்ற இந்த கேள்விக்கு “நமக்குத்‌ 
தெரியாது”' என்பதே ஏறக்குறைய உலகளாவிய பதிலாக உள்ளது. 





டொனுல்டு குத்ரீ என்பவர்‌, “இந்தக்‌ கொஞ்சக்கால விடுதலை என்பது, 
இரகசியங்கள்‌ நிறைந்த இந்தப்புத்தகத்தின்‌ மிகவும்‌ இரகசியமான 





164 


நிகழ்ச்சிகளில்‌ ஒன்றாக உள்ளது”” என்று எழுதினார்‌. ஃபிராங்க்‌ பேக்‌ 
என்பவர்‌, [சாத்தான்‌] 'கொஞ்சக்காலம்‌” மாத்திரம்‌ விடுதலை செய்யப்பட 
வேண்டியது ஏன்‌ என்பது விளக்கவுரையாளர்கள்‌ யாவருக்கும்‌ 
இரகசியமானதாக/புரியாப்புதிராக உள்ளது?” 
விடுதலை செய்யப்பட்டதற்கான காரணங்குறித்துச்‌ சில எழுத்தாளர்கள்‌ 
யூகம்‌ செய்திருக்கின்றனர்‌; மற்றவர்கள்‌, “நாம்‌ காத்திருந்து பார்க்க 
வேண்டியுள்ளது” என்று கூறுகின்றனர்‌; ஆனால்‌ பெரும்பான்மை 


என்று குறிப்பிட்டார்‌. 


யானவர்கள்‌, ஏதோ ஒருவகையில்‌, “உண்மையில்‌ இதை நாம்‌ நிச்சயமாய்‌ 
அறிவதில்லை” என்று கூறுகின்றனர்‌. 

யூகத்தில்‌ நீங்கள்‌ ஆர்வம்‌ கொண்டிருந்தால்‌, இங்கே ஒரு மாதிரி 
குரப்படுகிறது: ஒருவேளை; யோபு சோதிக்கப்பட்டதுபோலவும்‌ (யோபு 1; 
2), பேதுருவைச்‌ சாத்தான்‌ சோதிக்க விரும்பியது போலவும்‌ (லூக்கா 22:31). 
மனிதகுலம்‌ சோதிக்கப்படுவதற்காகத்‌ தேவன்‌ சாத்தானை விடுதலை 
யாக்குவார்‌. ஒருவேளை இது, இயேசு வரும்போது பூமியின்மீது 
விசுவாசத்தைக்‌ காண்பதென்பது அவருக்கு ஏன்‌ கடினமாயிருக்கும்‌ 
என்பதை விளக்குவதாயிருக்கலாம்‌ லூக்கா 18:8). சாத்தான்‌, மற்ற 
தெய்வீகப்‌ பண்பினங்கள்‌” தனக்கிருப்பதுபோன்று நடித்தபடியால்‌, இது 
ஒருவேளை (அபத்தத்தைக்‌ காண்பிக்கத்தேவனால்‌ அனுமதிக்கப்பட்டது 
என்ற வகையில்‌) இரண்டாம்‌ வருகைபற்றி, சாத்தானின்‌ மலிவான போலி 
நடிப்பாக இருக்கலாம்‌. ஒருவேளை, “விடுவித்தல்‌” என்பது பற்றிய 
குறிப்பானது, கிறிஸ்தவர்கள்‌ எச்சரிக்கையாய்‌ இருப்பதில்‌ இருந்து 
தவறிவிடக்கூடாது என்பதற்கான ஒரு நினைவூட்டுதலாக இருக்கலாம்‌ 
(1 பேதுரு 5:8). ஓருவேரை தேவன்‌ சாத்தானை விடுவித்து, அவன்‌ தனது 
மோசமான செயல்களைச்‌ செய்யத்‌ துணியவைக்கல்‌ என்பது, பிசாசானவன்‌ 





தேவனை எதிர்கொள்ளும்போது அவனது உள்ளான பலவீனத்தை 
வெளிப்படுத்துவதற்காக என்று இருக்கலாம்‌. இந்த கருத்துக்களில்‌ சில, 
ஏற்பில்லாதவைகளாய்க்‌ காணப்படுகையில்‌, மற்றவைகள்‌ அறிவுக்குப்‌ 
பொருத்தமான அளவைக்‌ கொண்டிருக்கலாம்‌; ஆனால்‌ இவையாவையும்‌ 
கற்பனைகள்‌ என்ற வகையிலேயே உள்ளன. 

மேற்கூறப்பட்ட யூகங்களில்‌ பெரும்பான்மையானவை, பிசாசு 
விடுதலையாக்கப்படும்‌ நிகழ்ச்சி, இரண்டாம்‌ வருகைக்குச்‌ சற்று முன்பாக 
நடக்கும்‌ என்ற யூகத்தின்‌ அடிப்படையில்‌ அமைந்துள்ளன. இவ்வசனப்‌ 
பகுதியில்‌ நாம்‌ காலத்தைத்‌ தவறான வழியில்‌ கண்ணோக்கிக்‌ 
கொண்டுள்ளோம்‌ என்பது சிரமத்தின்‌ ஒரு பகுதியாக இருக்கச்‌ 
சாத்தியக்கூறு உள்ளதா? 





பொருத்தமற்ற “எப்பொழுது?” (20:3, 7) 
தரிசனத்தில்‌ “கொஞ்சக்காலம்‌”” என்பது (வசனம்‌ 3) “ஆயிரம்‌ 
வருஷங்கள்‌” என்பதற்குப்‌ பின்னால்‌ வருகிறது என்பது, [சாத்தானை] 
விடுதலையாக்குதல்‌ பற்றி நாம்‌ கொண்டுள்ள பிரச்சினையாக (ஒருவேளை 
பிரதான பிரச்சினையாக) இருக்கிறது: சாத்தான்‌ ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ 





165 


அளவாகக்‌ கட்டிவைக்கப்பட்டிருக்கும்‌ அதே வேளையில்‌, 
வேதசாட்சிகளாக மரித்த பரிசுத்தவான்‌௧ள்‌ ஆளுகை செய்து 
கொண்டிருக்கின்றனர்‌. பின்பு, எல்லாம்‌ நன்றாயிருக்கிறது என்று 
காணப்படும்‌ வேளையில்‌, பிசாசானவன்‌ இடீரென்று விடுதலை 
செய்யப்பட்டு தனது வழக்கமான துன்மார்க்கத்‌ தாறுமாறுகளைச்‌ செய்ய 
வருகின்றான்‌. விடுதலை செய்யப்படும்‌ நேரம்‌ நம்மைக்‌ குழப்புகிறது. 

ஒருவேளை நாம்‌, இவ்வசனப்பகுதியின்‌ கால அம்சத்தைக்‌ 
கண்ணோக்கும்‌ வழிமுறையைச்‌ சரிசெய்வது அவசியமாய்‌ இருக்கலாம்‌. 
அடையாளத்துவ மொழிநடையைப்‌ பயன்படுத்தும்‌ தரிசனம்‌ ஒன்றை நாம்‌ 
கண்ணோக்குகன்றோம்‌ என்பதை நினைவில்‌ வைத்துக்கொள்ளுங்கள்‌. 
அப்படிப்பட்ட ஒரு காட்சி அமைவில்‌, நீண்ட காலத்தைத்‌ தொடர்ந்து 
வரும்‌ கொஞ்சக்காலம்‌ என்பதை நாம்‌ நேரடியான சொற்றொடர்கள்‌ என்ற 
வகையில்‌ நினைத்துப்‌ பார்க்க வேண்டுமா? “ஆயிரம்‌ ஆண்டுகள்‌” என்பது 
காலம்‌ என்ற வேளையாக இருப்பதில்லை, அது ஒரு கருத்தாக இருக்கிறது 
என்பதைச்‌ சிந்தையில்‌ வைத்துக்கொள்ளுங்கள்‌. விஷயம்‌ இப்படியிருக்க, 
ஒருவேளை நாம்‌, “கொஞ்சக்‌ காலம்‌” என்பதை குறிப்பிட்ட கால வேளை 
என்று நினைக்கக்கூடாது என்றிருக்கலாம்‌. (“ 'கொஞ்சக்காலம்‌ என்பதன்‌ 
மீதான சிந்தனைகள்‌” என்ற துணைப்பாடத்தைக்‌ காணவும்‌.) 
இதற்குப்பதிலாக, இந்த உருவகம்‌, ஒரு கருத்தை அறிவிப்பதை நோக்கங்‌ 
கொண்டிருக்கலாம்‌. அது என்ன கருத்து? இங்கு சில சாத்தியக்கூறுகள்‌ 
குரப்படுகின்றன: 

முந்திய பாடம்‌” ஒன்றில்‌ சுட்டிக்காண்பிக்கப்பட்டபடி, 
“கொஞ்சக்காலம்‌” என்டது “ஆயிரம்‌ ஆண்டுகள்‌” என்பதற்கு நேர்‌ எதிராக 
இருத்தல்‌ என்பதை மாத்திரம்‌ நோக்கங்கொண்டிருக்கலாம்‌: சாத்தான்‌ 
கட்டிவைக்கப்பட்டிருத்தலுடன்‌ ஒப்பிடும்போது, அவனுடைய “விடுதலை” 
என்பது, குறுகிய மற்றும்‌ அற்பமான நிகழ்ச்சியாக இருக்கலாம்‌. சாத்தான்‌ 
எப்போதுமே தெய்வீக ஆணையினால்‌ மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றான்‌; 
அவன்‌ செய்யும்‌ ஒவ்வொன்றும்‌ தேவனுடைய கட்டுப்பாட்டின்கழ்‌ 
உள்ளது. 

ஒரு வேளை, “கொஞ்சக்காலம்‌:” என்ற சொற்றொடர்‌, 12:12ல்‌ 
பயன்படுத்தப்பட்ட போது கொண்டிருந்த அதே அடிப்படை அர்த்தத்தை 
இங்கும்‌ கொண்டிருக்கலாம்‌: “... பிசாசானவன்‌ தனக்குக்‌ கொஞ்சக்கால 
மாத்திரம்‌” உண்டென்று அறிந்து, மிகுந்த கோபங்கொண்டு, உங்களிடத்தில்‌ 
இறங்கினபடியால்‌ ... .” இந்த வார்த்தைகள்‌, சாத்தானுடைய நாட்கள்‌ 
எண்ணப்பட்டுக்‌ கொண்டிருக்கின்றன என்று அர்த்தப்படுகின்றன - 
அவனும்‌ இதை அறிந்திருக்கின்றான்‌. 12ம்‌ அதிகாரம்‌, சாத்தானைத்‌ 
தோல்வியுற்ற விரோதி என்ற வகையில்‌ சித்தரிக்கிறது; 20ம்‌ அதிகாரம்‌ 
அவனைக்‌ கட்டப்பட்ட விரோதி என்ற வகையில்‌ சித்தரிக்கிறது. இவ்விரு 
இடங்களிலும்‌, இவன்‌ தனக்கு விடப்பட்டுள்ள “கொஞ்சக்காலத்தில்‌” 
குன்னால்‌ இயன்ற அளவுக்கு அதிகமான சேதத்தை விளைவிப்பதையே 
நோக்கங்கொண்டுள்ளான்‌ என்று நாம்‌ காணுகின்றோம்‌. 








“கொஞ்சக்காலம்‌?' என்ற சொற்றொடரானது, பிசாசானவன்‌ 


166 


மட்டுப்படுத்தப்பட்டிருத்தல்கள்‌ என்பது, அவ்வப்போது சூழ்நிலையால்‌ 
குளர்த்தப்படும்‌ வேளைகள்‌ எழும்பும்‌ என்பகைச்‌ சுட்டிக்காண்பிக்கலாம்‌. ' 
சாத்தான்‌ சலுவையினாலும்‌ சுவிசேஷத்தினாலும்‌ கட்டப்பட்டுள்ளான்‌ 
என்று முன்பு நாம்‌ வலியுறுத்தினோம்‌. மக்கள்‌ சிலுவையைப்‌ பற்றிக்‌ 
கேள்விப்பட வாய்ப்புக்கொண்டிராது இருந்த, சுவிசேஷம்‌ பிரசங்கிக்கப்‌ 
படாத காலங்கள்‌ மற்றும்‌ இடங்கள்‌ பற்றிய விஷயம்‌ என்ன? 
அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்‌ இந்த உலகத்தில்‌ நிலவியிருந்தன, 
நிலவுகின்றன மற்றும்‌ நிலவும்‌ என்பது கவலைக்குரிய விஷயமாக உள்ளது. 
விஷயம்‌ அவ்வாறு இருக்கையில்‌ மக்களின்‌ இருதயங்கள்‌ மற்றும்‌ வாழ்வு 
ஆகியவற்றின்மீது, சாத்தான்‌ தடையற்ற கட்டுப்பாட்டைக்‌ 
கொண்டுள்ளான்‌. 

ஒருவேளை இந்தக்‌ கருத்துக்கள்‌, “கொஞ்சக்காலம்‌”” என்ற 
சொற்றொடர்‌ அறிவிக்க நோக்கம்‌ கொண்டுள்ள கருத்து என்ன என்பது 
பற்றி உங்கள்‌ சிந்தனையைக்‌ தூண்டிவிடப்‌ போதுமானவையாக 
இருக்கலாம்‌. 

“எப்பொழுது?” என்ற கருத்தைவிட்டு நாம்‌ விலகிச்‌ செல்வதற்கு முன்பு, 
கடைசியாக ஒரு சாத்தியக்கூற்றை முன்மொழிவது எனக்கு அவசியமாக 
உள்ளது: 5 மற்றும்‌ 7 ஆதிய இரண்டு வசனங்களுமே, “ஆயிரம்‌ ஆண்டுகள்‌” 
என்பது “முடிவடைந்தது” என்று குறிப்பிடுகின்றன.! 5ம்‌ வசனத்தைப்‌ 
பொறுத்தமட்டில்‌, “ஆயிரம்‌ ஆண்டுகள்‌” பற்றிய கூற்றானது 
முடிவடைந்தது” என்றுள்ளது ... இந்த யுகத்தின்‌ முடிவைக்‌ குறிக்கிறது - இது 
கிறிஸ்து மறுபடியும்‌ வரும்போது, மரித்தோர்‌ உயிர்ப்பிக்கப்பட்டு, 
ஒவ்வொருவரும்‌ நியாயந்தீர்க்கப்படும்‌ வேளையைக்‌ குறிக்கிறது” என்று 
முன்மொழிந்தேன்‌. 5ம்‌ வசனம்‌ அதை அர்த்தப்படுத்துகிறது என்றால்‌, 7ம்‌ 
வசனத்திலும்‌ அதையே அர்த்தப்படுத்த முடியுமே. அது அவ்வாறு 
அர்த்தப்படுத்துகிறது என்றால்‌, “கொஞ்சக்காலம்‌” என்பது கிறிஸ்துவின்‌ 
மறுவருகைக்குச்‌ சற்றே முந்திய ஒரு காலவேளையாயிருப்பதில்லை, ஆனால்‌ 
அதற்கு மாறாக அவரது மறுவருகையின்போது கண்ணிமைக்கும்‌ 
வேளையில்‌ நடக்கும்‌ ஒரு நிகழ்ச்சியாக உள்ளது எனலாம்‌. வேறு 
வார்த்தைகளில்‌ சொல்லுவதென்றால்‌, பிசாசானவன்‌ அழிக்கப்படும்படிக்கே 
விடுவிக்கப்படுகின்றான்‌. இதை நாம்‌, “பிசாசானவனின்‌ நியாயத்தீர்ப்பின்‌ 
நாள்‌” என்று நினைக்க முடியும்‌. 

குரிசனத்தில்‌ காலம்‌ சென்றுகொண்டிருக்கையில்‌, சாத்தான்‌ 
மக்களினங்களை வஞ்சித்து, பூமியின்‌ தொலைதூர மூலைகளில்‌ இருந்து 
சேனையை ஒன்று கூட்டுவதாகக்‌ காணப்படுகிறது என்பதே இந்த 
விளக்கத்திற்கான மறுப்பாக உள்ளது. இருப்பினும்‌, இது ஒரு 
அடையாளத்துவமாக மாத்திரமே உள்ளது என்பதையும்‌ இதை நேரடி 


6௨ 





அர்த்தமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதையும்‌ நினைவில்‌ 
வைத்துக்கொள்ளுங்கள்‌. நாம்‌ அறிந்துள்ளபடி, காலம்‌ என்பதே இதில்‌ 
உள்ளடங்காதிருக்கலாம்‌. ஒரு வேளை, “ஆயிரம்‌ ஆண்டுகள்‌” என்பது 
பிசாசானவனை மாற்றியிருக்கவில்லை (அவன்‌ வஞ்சிக்கிறவனாகவும்‌ 
தேவனுடைய விரோதியாகவும்‌ தொடர்ந்து நிலைத்திருக்கிறான்‌), எனவே 


167 


அவன்‌ அக்கினிக்கடலுக்குள்‌ தள்ளப்படத்‌ தகுதியானவனாக இருந்தான்‌ 
என்பதைக்‌ காண்பித்தலே இந்த அடையாளத்துவத்தின்‌ நோக்கமாக 
இருக்கலாம்‌. 

நீங்கள்‌ போதுமான அளவு குழம்பிப்போய்‌ இருக்கின்றீர்களா? 
“எப்பொழுது?” என்ற கேள்வியைக்‌ குறித்து மூன்று கூற்றுக்களைக்‌ 
கூறுவதற்கு என்னை அனுமதியுங்கள்‌: (1) “கொஞ்சக்காலம்‌” என்பதன்‌ 
வேளையைக்‌ குறித்த பல்வேறு சாத்தியக்கூறுகளை நீங்கள்‌ 
புரிந்துக்கொண்டு அவற்றை நினைவில்‌ வைத்துக்கொள்ள வேண்டும்‌ என்ற 
அவசியம்‌ இல்லை. (2) சாத்தானின்‌ “கொஞ்சக்காலம்‌” என்பது “எப்போது” 
இருக்கும்‌ என்று நிச்சயத்துடன்‌ பேச நமக்கு வழியெதுவும்‌ இருப்பதில்லை 
என்பகைச்‌ செயல்விளக்கப்படுத்துதல்‌ என்பது, பல்வேறு சாத்தியக்‌ 
கூறுகளைப்‌ பட்டியலிடுவதற்கான ஒரு நோக்கமாக உள்ளது. (3) கடைசிப்‌ 
பகுதி ஆய்வில்‌, “எப்பொழுது” என்பது, பரிசுத்த ஆவியானவர்‌ நமக்கு 
விடுக்கும்‌ செய்திக்கு அடிப்படையில்‌ பொருத்தமற்றதாக உள்ளது என்பதை 
உறுதிப்படுத்துவதற்கு, இவை யாவும்‌ தயாரிப்பாக இருந்துள்ளன. 20:7-10ன்‌ 
“ஏன்‌?” அல்லது “எப்பொழுது?” என்பவை குறிப்பிடத்தக்கவைகளாக 
இருப்பதில்லை, ஆனால்‌ “என்ன?” என்பதே குறிப்பிடத்தக்கதாக உள்ளது: 
பிசாசின்‌ இறுதியான அடைவிடம்‌ என்னவாக இருக்கும்‌? 


முக்கியமான “என்ன?” (20:7-10) 
இவ்வசனப்பகுதி அடையாளத்துவமாக உள்ளது என்பகைச்‌ சிந்தையில்‌ 
வைத்துக்கொண்டு, நாம்‌ இதை இன்னும்‌ அதிக நெருக்கமாகக்‌ 
கண்ணோக்குவோமாக. 





வஞ்சித்தல்‌ 

எனது மைத்துனரான, 1. 14. “Bud” Tibbles, என்பவர்‌ முழுநேரமும்‌ 
சிறையில்‌ ஊழியம்‌ செய்கின்றார்‌. அவர்‌ என்னிடத்தில்‌, நாடுமுழுவதிலும்‌ 
சிறையில்‌ இருந்து விடுதலை செய்யப்படுபவர்களில்‌ பாதிக்கு 
மேற்பட்டவர்கள்‌, தங்கள்‌ அனுபவத்தில்‌ இருந்து கற்றுக்கொண்டதாகச்‌ 
செயல்விளக்கப்படுத்துவது இல்லை, ஆனால்‌ மீண்டும்‌ சிறைச்சாலைக்கு 
வருவதிலேயே முடிவடைகின்றனர்‌ என்பதாகக்‌ கூறினார்‌. யோவானின்‌ 
தரிசனத்தில்‌, சாத்தான்‌ ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ சிறையில்‌ இருந்திருந்தான்‌, 
ஆனால்‌ அவன்‌ ஒன்றையும்‌ கற்றுக்கொள்ளவில்லை. அவன்‌ 
விடுதலையாக்கப்பட்ட உடனே, தான்‌ விட்ட இடத்தில்‌ இருந்து தனது 
வேலையைத்‌ தொடர்ந்து செய்யத்‌ தலைப்பட்டான்‌: “அந்த ஆயிரம்‌ 
வருஷம்‌ முடியும்போது, சாத்தான்‌ தன்‌ காவலிலிருந்து விடுதலையாக, ... 
ஜாதிகளாகிய ... மோசம்போக்கும்படிக்கு புறப்படுவான்‌ ...” (வசனங்கள்‌ 
7, 8௮). 

“ஜாதிகள்‌” என்பவை “பூமியின்‌ நான்கு திசைகளிலும்‌ இருப்பவை” 
என்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. இந்தச்‌ சொற்றொடராக்கம்‌ 
தூரத்தைக்‌ குறித்துச்‌ செய்வதற்கு ஒன்றும்‌ இருப்பதில்லை, ஆனால்‌ 











168 


உலகளாவிய தன்மையைக்‌ குறிப்பதாய்‌ இருக்கிறது. “நான்கு” என்பது 
மனிதகுலத்திற்குரிய எண்ணாக உள்ளது.” “பூமியின்‌ நான்கு திசைகள்‌” என்ற 
சொற்றொடர்‌, “உலகம்‌ முழுவதிலுமிருந்து” என்று மாத்திரம்‌ குறிக்கிறது. 

ஜாதிகள்‌ என்பவை, “கோகு, மாகோகு”” என்று 
அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன (வசனம்‌ 8௮). வினோதமான இந்தப்‌ 
பெயர்கள்‌, “அர்மகெதோன்‌”” என்று மனிதர்கள்‌ பெயரிட்டுள்ள 
கற்பனையான யுத்தத்கைச்‌ சுற்றிய நாடோடி இசையின்‌ பாகமாகியுள்ளன. '* 
இப்பெயர்கள்‌ நமது காதுகளுக்குத்‌ தமையானவைபோன்று ஓலிக்கின்றன, 
ஆனால்‌ இவைகள்‌ முதல்‌ நூற்றாண்டில்‌ இருந்த அறியக்கூடிய 
கிறிஸ்தவர்களுக்கு நன்கு பழக்கமானவைகளாய்‌ இருந்தன. கோகு மற்றும்‌ 
மாகோகு என்பவை, “யூதத்துவச்‌ சிந்தனையில்‌ ஒருவேளை 
பொருள்விளங்காத தன்மையிலும்கூட, ஆழமாய்ப்‌ பதிந்திருந்த?” 
பெயர்களாயிருந்தன.'” மாகோகு என்பவன்‌ யாபேத்தின்‌ மகன்களில்‌ 
ஒருவனாய்‌ இருந்தான்‌ (ஆதியாகமம்‌ 10:2; 1 நாளாகமம்‌ 1:5ஜயும்‌ 
காணவும்‌). மாகோகின்‌ சந்ததியார்‌ ஒரு மக்களினமாக வளர்ந்தனர்‌ 
என்பதும்‌, மற்றும்‌ “மாகோகு” என்பது அவர்களின்‌ நாட்டினுடைய 
பெயராயிற்று என்பதும்‌ உறுதி (எசேக்கியேல்‌ 38:2; 39:6). “கோகு” என்பது 
யோவேலின்‌ ஒரு மகனுடைய பெயராகும்‌ (1 நாளாகமம்‌ 5:4). நமக்குத்‌ 
தெளிவாய்தெரியாத காரணங்கள்‌ சிலவற்றினால்‌, தீர்க்கதரிசியாயெ 
எசேக்கியேல்‌, இவ்விரு சொற்றொடர்களையும்‌ ஏற்புடையதாக்கி, 
மாகோகு என்பதை இஸ்ரவேலுக்கு!” எதிராக அணிவகுத்து நின்ற 
படைகளின்‌ அடையாளமாகப்‌ பயன்படுத்தி, அவர்களின்‌ அதிபதியை 
“கோகு” என்று அழைத்தார்‌ (எசேக்கியேல்‌ 38:2)."” 

ஏவுதல்‌ பெற்றிராத இறைவெளிப்பாட்டு எழுத்தாளர்கள்‌, 
எசேக்கியேலின்‌ சொற்றொடராக்கத்தை எடுத்துக்கொண்டு, இவ்விரு 
பெயர்களையும்‌, மேசியாவின்‌ விரோதிகளைக்‌ குறிப்பிடுவதற்கான 
பொதுவான வழிமுறையாகப்‌ பயன்படுத்தினர்‌. இந்தப்‌ பெயர்கள்‌ 
வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20:8ல்‌ ஒரு பொதுவான கருத்தில்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளன. இவைகள்‌ யோவானின்‌ நாட்களில்‌ இருந்த 
அல்லது நமது நாட்களில்‌ இருக்கிற குறிப்பிட்ட மக்களினங்களைக்‌ 
குறிப்பதில்லை; மாறாக இவைகள்‌ அடையாளத்துவமாகவும்‌, “தேவனை 
அறியாதவர்களும்‌, ... நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்திற்கு கழ்ப்படியாதவர்களும்‌, ...” (2 தெசலோனிக்கேயர்‌ 1:8) 
என்ற யாவரையும்‌ மற்றும்‌ எவரொருவரையும்‌ குறிப்பதாகவும்‌ உள்ளது. 
ஜிம்‌ மெக்கைகன்‌ என்பவர்‌, “அவர்கள்‌ யாராக வேண்டுமானாலும்‌ 
இருக்கலாம்‌, ஆயினும்‌ குறிப்பாக ஒருவருமில்லை” 
கேயர்டு என்பவர்‌, “கோகுவின்‌ தொப்பி யாருக்கெல்லாம்‌ 
5519 


என்று கூறினார்‌. 0.1. 


பொருந்துகிறதோ, அவர்களெல்லாம்‌ அதை அணிந்துக்‌ கொள்ளலாம்‌ 
என்று எழுதினார்‌. 

பிசாசானவன்‌ தனக்கு வேலைசெய்வதற்கென்று எப்போதுமே 
யாரேனும்‌ சிலரைக்‌ கண்டறிய முடியும்‌ என்பதே இவ்வசனப்பகுதியில்‌ 
இருந்து வரும்‌ பாடமாக உள்ளது. மிருகம்‌ மற்றும்‌ கள்ளத்தீர்க்கத்தரிசி என்ற 


169 


அவனது முக்கியமான இரண்டு கூட்டாளிகள்‌ தோற்கடிக்கப்‌ பட்டிருக்க 
லாம்‌, ஆனால்‌ இது அவனைத்‌ தடை செய்யவில்லை. அவன்‌ வேகமாய்‌ 
வெளியேறி கோகுவையும்‌ மாகோகுவையும்‌ பணிக்கமர்த்தினான்‌. 
எசேக்கியேலின்‌ கர்க்கதரிசனம்‌ பற்றி நீங்கள்‌ இன்னும்‌ ஒரு விஷயத்தை 
அறிய வேண்டும்‌: அதில்‌, கோகு மற்றும்‌ மாகோகு ஆகியோர்மீது 
கேவகோபம்‌  ஊற்றப்படுதல்மீதே வலியுறுத்தம்‌ இருந்தது. 
(எடுத்துக்காட்டாக, எசேக்கியல்‌ 39:6ஐக்‌ காணவும்‌.) இவ்விதமாக, 
வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20ல்‌ “கோகு” மற்றும்‌ “மாகோகு” ஆகியோர்‌ 
தேவனுடைய விரோதிகளாக மாத்திரமல்ல, ஆனால்‌ விரைவிலேயே 
தோற்கடிக்கப்படவிருந்த விரோதிகளாக இருந்தனர்‌. 


தீர்மானம்‌ எடுத்த நிலை 

மக்களினங்களை “யுத்தத்திற்குக்‌ கூட்டிக்கொள்ளுதல்‌”” என்பதே 
(வசனம்‌ 8இ) அவர்களை வஞ்சிப்பதற்குச்‌ சாத்தான்‌ கொண்டிருந்த 
நோக்கமாயிருந்தது. இது நாம்‌ 16:14-16 மற்றும்‌ 19:19 ஆகிய வசனப்‌ 
பகுதிகளில்‌ வாசிக்கிற அதே யுத்தமாகவே உள்ளது - இது நன்மை மற்றும்‌ 
தீமை ஆகியவற்றிற்கு இடையில்‌ நடைபெறும்‌ தீர்மானமான கடைசி 
“யுத்தம்‌” ஆகும்‌.” (“சாத்தானும்‌ அவனது படைகளும்‌” என்ற விளக்க 
படத்தைக்‌ காணவும்‌.) 

8ம்‌ வசனத்தின்‌ முடிவுப்பகுதியானது, சாத்தானால்‌ ஒன்றுகூட்டப்‌ 
பட்ட படைத்துருப்புக்களின்‌ “தொகை கடற்கரை மணலத்தனை 
யாயிருந்தது”” என்று கூறுகிறது (வசனம்‌ 8ஈ). இவ்வசனப்பகுதி, 
உச்சக்காட்சியை நோக்கி நகருகையில்‌, நாம்‌ சாத்தியக்கூறுள்ள வகையில்‌ 
மிகவும்‌ இரண்ட படையைப்‌ பற்றிக்‌ கற்பனை செய்து கொள்ளவேண்டும்‌. 
பேரளவிலான இந்தப்‌ படையானது, “பூமியெங்கும்‌ பரம்பிற்று” (வசனம்‌ 
9௮). இது புவியியல்‌ ரீதியான ஒரு இடம்‌ அல்ல,” ஆனால்‌ 
அடையாளத்துவத்தின்‌ பகுதியாகவே உள்ளது. 

படையினர்‌, “பரிசுத்தவான்‌௧ளுடைய பாளையத்தையும்‌, பிரியமான 
நகரத்தையும்‌ வளைந்துகொண்டார்கள்‌” (வசனம்‌ 9ஆ). “பாளையம்‌” மற்றும்‌ 
“நகரம்‌” என்பவை மக்களின்‌ தனித்தனியான இரு குழுக்களையல்ல, ஆனால்‌ 
ஒரே குழுவையே அடையாளப்படுத்துகிறது: அவர்கள்‌ தேவனுடைய 
மக்கள்‌ எனப்படுகின்றனர்‌. ஹோமர்‌ ஹெய்லி என்பவர்‌, “இரு 
சொற்றொடர்களும்‌, கர்த்தருடைய சபை என்ற ஒரே குழுவின்‌ மாறுபட்ட 
இரு அம்சங்களைக்‌ கருத்தாகக்‌ தெரிவிக்கின்றன” என்று எழுதினார்‌.” 
ஹென்றி ஸ்வீட்‌ என்பவர்‌, “ “ 
“பிரியமான நகரம்‌: என்பவை, உலகளாவிய சபை என்ற ஒரே சரீரத்தின்‌ இரு 
””* என்று கூறினார்‌. 12ம்‌ அதிகாரத்தில்‌, 
“அப்பொழுது வலுசர்ப்பமானது ஸ்இரீயின்மேல்‌ கோபங்கொண்டு, தேவனு 
டைய கற்பனைகளைக்‌ கைக்கொள்ளுகிறவர்களும்‌, இயேசுகறிஸ்துவைக்‌ 
குறித்துச்‌ சாட்சியை உடையவர்களுமாகிய மற்றவர்களுடனே யுத்தம்‌ 


பரிசுத்தவான்்‌௧ளின்‌ பாளையம்‌: மற்றும்‌ 


அம்சங்களாக உள்ளன, .. 


பண்ணப்போயிற்று”” என்று நமக்குக்‌ கூறப்பட்டது (வசனம்‌ 17). 
முடிவுவரையிலும்‌, இயேசுவைப்‌ பின்பற்றுபவர்களே சாத்தானுடைய 


170 


விரோதம்‌ மற்றும்‌ தேவனுடைய அன்பு ஆகியவற்றின்‌ கவனம்‌ குவியும்‌ 





இடமாக உள்ளனர்‌. 

பாளையம்‌ என்பது நகரம்‌ என்பதில்‌ இருந்து மாறுபடுகிறது, ஆனால்‌ 
இந்தச்சொற்றொடர்‌ ஒவ்வொன்றும்‌ சபையைப்‌ பற்றிச்‌ சிலவற்றை நமக்குக்‌ 
கூறுகிறது. “பாளையம்‌” என்ற வார்த்தை, பொறுப்பைப்‌ பற்றிப்‌ பேசுகிறது: 
இது வனாந்தரத்தில்‌ அலைந்து திரிந்த நிகழ்ச்சியுடன்‌ தொடர்புடைய ஒரு 
சொற்றொடராகும்‌ (எபிரெயர்‌ 13:11, 13ஐக்‌ காணவும்‌). இது, நாம்‌ ஒரு 





அந்நிய பூமியில்‌ பரதேசிகளாய்‌ இருக்கின்றோம்‌ என்பதை நமக்கு 
நினைவூட்டுகிறது (எபிரெயர்‌ 11:13). “நகரம்‌?” என்ற வார்த்தை 
வெகுமதியை மறைமுகமாய்‌ உணர்த்துகிறது: யூதர்களுக்கு, மாம்சப்‌ 
பிரகாரமான எருசலேமே “பிரியமான நகரமாய்‌”” இருந்தது; ஆனால்‌ 
கிறிஸ்தவர்கள்‌, “சீயோன்‌ மலையினிடத்திற்கும்‌, ஜீவனுள்ள தேவனுடைய 
நகரமான பரம எருசலேமினிடத்திற்கும்‌” வந்துள்ளனர்‌ (எபிரெயர்‌ 12:22). 
இங்குதான்‌ கிறிஸ்தவர்கள்‌ கர்த்தருடன்‌ ஒன்றிப்பைக்‌ கொண்டுள்ளனர்‌.” 

சாத்தானின்‌ மூழ்கடிக்கும்‌ சேனைகளினால்‌ சூழப்பட்ட 
பாளையத்தை /நகரத்தை கற்பனையில்‌ சித்தரித்துக்‌ கொள்ளுங்கள்‌. 
பூமிக்குரிய கண்ணோக்கக்‌ கருத்தில்‌ இருந்து காணுகையில்‌, தேவனுடைய 
மக்களுக்கு விரோதமானவைகள்‌ மேற்கொள்ளப்பட முடியாதவைகளாகக்‌ 
காணப்பட்டன. நம்பிக்கையற்ற தன்மை இருப்பதாகத்‌ தோற்றம்‌ 
அளிப்பதை நீங்கள்‌ உணர்ந்தால்‌ அன்றி, அடுத்து வருகிறது என்ன என்பதை 
நீங்கள்‌ முழுமையாக மதித்து உணர முடியாது. சாத்தான்‌ தனது கடைசி 
மாபெரும்‌ தாக்குதலைச்‌ செயல்படுத்தத்‌ தொடங்கியிருந்தான்‌ (“கடை சி” 
என்ற வார்த்தையின்மீது வலியுறுத்தம்‌ உள்ளது). 


தோற்கடிக்கப்பட்ட நிலை 

பிசாசின்‌ சேனைகள்‌, ஊனமாக்கும்‌ அடியைக்‌ கொடுக்கும்படி 
முன்னேறியபோது, என்ன நடந்தது? “அப்பொழுது தேவனால்‌ 
வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களைப்‌ பட்சித்துப்போட்டது” 
(வசனம்‌ 9இ).2 

பழங்காலக்‌ கையெழுத்துப்பிரதிகள்‌ சிலவற்றில்‌ “பரலோகத்தில்‌ 
தேவனிடத்திலிருந்து அக்கினி” என்றுள்ளது. அனேகமாக இது 
மூலவாசிப்பாய்‌ இராதிருக்கலாம்‌ என்றிருக்கையில்‌, இது சரியான கருத்தை 
வெளிப்படுத்துவதாக உள்ளது, தேவன்‌ சோதோம்‌ கொமோராவின்மீது 
அக்கினியை வருஷிக்கப்‌ பண்ணினார்‌ (ஆதியாகமம்‌ 19:24), அவர்‌ நாதாப்‌ 
மற்றும்‌ அபியூ ஆகியோரைக்‌ தண்டிப்பதற்கு அக்கினியை பயன்‌ 
படுத்தினார்‌ (லேவியராகமம்‌ 10:1, 2), மற்றும்‌ அவர்‌ எசேக்கியேலின்‌ 
மாகோகு மீது அக்கினியை அனுப்புவகாக வாக்குத்தத்தம்‌ செய்திருந்தார்‌ 
(எசேக்கியேல்‌ 39:6). அதுபோன்றே, ஒருநாளிலே கர்த்தர்‌, “நீதியுள்ள 
ஆக்கினையைச்‌ செலுத்தும்படிக்கு, ... ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடு” 
வருவார்‌ (2 தெசலோனிக்கேயர்‌ 1:7, 8). 

இந்த “யுத்தம்‌” பற்றி சித்தரிப்பு ஒவ்வொன்றிலும்‌ உள்ளது போலவே, 
உண்மையான சண்டை எதுவும்‌ இருக்கவில்லை. பர்ட்டன்‌ காஃப்மென்‌ 





171 


என்பவர்‌, “இது ஒரு “யுத்தம்‌” என்பதாகவே இல்லைதானே? தேவன்‌ 
பேசினார்‌, அது செய்யப்பட்டது, ஒரேயொரு அக்கினி அடியினால்‌ 
230 


துன்மார்க்கத்தின்‌ முழுக்கணக்கையும்‌ தேவன்‌ தீர்த்து வைத்தார்‌”? என்று 





விளக்கம்‌ அளித்தார்‌. “தேவன்‌ துன்மார்க்கத்தை அழிப்பதற்கு 
மனவிருப்பமாய்‌ இருக்கின்றபோது, யுத்தத்தின்‌ தோற்றம்கூட இல்லாத 
அளவுக்கு அவருடைய வல்லமையானது மிகவும்‌ மேற்கொள்ளுவதாக 
உள்ளது. *”' 


நாசமடைந்த நிலை 

சாத்தானுக்கு என்னவாயிற்று? “மேலும்‌ அவர்களை மோசம்போக்கின 
பிசாசானவன்‌, மிருகமும்‌ கள்ளத்தீர்க்கதரிசியுமிருக்கிற இடமாகிய” 
அக்கினியும்‌ கந்தகமுமான கடலிலே கள்ளப்பட்டான்‌. அவர்கள்‌ இரவும்‌ 
பகலும்‌ சதாகாலங்களிலும்‌ வாதிக்கப்பட்டார்கள்‌” (வசனம்‌ 10). (“சாத்தான்‌, 
அக்கினியும்‌ கந்தகமும்‌ எரிகிற கடலிலே தூக்கி எறியப்படுதல்‌” என்ற விளக்க 
படத்தைக்‌ காணவும்‌.) 

வெளிப்படுத்தின விசேஷத்தின்‌ உருவகத்தில்‌, வலுசர்ப்பமானது 
முதலில்‌ “பூமியிலே விழத்தள்ளப்பட்டது”” (12:9), பின்பு அது 
“பாதாளத்திலே தள்ளியடைக்கப்பட்டது” (20:2). கடைசியாக, நமது 
வசனப்பகுதியில்‌, அது “அக்கினியும்‌ கந்தகமுமான கடலிலே 
தள்ளப்பட்டது” (20:10). “இவ்வாறாக, மனிதகுலத்தை நீண்ட காலமாக 
வஞ்சித்தும்‌ பயமுறுத்தியும்‌ வந்த மேட்டிமையான அந்த ஆவியினுடைய 
வரலாறு முடிகறது”” - “அதன்‌ உருவமானது தனது இருளான நிழலை 
மனிதவரலாற்றின்‌ நீண்ட பயங்கரமான பள்ளத்தாக்கில்‌ வீசியிருந்தது. ”” 

நாம்‌ 10ம்‌ வசனத்தை விட்டுச்செல்வகற்கு முன்பு, நான்கு விளக்கங்கள்‌ 
அவசியமாக உள்ளன: 

(1) பிசாசானவன்‌ இப்போது நரகத்தில்‌ இல்லை, காலத்தின்‌ முடிவு 
வரும்‌ வரையில்‌ அவன்‌ நரகத்திற்குள்‌ தள்ளப்படமாட்டான்‌. அவனது 
கூட்டாளிகள்‌ - ரோமாபுரி போன்றவர்கள்‌ - வரலாற்று ஓட்டத்தில்‌ 
தள்ளப்பட்டுவிட்டனர்‌, ஆனால்‌ கர்த்தர்‌ மறுபடியும்‌ வரும்போது சாத்தான்‌ 
தானே அப்போதும்‌ இருப்பான்‌. 

(2) பிசாசானவன்‌ தண்டி க்கப்பமிம்படி நரகத்திற்குள்‌ தள்ளப்படுவான்‌. 
பிசாசானவன்‌ நரகத்தினுடைய பிரதான மேற்பார்வையாளனாக 
இருக்கின்றான்‌ மற்றும்‌ அங்கு நுழைபவர்களை வாதிப்பதில்‌ அவன்‌ 
மகிழ்வடைகின்றான்‌ என்பது பொதுவானதொரு தவறான புரிந்து 
கொள்ளுதலாக உள்ளது. ஜான்‌ மில்ட்டன்‌ என்பவர்‌ எழுதிய Paradise Lost 
என்ற புத்தகத்தில்‌, “பரலோகத்தில்‌ ஊழியம்‌ செய்வதைவிட நரகத்தில்‌ 
ஆளுகை செய்வது மேலானது” என்று அவர்‌, சாத்தானைச்‌ சித்தரித்தார்‌.” 
மில்ட்டன்‌ ஒரு மாபெரும்‌ கவிஞராக இருக்கலாம்‌, ஆனால்‌ அவர்‌ 
இறையியலாளர்‌ என்ற வகையில்‌ வறியவராய்‌ இருந்தார்‌. சாத்தான்‌ 
நரகத்தைக்‌ கட்டுப்படுத்துவதற்காக அங்கே செல்லமாட்டான்‌, ஆனால்‌ 
அங்கே அவன்‌ தள்ளப்பட்டு அடைக்கப்படுவான்‌. அவன்‌ 
வதைப்பவனாயிருக்க மாட்டான்‌; ஆனால்‌ வதைக்கப்படுபவனாய்‌ 


172 


இருப்பான்‌. 

(3) நரகம்‌ என்பது பயங்கரமான இடமாயிருக்கும்‌. இவ்வசனப்‌ 
பகுதியில்‌ உள்ள உருவகம்‌ இதை, “அக்கினியும்‌ கந்தகமுமான கடல்‌” என்று 
கூறுகிறது (வசனம்‌ 10ஆ). வேறொரு இடத்தில்‌ இது, “அழுகையும்‌ 
பற்கடிப்பும்‌ உள்ள புறம்பான இருள்‌” என்று விவரிக்கப்படுகிறது (மத்தேயு 
22:13). இது, “புழுக்கள்‌ சாகாத மற்றும்‌ அக்கினி அவியாத” இடமாக உள்ளது 
(மாற்கு 9:48).” 11. ட. எல்லிஸன்‌ என்பவர்‌ கூறியவாறு, இந்த விவரிப்பில்‌ 
அடையாளத்துவம்‌ பயன்படுத்தப்பட்டது என்ற உண்மையானது, “இதை 
நாம்‌ அர்த்தத்தில்‌ இருந்து உரித்துப்போட வேண்டும்‌ என்ற வகையில்‌ நமக்கு 
உரிமையளிப்பதில்லை. அடையாளத்துவம்‌ என்பது எப்போதுமே 
முழுமையான சத்தியத்திற்கும்‌ குறைவானவைகளையே வெளிப்படுத்து 
இறது. ”** 
வைக்கும்‌ சொற்றொடர்களை வாசிக்கையில்‌, நரகம்‌ எவ்வளவு 


நாம்‌, வேதவசனங்களில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ள மெய்சிலிர்க்க 


பயங்கரமான இடமாய்‌ இருக்கும்‌ என்று நினைத்துப்பார்க்கவும்‌ நாம்‌ 
துணிவதில்லை! 

(4) நரகம்‌ என்றென்றைக்கும்‌ இருக்கும்‌. நரகம்‌ என்பது நிர்மூலமாகும்‌ 
என்று விளக்கம்‌ தரச்‌ சிலர்‌ முயற்சி செய்கின்றனர்‌,” ஆனால்‌ இவ்வசனப்‌ 
பகுதியானது, பிசாசானவனும்‌ அவனது முன்னாள்‌ கூட்டாளிகளும்‌ 
“இரவும்‌ பகலும்‌ சதாகாலங்களிலும்‌ வாதிக்கப்படுவார்கள்‌” என்று கூறுகிறது 
(வசனம்‌ 10இ).* லியோன்‌ மோரிஸ்‌ என்பவர்‌, “இடைவேளையோ அல்லது 
முடிவோ இராது”! 

இவ்விதமாக சாத்தானின்‌ முடிவு சித்தரிக்கப்பட்டுள்ளது: அதாவது, 
அவனது ஊழியத்தின்‌ முடிவு, அவனது செல்வாக்கின்‌ முடிவு. அவனது 
சோதித்தல்களின்‌ முடிவு, மற்றும்‌ மனிகுலத்தை அவன்‌ வாதிப்பதின்‌ முடிவு. 
சாத்தானே போ - (நல்ல முறையில்‌ வேண்டாதவற்றைக்‌ 
கிழித்துப்போடுகின்றேன்‌!) போவது நல்லதாயிற்று! 


என்று கவனித்துள்ளார்‌. 


முடிவுரை 

வெளிப்படுத்தின விசேஷத்தின்‌ மிகவும்‌ கடினமான பகுதிகளில்‌ 
ஒன்றின்மீது நாம்‌ மூன்று பாடங்களைச்‌ செலவிட்டுள்ளோம்‌. நீங்கள்‌ 
எங்களில்‌ எஞ்சியுள்ளவர்கள்போல்‌ இருந்தால்‌, வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
20:1-10ன்‌ பகுதிகள்‌, உங்கள்‌ சிந்தைக்கு இன்னமும்‌ தெளிவற்றிருக்கும்‌, சில 
விபரங்கள்‌ இன்னமும்‌ உங்களைத்‌ திகைக்கச்‌ செய்யும்‌. தேவன்‌ 
உங்களுக்குப்‌ புத்தம்புதிய உட்கண்ணோட்டத்தையும்‌ புரிந்துகொள்ளு 
தலையும்‌ தர வேண்டும்‌ என்று ஜெபித்து, நீங்கள்‌ இவ்வசனப்பகுதியைப்‌ 
படிக்கத்தொடருவகதை விரும்புவீர்கள்‌ என்பது உறுதி. நீங்கள்‌ அவ்வாறு 
செய்யும்போது, இதன்‌ விபரங்களில்‌ அல்ல, ஆனால்‌ முற்றான 
சித்தரிப்பிலேயே செய்தியுள்ளது என்பதை மறக்க வேண்டாம்‌. [முதல்‌ 
10 வரையுள்ள வசனப்பகுதியின்‌ செய்தியை பேக்‌ என்பவர்‌ பின்வரும்‌ 
வார்த்தைகளில்‌ தொகுத்துரைத்தார்‌: 





. கர்த்தருக்கு உண்மையாய்‌ இருப்பவர்கள்‌ தங்கள்‌ மரணத்திற்குப்‌ 


173 


பின்பு கர்த்தரின்‌ மகிமையில்‌ பங்கடைகின்றனர்‌, மற்றும்‌ 
சாத்தானையும்‌ அவனது முகமைகள்‌ யாவரையும்‌ தூர்கியெறிதலின்‌ 
நிச்சயம்‌ உத்தரவாதப்படுத்தப்பட்டுள்ளது என்ற உண்மை இதில்‌ 
கொண்டுவரப்பட்டுள்ளது என்பது மாபெரும்‌ மையமான சத்தியமாக 
உள்ளது. இந்த மாபெரும்‌ வாக்குத்தத்தத்தை நமக்குச்‌ சொந்தமானது 
என்று உரிமைகோரி, நாம்‌ நம்பிக்கையுடனும்‌, கர்த்தர்‌ நமக்கு 
உறுதியளித்துள்ள வெற்றியின்‌ நிச்சயத்தன்மையுடனும்‌ ஜீவிக்க முடியும்‌.“ 


சர்க்கஸில்‌ டிரெப்பீஸ்‌ எனப்படும்‌ பார்விளையாட்டுக்காரருடன்‌ 
ஒருமுறை ஒரு மனிதர்‌ பேசிக்கொண்டிருந்தார்‌. அப்போது அவர்கள்‌, அந்த 
பார்விளையாட்டுக்காரரும்‌ அவரது கூட்டாளிகளும்‌ நிகழ்ச்சி நடத்தும்‌ 
இடத்தின்கழே வலைவிரித்திருப்பதன்‌ நோக்கம்‌ பற்றிப்‌ 
பேசிக்கொண்டிருந்தனர்‌. அந்த பார்விளையாட்டுக்காரர்‌, விளையாடு 
பவர்கள்‌ தங்கள்‌ கழுத்துக்களை முறித்துக்கொள்வதில்‌ இருந்து 
பாதுகாப்பதற்காகவே தீழே வலை விரிக்கப்பட்டுள்ளது என்று 
ஒப்புக்கொண்டார்‌, ஆனால்‌ அத்துடன்‌ கூடுதலாக அவர்‌, 
“வலையில்லாதிருந்தால்‌ நாங்கள்‌ அதிகம்‌ படபடப்புடன்‌ இருப்போம்‌, 
அப்போது, நாங்கள்‌ கழே விழுந்து விடுவதற்கான சாத்தியகூறு அதிகமாகும்‌. 
வலையில்லையென்றால்‌ நாங்கள்‌ செய்கின்ற சில வீரதீர சாகசங்களை 
செய்யத்‌ துணியமாட்டோம்‌” என்றும்‌ கூறினார்‌.” 

வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20:1-10ல்‌ தரப்பட்டுள்ளவை போன்ற 
உறுதிப்பாடுகள்‌, தேவன்‌ தமது மக்களுக்காக விரித்துவைத்துள்ள 
“பாதுகாப்பு வலை” என்பவையாக உள்ளன. இந்த “பாதுகாப்பு 
வலையானது” கிறிஸ்தவர்களை, வேறுவிதத்தில்‌ அவர்கள்‌ ஒருபோதும்‌ 
சாதிக்க இயலாதவற்றைச்‌ சாதிப்பவர்கள்‌ ஆக்குகிறது. 

இந்த உறுதிப்பாடுகள்‌ உங்களுக்கானவைகளாய்‌ இருக்கின்றனவா? 
நீங்கள்‌ தேவனுடைய வாக்குத்தத்தத்தை உரிமைகோர முடியுமா? இதை 
நான்‌ வேறுவிதமாய்‌ கேட்க என்னை அனுமதியுங்கள்‌: நீங்கள்‌ தேவனுடைய 
பிள்ளையாக, அவருக்கு உண்மைநிறைந்த பிள்ளையாக இருக்கின்றீர்களா? 
இல்லையென்றால்‌ நம்பிக்கையான கழ்ப்படிதலில்‌ அவரிடமாய்‌ 
திரும்புவதற்கு இதுவே வேளையாக உள்ளது!” 








போதகர்கள்‌ மற்றும்‌ பிரசங்கியார்கள்‌ 
ஆகியோருக்கான குறிப்புகள்‌ 
இந்தப்‌ பாடத்திற்கான சில மாற்றுத்‌ தலைப்புகள்‌ இங்கே 
குரப்படுகின்றன: “அழிக்றெவனின்‌ அழிவு”; “சாத்தானின்‌ அன்னப்பாடல்‌”; 
“பிசாசின்‌ அடைவிடமும்‌ அழிவும்‌”; மற்றும்‌ “நல்ல முறையில்‌ அல்லவற்றை 
அழித்தல்‌!” 


174 


குறிப்புகள்‌ 

“கிறிஸ்துவின்‌ விரோதிகள்‌ ஒரு வரிசைமுறையில்‌ அறிமுகப்படுத்தப்பட்டுப்‌ 
பின்பு அதற்கு நேர்‌ எதிர்‌ வரிசைமுறையில்‌ காட்சியில்‌ இருந்து அகன்று செல்லுதல்‌ 
பற்றி நாம்‌ கற்றுள்ளவற்றை மறுகண்ணோட்டமிட நீங்கள்‌ விரும்பலாம்‌. இந்தப்‌ 
புத்தகத்தின்‌ முற்பகுதியில்‌ உள்ள “ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா” என்ற 
பாடத்தில்‌ காணவும்‌. “எது நடந்தாலும்‌ தேவன்‌ கட்டுப்பாடு செலுத்துகன்றார்‌ 
என்பது மீண்டும்‌ ஒருமுறை வெளிப்படுத்தின விசேஷத்தில்‌ அறிவிக்கப்படுகிறது 
என்பது காணாது விடக்கூடாத சத்தியமாக உள்ளது. 23ம்‌ வசனத்தில்‌ உள்ள 
“வேண்டும்‌? என்ற வார்த்தையானது ச என்ற கிரேக்க வார்த்தையின்‌ 
மொழிபெயர்ப்பாக உள்ளது, இது “ஒழுக்கரீதியான அத்தியாவசியத்தை”” 
சுட்டிக்காண்பிக்கிறது. “Donald Guthrie, The Relevance of John’s Apocalypse (Grand Rap- 
ids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1987), 102-3. ‘Frank Pack, Revelation, Part 2, 
The Living Word Series (Austin, Tex.: R. B. Sweet Co., 1965), 52. ‘வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ புத்தகத்திற்கு எவ்வித அணுகுமுறை மேற்கொள்ளப்பட்டாலும்‌, இது 
உண்மையானதாக உள்ளது. “13ம்‌ அதிகாரத்தில்‌ இரு மிருகங்களைப்‌ பற்றிய 
படிப்பில்‌, “தெய்வீகத்துவம்‌,” “உயிர்த்தெழுதல்‌” மற்றும்‌ இவைபோன்றவற்றில்‌ 
சாத்தான்‌ தனது சுய போலியானவைகளைக்‌ கொண்டுள்ளான்‌ என்று நாம்‌ 
குறிப்பிட்டோம்‌. “வெளிப்படுத்தின விசேஷேம்‌, 4” என்ற புத்தகத்தில்‌ காணப்படும்‌ 
“காணுங்கள்‌, கவனியுங்கள்‌ மற்றும்‌ கற்றுக்கொள்ளுங்கள்‌”” மற்றும்‌ “மகா 
வஞ்சனையாளன்‌” ஆகிய பாடங்களை மறுகண்ணோட்டமிடவும்‌. “இந்தப்‌ 
புத்தகத்தின்‌ முற்பகுதியில்‌ காணப்படும்‌ “ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா” என்ற 
பாடத்தில்‌ உள்ள குறிப்புகளைக்‌ காணவும்‌. 212:12ம்‌ வசனத்தில்‌ உள்ள “மாத்திரம்‌” 
என்ற வார்த்தை மூலவசனத்தில்‌ காணப்படுவதில்லை. (இது 
மொழிபெயர்ப்பாளர்களால்‌ கூட்ட ப்பட்டுள்ளது.) 20:3உடனான இணைகருத்தை 
அதிகம்‌ தெளிவாக்குவதற்காக நான்‌, “மாத்திரம்‌? என்ற வார்த்தையை 
நீக்கியுள்ளேன்‌. ''கண்டிப்பான எதிர்காலவியல்‌ அணுகுமுறையாளர்கள்‌, 
“கொஞ்சக்காலம்‌” என்பது, ரோமப்‌ பேரரசின்மீது கிறிஸ்தவத்தின்‌ வெற்றிக்குப்‌ 
பின்பும்கூட துன்புறுத்துதல்‌ ஏற்படுத்தப்படுதலைக்‌ குறிக்கிறது என்று 
நம்பியிணங்கியுள்ளனர்‌. 

“இந்தச்‌ சொற்றொடர்‌, இரு வசனங்களிலும்‌, ஆங்கிலம்‌ மற்றும்‌ கிரேக்கு ஆகிய 
மொழிகளில்‌ ஒரேமாதிரியாகவே உள்ளது. '*உணர்வியலாளர்கள்‌ வழக்கமாக, இந்த 
மக்களினங்களை அமெரிக்காவில்‌ இருந்து மிகத் தொலைவில்‌ 
உள்ளவையாக்குகின்றனர்‌. “வெளிப்படுத்தின விசேஷம்‌, 1” என்ற புத்தகத்தில்‌ 
காணப்படும்‌ “இங்கே வலுசர்ப்பங்கள்‌ உள்ளன” என்ற பாடத்தில்‌ “நான்கு” என்ற 
எண்ணின்‌ அடையாளத்துவத்‌ தனிச்சிறப்பைக்‌ காணவும்‌. “வெளிப்படுத்தின 
விசேஷம்‌, 4” என்ற புத்தகத்தில்‌ காணப்படும்‌ “ஒருபோதும்‌ இருந்திராத, ஒருபோதும்‌ 
இராதிருக்கப்போகிற யுத்தம்‌” என்ற பாடத்தைக்‌ காணவும்‌. '*William Barclay, The 
Revelation of John, vol. 2, rev. ed, The Daily Study Bible Series (Philadelphia: Westminster 
Press, 1976), 194. ‘ஒரு வேளை, மாகோகு என்பவன்‌ இஸ்ரவேலை எதிர்ப்பவனாக 
வேதாகமத்தில்‌ வெளிப்படுத்தப்படாது இருந்திருக்கலாம்‌. ஒருவேளை அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ நாட்டில்‌ இருந்து சற்று தொலைவில்‌ வாழ்ந்திருந்ததால்‌, இந்தப்பெயர்‌ 
தேர்ந்தெடுக்கப்பட்டு, அவர்கள்‌ அறியப்படாதவர்கள்‌ என்று கருதப்பட்‌ 
டிருக்கலாம்‌. எசேக்கியேல்‌ 38 மற்றும்‌ 39 ஆகிய அதிகாரங்களில்‌ உள்ள “கோகு” 
என்பது அந்தியோகஸ்‌ எபிபெனெஸ்‌ என்பவனைக்‌ குறித்து நின்றதாக பல 
விளக்கவுரையாளர்கள்‌ நம்புகின்றனர்‌. அந்தியோகஸ்‌ எபிபெனெஸ்‌ என்பவன்‌ 
யூதருடைய தேவாலயத்தைப்‌ பரிசுத்தக்‌ குலைச்சலாக்கியதால்‌ யூதர்களால்‌ 


175 


வெறுக்கப்பட்டவனாயிருந்தான்‌, இவன்‌ சீரியா நாட்டின்‌ அதிபதியாய்‌ இருந்தான்‌. 
இவனது செயல்கள்‌, மக்காபேயரின்‌ இயக்கத்தையும்‌, ஏற்பாடுகளுக்கு மத்தியிலான 
காலத்தின்போது சற்றுக்காலம்‌ யூதர்களுக்கு விடுதலையையும்‌ விளைவித்தன. 
மற்றவர்களோ, எசேக்கியேல்‌ தமது சிந்தையில்‌, பழங்கால பாபிலோனைக்‌ 
கொண்டிருந்தார்‌ என்று நினைக்கின்றனர்‌. ']௱ McGuiggan, The Book of Revelation, 
Looking Into the Bible Series (Lubbock, Tex.: International Biblical Resources, 1976), 304. 
1G. B. Caird, A Commentary on the Revelation of St. John the Divine (London: Adam & 
Charles Black, 1966), 256. ““டுவளிப்படுத்தின விசேஷம்‌, 4” என்ற புத்தகத்தில்‌ 
காணப்படும்‌ “ஒரு போதும்‌ இருந்திராத, ஒருபோதும்‌ இராதிருக்கப்போறெ யுத்தம்‌” 
என்ற பாடத்தைக்‌ காணவும்‌. மேலும்‌ இந்தப்‌ புத்தகத்தின்‌ முற்பகுதியில்‌ 
காணப்படும்‌ “ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா” என்ற பாடத்தில்‌, 19:19க்கான 
விளக்கங்களையும்‌ காணவும்‌. 

“மூன்று விபரங்களுமே ஒரே யுத்தத்தையே குறிக்கின்றன என்பதற்கு இதற்கு 
முன்பு கொடுக்கப்பட்ட மூன்று காரணங்களுடன்‌ கூடுதலாக, பின்வருவதைப்‌ பற்றி 
ஆழ்ந்து சிந்திக்கவும்‌: கோகு மற்றும்‌ மாகோகு என்பவர்கள்‌ பற்றிய உருவகமானது, 
19ம்‌ அதிகாரத்தில்‌ உள்ள, இந்த யுத்தம்‌ பற்றிய இரண்டாவது விபரத்தின்‌ 
தொடர்பாக பயன்படுத்தப்பட்டது. இந்தப்‌ புத்தகத்தின்‌ முற்பகுதியில்‌ உள்ள 
“ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா” என்ற பாடத்தில்‌ உள்ள குறிப்புகளை காணவும்‌. 
“வெளிப்படுத்தின விசேஷம்‌, 4” என்ற புத்தகத்தில்‌ காணப்படும்‌ “ஒருபோதும்‌ 
இருந்திராத, ஒருபோதும்‌ இராதிருக்கப்போறெ யுத்தம்‌” என்ற பாடத்தைக்‌ 
காணவும்‌. Homer Hailey, Revelation: An Introduction and Commentary (Grand Rapids, 
Mich.: Baker Book House, 1979), 398. “Henry B. Swete, The Apocalypse of St. John (Cam- 
bridge: MacMillan Co., 1908; reprint, Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing 
Co., n.d.), 269. “பாளையம்‌” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள கிரேக்க 
வார்த்தையானது சிலவேளைகளில்‌, ஒரு இராணுவ முகாமைக்‌ குறிப்பிடுவதற்கு 
புதிய ஏற்பாட்டில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளதால்‌, இந்தச்‌ சொற்றொடர்‌, 
கிறிஸ்தவர்கள்‌ போராட வேண்டியதாக உள்ள ஆவிக்குரிய யுத்தத்திற்கான 
குறிப்பாக இருக்கலாம்‌ (எபேசியர்‌ 6:10-18) என்று சில எழுத்தாளர்கள்‌ 
குறிப்பிட்டுள்ளனர்‌. “கலாத்தியர்‌ 4:26ஐயும்‌ காணவும்‌. “நாம்‌, 21 மற்றும்‌ 22 ஆயெ 
அதிகாரங்களைப்‌ படிக்கும்போது, “பரம எருசலேம்‌” என்பது பற்றி இன்னும்‌ 
அதிகமாகக்‌ கற்றுக்கொள்வோம்‌. 2£16 மற்றும்‌ 19ம்‌ அதிகாரங்களில்‌ உள்ள அதே 
“யுத்தத்தையே” 20:8, 9 வசனங்கள்‌ சித்தரிக்கின்றன என்பதை பற்றி மீண்டும்‌ 
வலியுறுத்துவதற்காக நான்‌, பிரையன்‌ வாட்ஸ்ஸிடம்‌, இந்தப்‌ புத்தகத்தில்‌ 
“சாத்தானும்‌ அவனது சேனைகளும்‌” நடத்திய “யுத்தம்‌” பற்றிய காட்சியை 
வரைவதற்கு, அந்த அதிகாரங்களில்‌ உள்ள படங்களைத்‌ தழுவியமைக்கும்படி 
கூறினேன்‌. அவர்‌ வலுசர்ப்பம்‌ மற்றும்‌ பாளையம்‌ ஆகிய விபரங்களையும்‌, 
வானத்திலிருந்து அக்கினி வந்து அழித்தல்‌ என்ற விபரத்தையும்‌ கூடுதலாகக்‌ 
கொடுத்தார்‌. நான்‌ முன்பே கூறியபடி, இந்த அணுகுமுறையானது பெரிய 
சித்தரிப்பை ஏற்படுத்தாதிருக்கலாம்‌, ஆனால்‌ இது, மூன்று வசனப்பகுதிகளும்‌ ஒரே 
“யுத்தம்‌” பற்றியே பேசுகின்றன என்ற கருத்திற்கு மறுவலிவூட்டுகிறது. “506 Martin 
H. Franzmann, The Revelation to John (St. Louis: Concordia Publishing House, 1976), 134. 
“Burton Coffman, Commentary on Revelation (Austin, Tex.: Firm Foundation Publishing 
House, 1979), 478. 

311,6௦0 Morris, Revelation, rev. ed., The Tyndale New Testament Commentaries (Grand 
Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1987), 233. “19:20ஐக்‌ காணவும்‌. 


இந்தக்‌ குறிப்புகள்‌ ஒவ்வொன்றிலும்‌, “எறிவதற்கு” என்று அர்த்தம்‌ தருகிற கிரேக்க 


176 


வினைச்சொல்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது அடையாளத்துவமாகத்தான்‌ 
உள்ளது, ஆனாலும்‌ இதன்‌ வளர்நிலையானது ஆர்வத்திற்குரியதாக உள்ளது. 
#Franzmann, 134. #Owen L. Crouch, Expository Preaching and Teaching: Revelation (Joplin, 
Mo.: College Press Publishing Co., 1985), 362. Book 1, line 262, quoted in James M. 
Efird, Revelation for Today (Nashville: Abingdon Press, 1989), 99. Paradise Lost என்பது 
ஆங்லை கவிஞரான ஜான்‌ மில்ட்டன்‌ (1608-74) என்பவரின்‌ தலைசிறந்த 
படைப்பாயிருந்தது. இந்தப்‌ புத்தகத்தின்‌ முற்பகுதியில்‌ காணப்படும்‌ “ராஜாதி 
ராஜா, கர்த்தாதி கர்த்தா” என்ற பாடத்தில்‌, 19:20க்கான விளக்கங்களையும்‌, அடுத்த 
பாடத்தில்‌ காணப்படும்‌ “அக்கினியும்‌ கந்தகமும்‌ கலந்த கடல்‌” என்பது பற்றிய 
கலந்துரையாடலையும்‌ காணவும்‌. H. L. Ellison, / Peter - Revelation, Scripture Union 
Bible Study Books Series (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1969), 
84-85. “அவ்வப்போது நான்‌, சாத்தானுடைய முடிவு தொடர்பாக, “அழித்தல்‌” 
அல்லது “அழிவு” என்ற சொற்றொடரைப்‌ பயன்படுத்தியுள்ளேன்‌. இந்தச்‌ 
சொற்றொடரை நிர்மூலமாகுதல்‌ என்று எவரொருவரும்‌ விளக்கப்படுத்தி 
யிருக்கவில்லை என்று நான்‌ நம்புகன்றேன்‌. ஒரு மனிதர்‌ இன்னொரு மனிதரிடம்‌, 
“நான்‌ உன்னை அழிக்கப்போகிறேன்‌!” என்று கூறலாம்‌, ஆனால்‌ இது அம்மனிதர்‌ 
தாம்‌ பேசிக்கொண்டுள்ள அடுத்த மனிதரை இல்லாது ஒழித்துவிடுதல்‌ என்று 
நோக்கங்கொண்டுள்ளார்‌ என்பதாக பொதுவாக அர்த்தப்படுவதில்லை. அவர்‌ அந்த 
மனிதருடைய வேலை அல்லது வாழ்வின்‌ சில அம்சங்களை அழிக்கத்‌ திட்ட 
மிட்டுள்ளார்‌ என்றே அர்த்தமாகிறது, அதுபோன்றே, சாத்தானுடைய வேலை 
கடைசியில்‌ முற்றுப்பெறும்‌. அவனது செல்வாக்கு ஒழிந்துபோகும்‌, ஆனால்‌ அவன்‌ 
இன்னமும்‌ - நரகத்தில்‌ - உயிருடன்‌ இருந்து கொண்டிருப்பான்‌. 
“சதாகாலங்களிலும்‌” என்ற சொற்றொடரின்‌ தனிச்சிறப்பு மற்றும்‌ நரகத்தின்‌ நித்திய 
இயல்பு ஆகியவற்றைப்‌ பற்றிய கலந்துரையாடல்‌ ஒன்றிற்கு, Hailey, 398-99ல்‌ 
காணவும்‌. 

“Morris, 233. “Pack, 55. #Adapted from Craig Brian Larson, ed., Illustrations for 
Preaching and Teaching From Leadership Journal (Grand Rapids, Mich.: Baker Books, 
1993), 215. “நீங்கள்‌ இதை ஒரு பிரசங்கமாகப்‌ பயன்படுத்தினால்‌, உங்கள்‌ உரையைக்‌ 
கேட்பவர்கள்‌ கறிஸ்தவர்களாவது எப்படி (மாற்கு 16:15, 16; நடபடிகள்‌ 2:37, 38) 
மற்றும்‌ தேவனுடைய பிள்ளையாக இருந்துகொண்டு தவறு செய்பவர்‌ அவரிடமாய்‌ 
திரும்புவது எப்படி நடபடிகள்‌ 8:22; யாக்கோபு 5:16) என்பவற்றைக்‌ கூறவேண்டும்‌ 
என்பதைத்‌ தயவுசெய்து கவனியுங்கள்‌. 





மறுகண்ணோட்டம்‌ மற்றும்‌ கலந்துரையாடல்‌ 

ஆகியவற்றிற்கான கேள்வி 

1. நரகம்‌ தொடக்கத்தில்‌ யாருக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டது? 

2. துன்மார்க்கம்‌ முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டுமென்றால்‌, 
சாத்தான்‌ நீக்கப்பட வேண்டியது அவசியமாய்‌ இருப்பது ஏன்‌? 

3. சாத்தான்‌ “கொஞ்சக்காலம்‌” விடுவிக்கப்படுவது ஏன்‌ என்பது பற்றி 
நீங்கள்‌ என்ன நினைக்கின்றீர்கள்‌? (உங்கள்‌ கருத்து வேறு 
எவருடைய கருத்தையும்போலவே நல்லதாகவே உள்ளது!) 

4. “ஆயிரம்‌ ஆண்டுகள்‌” என்பது அடிப்படையில்‌ ஒரு கருத்தை 
(முழுமைத்துவத்தை) குறிக்கிறது என்பதால்‌, “கொஞ்சக்காலம்‌” 


177 


10. 


178 


என்பதும்‌ ஒரு கருத்தைக்‌ குறிப்பதாக இருப்பதற்குச்‌ சாத்தியம்‌ 
உள்ளதா? இதற்கு உங்கள்‌ பதில்‌ “ஆம்‌” என்றால்‌, அந்தக்‌ கருத்து 
என்னவாக இருக்கும்‌ என்பது பற்றி நீங்கள்‌ நினைப்பது என்ன? 
நமது பாடத்தின்படி, சாத்தான்‌ தனது “ஆயிரம்‌ - ஆண்டுகள்‌” 
சிறையிருப்பின்போது எதையாவது கற்றுக்கொண்டி ருந்தானா? 
“கோகு மற்றும்‌ மாகோகு” என்ற பெயர்கள்‌ பற்றிய வேதாகமப்‌ 
பின்னணியைக்‌ தரவும்‌. அவைகள்‌ வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20ல்‌ 
எதைப்‌ பிரதிநிதித்துவப்படுத்துகன்றன? 

9ம்‌ வசனத்தில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள “பாளையம்‌”,/*நகரம்‌” என்பது 
என்ன? இந்தச்‌ சொற்றொடர்கள்‌ கர்த்தருடைய சபையைப்‌ பற்றி 
நமக்குக்‌ கூறுவது என்ன? 

“அர்மகெதோன்‌ யுத்தம்‌” என்று அழைக்கப்படும்‌ விஷயம்‌ பற்றி 
நாம்‌ முன்பு கற்றுள்ளவற்றை மறு கண்ணோட்டமிடவும்‌. இந்த 
“யுத்தம்‌” பற்றிய முந்திய இரண்டு விபரங்களில்‌, உண்மையில்‌ 
யுத்தம்‌ எதுவும்‌ நடந்ததா? முந்திய இரு விபரங்களிலும்‌ 
நடைபெற்றவை என்ன? இந்த விபரத்தில்‌ நடைபெற்றது என்ன? 
சாத்தானின்‌ சேனையினுடைய தோல்விக்குப்‌ பின்பு, அவனுக்கு 
என்ன நேர்ந்தது? அவன்‌ நரகத்தில்‌ மேற்பார்வையாளனாக 
இருக்கும்படி அங்கு அனுப்பட்டானா? 

நரகம்‌ பயங்கரமாயிருக்குமா? நீங்கள்‌ அங்கு செல்வதில்‌ இருந்து 
உங்களை எவ்வாறு காத்துக்கொள்ள முடியும்‌? 








சாத்தானும்‌ அவனது படைகளும்‌ (20:8, 9) 


179 






FLT 







சச 


7 Z 
7 
1% ர்‌ 1 
ஸ்‌ வரல்‌ 
LAL ச ரா! 


சாத்தான்‌, அக்கினியும்‌ கந்தகமும்‌ எரிகிற கடலிலே 
தூக்கி எறியப்படுதல்‌ (20:10) 


180 


64 
நீயாயத்தீர்ப்பைப்‌ ப்ற்றி 
நீங்கள்‌ அறியவேண்டிய! 


ஐந்து உண்மைகள்‌ 
[20:11-15] 


ஒரு நாள்‌ அதிகாலையில்‌, ஒரு இளம்‌ வழக்கறிஞர்‌ உறங்க 
இயலாதவராகத்‌, தமது எதிர்காலத்தைக்‌ குறித்து அசைபோட்டுக்‌ 
கொண்டிருந்தார்‌. ஒருப்படுத்த இயலாத, கேள்விகள்‌ அவரது சிந்தைக்கு 
வந்தன: 

“பார்கவுன்சில்‌ தேர்வில்‌ வெற்றி பெற்ற பின்பு நீ என்ன 
செய்யப்போகின்றாய்‌?” 

“சட்டத்தைப்‌ பயிற்சியில்‌ நடைமுறைப்படுத்துவேன்‌. ” 

“பின்பு என்ன செய்வாய்‌?” 





“நான்‌ செல்வந்தனாவேன்‌. ” 

“அகுன்‌ பின்பு?” 

“நான்‌ ஓய்வு பெறுவேன்‌. ” 

“அகுன்‌ பின்பு?” 

“நான்‌ இறந்துபோவேன்‌. ” 

“அகுன்‌ பின்பு?” 

இந்தக்‌ கேள்விக்குப்‌ பதில்‌ வருவதற்கு முன்பு சற்றே நேரம்‌ கடந்தது, 
பின்பு நிதானமாகப்‌ பின்வரும்‌ பதில்‌ வந்தது: “நியாயத்தீர்ப்பு.” 

நியாயத்தீர்ப்பில்‌ தேவனை எதிர்கொள்ளுதல்‌ பற்றி சிந்தித்தலானது 
அந்த இளைஞரின்‌ வாழ்வை மாற்றியது' - அது உங்களுடைய வாழ்வையும்‌ 
மாற்றலாம்‌. மகாப்பெரிய இராஜதந்திரியான தானியேல்‌ வெப்ஸ்டர்‌ 
என்பவர்‌, தாம்‌ கொண்டிருந்த மிகவும்‌ தனிச்சிறப்பான சிந்தனையைப்‌ 
பகிர்ந்துகொள்ளும்படிக்‌ கேட்டுக்கொள்ளப்பட்டார்‌. அதற்கு அவர்‌, 
“தேவனிடத்தில்‌ எனது தனிப்பட்ட பொறுப்பு என்பதுதான்‌ எனது 
சிந்தையில்‌ வந்தடைந்த மிகமுக்கியமான சிந்தனையாகும்‌” என்று பதில்‌ 
அளித்தார்‌.” 

சாலொமோன்‌, “வாலிபனே, உன்‌ இளமையிலே சந்தோஷப்படு, உன்‌ 
வாலிப நாட்களிலே உன்‌ இருதயம்‌ உன்னைப்‌ பூரிப்பாக்கட்டும்‌; உன்‌ 


நெஞ்சின்‌ வழிகளிலும்‌, உன்‌ கண்ணின்‌ காட்சிகளிலும்‌ நட; ஆனாலும்‌ 





181 


இவையெல்லாவற்றினிமித்தமும்‌ தேவன்‌ உன்னை நியாயத்திலே 
கொண்டுவந்து நிறுத்துவார்‌ என்று அறி” என்று எழுதினார்‌ (பிரசங்கி 11:9). 
மார்ஸ்‌ மேடையில்‌ பவுல்‌, தத்துவ ஞானிகளிடத்தில்‌, “... மனந்திரும்ப 
வேண்டுமென்று எங்குமுள்ள மனுஷரெல்லாருக்கும்‌ கட்டளையிடுூறார்‌. 
மேலும்‌ ஒரு நாளைக்‌ குறித்திருக்கிறார்‌; அதிலே அவர்‌ தாம்‌ நியமித்த மனு 
ஷனைக்கொண்டு பூலோகத்தை நீதியாய்‌ நியாயந்தீர்ப்பார்‌” என்று கூறினார்‌ 
(நடபடிகள்‌ 17:30, 31). அவர்‌ கொரிந்துவில்‌ இருந்த கிறிஸ்கவர்களுக்கு, 
“நாமெல்லாரும்‌ கிறிஸ்துவின்‌ நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும்‌” 
என்று எழுதினார்‌ (2 கொரிந்தியர்‌ 5:10௮). எபிரெயருக்கு நிருபத்தை 
எழுதியவர்‌, “அன்றியும்‌ ஒரேதரம்‌ மரிப்பதும்‌ பின்பு நியாயத்தீர்ப்‌ 
படைவதும்‌ மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது” என்று கூறினார்‌ 
(எபிரெயர்‌ 9:27). 

வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20ன்‌ முதல்‌ பாகத்தில்‌ நாம்‌, சாத்தானு 
டைய அடைவிடத்தைக்‌ கண்டோம்‌. பிற்பாடு, 21, 22 அகிய 
அதிகாரங்களில்‌ நாம்‌, தேவனைப்‌ பின்பற்றுபவர்களின்‌ அடைவிடத்தைக்‌ 
காண்போம்‌. நமது தற்போதைய வசனப்பகுஇயானது (20ம்‌ அதிகாரத்தின்‌ 
பிற்பகுதி) 20:1-10 மற்றும்‌ வெளிப்படுத்தின விசேஷத்தின்‌ கடைசி இரண்டு 
அதிகாரங்கள்‌ ஆகியவற்றிற்கு இடையில்‌ ஒரு பாலம்‌ போன்றுள்ளது. இது, 
சாத்தானைப்‌ பின்பற்றுவதை விடாதிருப்பவர்களின்‌ அடைவிடத்தை 
வெளிப்படுத்துறெது. 20:11-15ன்‌ செய்தி - நீங்கள்‌ உட்பட - ஒவ்வொரு 
வருக்குமானதாக உள்ளது. இது, “நியாயத்தீர்ப்பைப்‌ பற்றி நீங்கள்‌ 
அறியவேண்டிய ஐந்து உண்மைகளை” அறிவிக்கிறது. 


நியாயத்தீர்ப்பின்‌ நாள்‌ ஒன்று இருக்கும்‌ (20:12) 
12ம்‌ வசனத்தில்‌ நாம்‌, “மரித்தோராகிய சிறியோரையும்‌ 
பெரியோரையும்‌ தேவனுக்கு முன்பாக நிற்கக்கண்டேன்‌ ... மரித்தோர்‌ 
தங்கள்‌ தங்கள்‌ கிரியைகளுக்குத்‌ தக்கதாக நியாயத்தர்ப்படைந்தார்கள்‌* 
என்று வாசிக்கின்றோம்‌. 
நியாயத்தீர்ப்பைப்‌ பற்றி, மத்தேயு 25:31-46ல்‌ உள்ளது போன்ற பல 
சித்தரிப்புகள்‌ வேதவசனங்களில்‌ காணப்படுகின்றன. வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ 20ல்‌ நியாயத்தீர்ப்பு நாள்‌ என்பது “மிகவும்‌ சிக்கனமான முறையில்‌ 
விவரிக்கப்படுகிறது.?” 1. F. இளேஸ்ஸன்‌ என்பவர்‌, “இது மிகவும்‌ 
சுருக்கமானதாக இருந்தாலும்‌, நியாயத்தீர்ப்பு பற்றி எழுதப்பட்ட 
வற்றிலேயே மிகவும்‌ மனதை ஈர்க்கக்கூடி யதாக உள்ளது”” என்று கூறினார்‌. 
ஒருவேளை நான்‌, கடைசி நியாயத்தீர்ப்பு நாளைப்‌ பற்றி 
வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20:11-15 பேசுகிறது என்று முதலில்‌ நிலைநாட்ட 
வேண்டியிருக்கும்‌. இது ரோமாபுரியின்மீது விழுந்ததான தற்காலிகமான 
நியாயத்தீர்ப்பு பற்றிய இன்னொரு அடையாளத்துவக்‌ குறிப்பாக மாத்திரம்‌ 
உள்ளது என்று சிலர்‌ நினைக்கின்றனர்‌. அது சாத்தியமானதாகவே உள்ளது,” 
ஆனால்‌ இவ்விடத்தில்‌ காட்சியில்‌ உள்ளது கடைசி நியாயத்தீர்ப்புதான்‌ 
என்று பல எழுத்தாளர்கள்‌ நம்புகின்றனர்‌ - நானும்‌ அதை 


182 


ஒப்புக்கொள்கின்றேன்‌. பின்வருபவற்றை ஆழ்ந்து சிந்தியுங்கள்‌: 

(1) வெளிப்படுத்தின விசேஷத்தில்‌ உள்ள வேறு எந்த நியாயத்தீர்ப்புக்‌ 
காட்சிக்கு முன்னதாகவும்‌ இல்லாத சிலவிஷயங்கள்‌, இந்த நியாயத்தீர்ப்புக்‌ 
காட்சிக்கு முன்னதாக உள்ளன: சாத்தானைத்‌ கள்ளி அடைத்தல்‌ (20:10). 
இந்தத்‌ தற்கால யுகத்தின்‌ முடிவு வரையிலும்‌ சாத்தான்‌ நரகத்தில்‌ தள்ளி 
ய்டைககபபடமாடடடான. 

(2) இவ்வசனப்பகுதியானது கடைசி நியாத்தீர்ப்பின்‌ நாளுக்கான 
அடிப்படைக்‌ கூறுகளைக்‌ கொண்டுள்ளது: மரித்தோர்‌ உயிர்ப்பிக்கப்‌ 
படுகின்றனர்‌; நியாயந்தீர்க்கப்படும்படி ஒவ்வொருவரும்‌ கர்த்தருக்கு 
முன்பாக நிற்கின்றனர்‌. துன்மார்க்கர்‌ நரகத்திற்குச்‌ செல்லுகின்றனர்‌, 
அதேவேளையில்‌ நீதிமான்கள்‌ பரலோகத்திற்குச்‌ செல்லுகின்றனர்‌ (மத்தேயு 
25:34, 41, 46 ஆயெ வசனங்களைக்‌ காணவும்‌). ரூபெல்‌ ஷெல்லி என்பவர்‌, 
“இவ்விடத்தில்‌ உள்ள நியாயத்தீர்ப்பின்‌ காட்சியானது, அந்த 
நாளைப்பற்றிப்‌ புதிய ஏற்பாட்டின்‌ எஞ்சிய பகுதியில்‌ வெளிப்படுத்தப்‌ 
பட்டுள்ள மற்ற ஒவ்வொரு உண்மையுடனும்‌ சீர்பொருந்தியுள்ளது”” என்று 
கூறினார்‌. 

(3) வெளிப்படுத்தின விசேஷத்தில்‌ உள்ள நியாயத்தீர்ப்பு பற்றிய வேறு 
எந்தக்‌ காட்சியும்‌ உள்ளடங்கியிராத இன்னொரு கூறு இந்தக்‌ காட்சியில்‌ 
உள்ளடங்கியிருக்கிறது: மரணம்‌ நீக்கப்படுதல்‌ (20:14). மரணம்‌ என்பது 
கிறிஸ்துவின்‌ தற்போதைய யுகத்தின்‌ முடிவு வரையிலும்‌ நீக்கப்படாது 
(1 கொரிந்தியர்‌ 15:25, 26). 

(4) வெளிப்படுத்தின விசேஷம்‌ புத்தகமானது ஒரு உச்சக்காட்சியை 
நோக்கிக்‌ கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. 20முதல்‌ 22வரையுள்ள 
அதிகாரங்கள்‌ “ஏறக்குறைய ஒரே மாதிரியானவைகளாக” இருந்தால்‌, 
இப்புத்தகம்‌ ஒரு எதிர்‌ உச்சக்‌ காட்சியுடன்‌ முடிவடைகிறது. W. B. வெஸ்ட்‌ 
ஜுனியர்‌ என்பவர்‌, “20ம்‌ அதிகாரத்தின்‌ கடை சிப்பகுதியிலும்‌, 21 மற்றும்‌ 
22 ஆகிய அதிகாரங்களிலும்தான்‌ வெளிப்படுத்தின விசேஷத்தின்‌ முடிவு 
உள்ளது. இவைகள்‌ ஒரு முற்றான உச்சக்காட்சியை முன்வைக்கின்றன. 
இவையில்லாத நிலையில்‌ இப்புத்தகம்‌ முடிவற்றதாக உள்ளது”” என்று 
எழுதினார்‌. இந்தக்‌ காரணங்களினால்‌, 20:11-15 வசனப்பகுதியானது 
நியாயத்தீர்ப்பின்‌ கடைசிநாளைப்‌ பற்றிப்‌ பேசுகிறது என்று நான்‌ 
முடிவுசெய்கின்றேன்‌. 

மகா நியாயத்தீர்ப்பின்‌ நாள்‌ என்று ஒரே ஓரு நாளைப்‌ பற்றியே 
வேதாகமம்‌ பேசுகிறது என்பதை நான்‌ வலியுறுத்தியாக வேண்டும்‌. ஆயிரம்‌ 
ஆண்டு அரசாட்சிக்கு முன்‌ இரண்டாம்வருகை கொள்கைக்காரர்கள்‌, பல 
உயிர்த்தெழுதல்கள்‌ உண்டு என்று போதிப்பது பற்றி நான்‌ முன்னதாக 
குறிப்பிட்டி ருந்தேன்‌. பெரும்பான்மையானவர்கள்‌, பல நியாயத்தீர்ப்பு 
நாட்கள்‌ உள்ளன என்றும்கூடப்‌ போதிக்கின்றனர்‌.” இருப்பினும்‌, 
வேதாகமமானது, ஒரே ஒரு நியாயத்தீர்ப்புநாள்‌ உண்டு என்றே 
போதிக்கிறது. இயேசு அடிக்கடி, “கடைசி நாள்‌” என்பது பற்றிப்‌ பேசினார்‌ 
(யோவான்‌ 6:39, 40, 44, 54): நீதிமான்கள்‌ “கடைசி நாளில்‌?” 
உயிர்ப்பிக்கப்படுவார்கள்‌ (யோவான்‌ 11:24), மற்றும்‌ துன்மார்க்கரும்‌ 


183 


“கடை நாளில்‌” நியாயந்தர்க்கப்படுவார்கள்‌ (யோவான்‌ 12:48). மரித்தோர்‌ 
உயிர்ப்பிக்கப்படும்‌ “கடைசிநாள்‌,” என்பது ஒன்றே ஒன்றுதான்‌ இருக்க 
முடியும்‌, அப்போது ஒவ்வொருவருமே நியாயத்தீர்ப்பை எதிர்‌ 
கொள்ளுவார்கள்‌. 

நியாயத்தீர்ப்பின்‌ நாள்‌ ஒன்று இருக்கும்‌ என்பதே நியாயத்தீர்ப்பைப்‌ 
பற்றி நீங்கள்‌ அறிய வேண்டிய முதல்‌ உண்மையாக உள்ளது. எட்வர்டு 
மெக்டாவெல்‌ என்பவர்‌, “நமது பிரசங்கித்தலில்‌ நாம்‌ ... வரலாற்றில்‌ தேவனு 
டைய கரம்‌, வரலாற்றில்‌ ஒரு இலக்கு மற்றும்‌ நிறைவேற்றம்‌ நோக்கிய 
அவரது இயக்குதல்‌ ஆகியவை பற்றிய உணர்வை அதிகமாகத்‌ 
தொலைத்துவிட்டோம்‌. நமக்கு தேவன்‌ கொண்டுவருகிற நிறைவேற்றம்‌ 
உண்டு என்பது பற்றிய தெளிவான உறுதிப்பாடு அவசியமாறெது”” என்று 
எழுதினார்‌. நியாயத்தீர்ப்பின்‌ நாள்தான்‌ அந்த “நிறைவேற்றமாக” உள்ளது. 
இந்த பூமியில்‌ வாழ்வு என்பது அந்த உச்சக்காட்சியை நோக்கிப்‌ 
பாய்ந்தோடிக்கொண்டிருக்கிறது. உலகத்தின்‌ வரலாறு அந்த ஒரு 
கணத்திற்கு இறங்கி வரும்‌.” 





கர்த்தர்‌ உங்கள்‌ நியாயாதிபதியாய்‌ 
இருப்பார்‌ (20:11) 

அந்த நாளைப்‌ பற்றி யோவான்‌ தமது விவரிப்பைத்‌ தொடங்குகையில்‌, 
பின்பு, “நான்‌ பெரிய வெள்ளைச்‌ சிங்காசனத்தையும்‌ அதின்மேல்‌ 
வீற்றிருக்கிறவரையும்‌ கண்டேன்‌” என்று அவர்‌ கூறினார்‌ (வசனம்‌ 11௮). 
இந்தச்‌ சிங்காசனத்தை நாம்‌ முதலில்‌ 4ம்‌ அதிகாரத்தில்‌ கண்டோம்‌: 
அண்டத்தின்‌ மையத்தில்‌ உள்ள சிங்காசனம்‌. இவ்விடத்தில்‌ இது 
“வெண்மைநிறமானது” என்று விவரிக்கப்படுகிறது, ஏனெனில்‌ இதில்‌ 
அமர்ந்திருப்பவர்‌ பரிசுத்தராய்‌ இருக்கின்றார்‌, இது “பெரியது” என்று 
அழைக்கப்படுகிறது, ஏனெனில்‌ இது மற்ற எல்லாச்‌ சிங்காசனங்களுக்கும்‌ 
மேலாக உள்ளது. 

“இதில்‌ அமர்ந்திருப்பவர்‌” யார்‌? இந்தச்‌ சிங்காசனம்‌ “தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பின்‌ ஆசனம்‌” என்று அழைக்கப்படுகிறது (வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ 14:10), மற்றும்‌ இது “கிறிஸ்துவின்‌ நியாயாசனம்‌” என்றும்‌ 
அழைக்கப்படுகிறது (2 கொரிந்தியர்‌ 5:10). பிதாவும்‌ குமாரனும்‌ ஆயெ 
இருவருமே இந்தச்‌ சிங்காசனத்தில்‌ வீற்றிருக்கின்றனர்‌,'' மற்றும்‌ இருவரும்‌ 
நியாயத்தீர்ப்பில்‌ ஈடுபட்டுள்ளனர்‌. “மேலும்‌ (தேவன்‌) ஒரு 
நாளைக்குறித்திருக்கிறார்‌; அதிலே அவர்‌ தாம்‌ நியமித்த மனுஷனைக்‌ 
கொண்டு பூலோகத்தை நீதியாய்‌ நியாயந்தீர்ப்பார்‌; அந்த மனுஷனை 
மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதின்‌ நிச்சயத்தை எல்லாருக்கும்‌ 
விளங்கப்பண்ணினார்‌” என்று பவுல்‌ கூறினார்‌ (நடபடிகள்‌ 17:31). 
மீண்டுமாகப்‌ பவுல்‌, “தேவன்‌ இயேசுகறிஸ்துவைக்‌ கொண்டு மனுஷ 
ருடைய அந்தரங்கங்களைக்‌ குறித்து நியாயத்தீர்ப்புக்கொடுப்பார்‌” என்று 
எழுதினார்‌ (ரோமர்‌ 2:16). 

சிங்காசனத்தில்‌ வீற்றிருப்பவரைப்பற்றி யோவான்‌, “அவருடைய 


184 


சமூகத்திலிருந்து பூமியும்‌ வானமும்‌ அகன்று போயின; அவைகளுக்கு 
இடம்காணப்படவில்லை”” என்று கூறினார்‌ (வசனம்‌ 11௮). 
இந்தக்கூற்றானது, “நமது உலகப்பிரகாரமான உணர்புலன்கள்‌ மூலம்‌ நாம்‌ 
அறிந்துள்ள பிரபஞ்சத்தின்‌ (பெருவெளியின்‌)” முடிவைக்‌ குறிக்கலாம்‌.” 
இயேசு, “வானமும்‌ பூமியும்‌ ஒழிந்து போகும்‌” என்று கூறினார்‌ (மத்தேயு 
5:18). பேதுரு, “கர்த்தருடைய நாள்‌ இரவிலே திருடன்‌ வருகிறவிதமாய்‌ 
வரும்‌; அப்பொழுது வானங்கள்‌ மடமட என்று அகன்றுபோம்‌, பூதங்கள்‌ 
வெந்து உருகிப்போம்‌; பூமியும்‌ அதிலுள்ள கிரியைகளும்‌ எரிந்து 
அழிந்துபோம்‌” என்று எழுதினார்‌ (2 பேதுரு 3:10).'* அடுத்த அதிகாரத்தில்‌ 
நாம்‌ காணப்போகின்றபடி, “முதலாம்‌” வானம்‌ மற்றும்‌ பூமி ஆகியவற்றை 
நீக்கிப்போடுதலானது “புதிய” வானம்‌ மற்றும்‌ பூமி ஆகியவற்றைச்‌ 
சாத்தியமாக்கும்‌ (21:1). 

இருப்பினும்‌, சந்தர்ப்பப்பொருளில்‌, வலியுறுத்தமானது கர்த்தருடைய 
மகிமையின்மீது இருப்பதைவிட அதிகமாக, அண்டத்தின்‌ அழிவின்மீது 
இருப்பதில்லை. “சிங்காசனத்தின்மீது அமர்ந்திருந்தவர்‌, சூரியனைக்கண்ட 
பனித்துளிப்போல்‌ பூமியும்‌ வானமும்‌ மறைந்துபோகும்படியான அதிகக்‌ 
கதிரொளியும்‌ ஆகர்ஷண சக்தியும்‌ கொண்டிருந்தார்‌.” 

கர்த்தார்நியாயாதிபதியாக இருப்பார்‌ என்பது நியாயத்தீர்ப்பைப்‌ பற்றி 
நீங்கள்‌ அறிய வேண்டிய இரண்டாவது உண்மையாக உள்ளது. விபசாரி 
யொருத்தியிடம்‌ அவளது ஜெபவாழ்வு பற்றிப்‌ பேட்டி காணப்பட்டது. 
கேள்விகளுக்குப்‌ பதில்‌ அளிக்கையில்‌ அவள்‌, “[தேவன்‌] என்னை 
நியாயந்தர்க்கப்போவதில்லை. தேவன்‌ எவரொருவரையும்‌ நியாயந்தீர்ப்பார்‌ 
என்று நான்‌ நினைக்கவில்லை” என்று கூறினாள்‌. அந்த நம்பிக்கையானது 
அவளை ஆறுதலாக உணரச்செய்தது - ஆனால்‌ அது தவறான நம்பிக்கையாய்‌ 
இருந்தது. நியாயத்தர்ப்பில்‌, கர்த்தர்‌ நியாயந்தீர்ப்பார்‌, மற்றும்‌ “அவருடைய 
நியாயத்தீர்ப்புகள்‌ சத்தியமும்‌ நீதியுமானவைகள்‌” (19:2). 








நீங்கள்‌ அங்கிருப்பீர்கள்‌ (20:12, 13) 

தொடர்ந்து யோவான்‌, “மரித்தோராயெ சிறியோரையும்‌ 
பெரியோரையும்‌ தேவனுக்குமுன்பாக நிற்கக்கண்டேன்‌” என்று எழுதினார்‌ 
(வசனம்‌ 12௮). நியாயத்தீர்ப்பில்கூட, “தேவனிடத்தில்‌ பட்சபாதம்‌ இல்லை” 
என்ற நிலையே இருக்கும்‌ (ரோமர்‌ 2:11; நடபடிகள்‌ 10:34ஐக்‌ காணவும்‌). 
“முக்கியமானவர்கள்‌” மற்றும்‌ “முக்கியமற்றவர்கள்‌” எனப்படும்‌ யாவரும்‌ 
நியாயத்தீர்ப்புப்‌ பெறும்படிக்கு அழைக்கப்பட்டுள்ளனர்‌. “வராதவர்கள்‌ 
என்று யாரும்‌ இருக்கமாட்டார்கள்‌ மற்றும்‌ விதிவிலக்குகள்‌ என்று எதுவும்‌ 
இருக்காது. ””* 

அடுத்த வசனம்‌, “சமுத்திரம்‌ தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, 
மரணமும்‌ பாதாளமும்‌'” தங்களிலுள்ள மரித்தோரை ஓஒப்புவித்தன” என்று 
கூறுகிறது (வசனம்‌ 13௮). வெளிப்படுத்தின விசேஷம்‌ புத்தகம்‌ முழுவதிலும்‌, 
மரணமும்‌ பாதாளமும்‌ இணைந்தே வருகின்றன (1:18; 6:8). “ மரணம்‌” 
என்பது மனிதனின்‌ பொதுவான முடிவாக உள்ளது ... மற்றும்‌ பாதாளம்‌” 


185 


என்பது அவர்களின்‌ பொதுவான அடைவிடமாக உள்ளது, ...””” “மரணம்‌” 
என்பவன்‌ 6ம்‌ (“நான்காவது குதிரையில்‌ ஏறியிருந்தவன்‌” என்ற விளக்க 
படத்தைக்‌ காணவும்‌.) அதிகாரத்தில்‌ நான்காவது குதிரையின்மீது 
ஏறியிருந்தவன்‌ என்பதையும்‌, அவனை “பாதாளம்‌” பின்தொடர்ந்தது 
என்பதையும்‌ நீங்கள்‌ நினைவில்‌ வைத்திருக்கலாம்‌.” 

உலகத்தின்‌ வரலாற்றினூடே, மரணம்‌ என்பது மனிதர்களின்‌ 
உடல்களை உரிமைகோருவதாக இருக்கையில்‌, பாதாளம்‌ என்பது 
அவர்களின்‌ ஆத்துமாக்களை உரிமைகோரியுள்ளது. அந்த “கடைசி மகா 
நாளில்‌?” மரணமும்‌ பாதாளமும்‌, தாங்கள்‌ பிடித்து வைத்துள்ள 
உடல்களையும்‌ ஆத்துமாக்களையும்‌ விடுவிக்கவேண்டும்‌ என்று கட்டாயப்‌ 
படுத்தப்படும்‌. 

சமுத்திரத்தில்‌ மரித்தவார்களின்‌ உடல்களும்‌ ஆத்துமாக்களும்‌, நிலத்தில்‌ 
மரித்தவர்களுடையவை போன்றே மரணம்‌ மற்றும்‌ பாதாளம்‌ 
ஆகியவற்றினிடமே இருக்கின்றன என்பதால்‌ “சமுத்திரம்‌ தன்னிலுள்ள 
மரித்தோரை ஓப்புவித்தது” என்ற வார்த்தைகள்‌ புதிரைப்போன்றுள்ளன. 
குறியீடு போன்ற இவ்வார்த்தைகள்‌, சரியான முறையில்‌ அடக்கம்‌ 
பண்ணுதல்‌ - அதாவது, கடலில்‌ காணாமற்போனவர்கள்‌ பெற்றுக்‌ 
கொள்ளாத அடக்கத்தைப்‌ பெறச்செய்தல்‌ - என்பது இந்த வாழ்விற்குப்‌ 
பின்பு ஒருவருடைய இருப்பு பற்றிய விஷயத்தில்‌ மிகவும்‌ முக்கியமானதாக 
இருந்தது என்ற பழங்காலக்‌ கருத்தைப்‌ பிரதிபலித்தன என்று பல 
எழுத்தாளர்கள்‌ நினைக்கின்றனர்‌. இவ்விதமாக, 20:13ன்‌ வார்த்தைகள்‌, 
மரித்த யாவரையும்‌, அவர்கள்‌ எங்கே அல்லது எப்படி மரித்திருப்பினும்‌, 
தேவன்‌ உயிரோடே எழுப்பக்கூடும்‌ மற்றும்‌ எழுப்புவார்‌ என்ற 
உறுதிப்பாட்டை அளிக்கின்றன. இந்த வார்த்தைகள்‌ எதை 
அர்த்தப்படுத்தினாலும்‌,”' ஒருவருமே நியாயத்தீர்ப்பில்‌ இருந்து தப்பிக்க 
இயலாது என்பதே செய்தியாக உள்ளது. 

சமுத்திரம்‌, மரணம்‌ மற்றும்‌ பாதாளம்‌ ஆகியவை தங்களிலுள்ள 
மரித்தோரை ஓப்புவித்தன என்பது, மரித்தோரில்‌ இருந்து உயிர்த்தெழுதல்‌ 
பற்றிப்‌ பேசுவதின்‌ உருவகமான மொழிநடையாக உள்ளது. இயேசு, 
“பிரேதக்குமிகளிலுள்ள அனைவரும்‌ அவருடைய சத்தத்தைக்‌ கேட்குங்‌ 
காலம்‌ வரும்‌; அப்பொழுது நன்மைசெய்தவர்கள்‌ ஜீவனை அடையும்படி 
எழுந்திருக்றெவர்களாகவும்‌, தீமைசெய்தவர்கள்‌ ஆக்கினையை அடையும்‌ 
படி எழுந்திருக்றெவர்களாகவும்‌ புறப்படுவார்கள்‌” என்று கூறினார்‌ 
(யோவான்‌ 5:28, 29). பவுலின்‌ கூற்றுப்படி, “நீதிமான்களும்‌ அநீதி 
மான்களுமாகிய மரித்தோர்‌ உயிர்த்தெழுந்திருப்பது உண்டு” (நடபடிகள்‌ 
24:15).” கிறிஸ்து மறுபடியும்‌ வரும்போது, “மரித்தோர்‌ உயிர்ப்‌ 








பிக்கப்படுவார்கள்‌,” உயிருடன்‌ இருப்பவர்கள்‌ “மறுரூபமாக்கப்படுவார்கள்‌” 
(1 கொரிந்தியர்‌ 15:52), அதன்பின்பு ஒவ்வொருவரும்‌ நியாயத்தீர்ப்பை 
எதிர்கொள்வார்கள்‌. 

நீதிமான்கள்‌ நியாயத்தீர்ப்பு நாளில்‌ சிங்காசனத்தின்முன்பு நிற்பார்கள்‌ 
என்ற கருத்தைச்‌ சிலர்‌ மறுக்கின்றனர்‌; அந்த மாபெரும்‌ நிகழ்ச்சி 
துன்மார்க்கருக்கு மாத்திரம்‌ உரியது என்று அவர்கள்‌ வலியுறுத்துகின்றனர்‌.”” 


186 


வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20:11-15ல்‌ அவிசுவாசிகளின்‌ முடிவின்மீதே 
வலியுறுத்தம்‌ உள்ளது என்பதை நான்‌ ஓப்புக்கொள்கின்றேன்‌,”” ஆனால்‌ 
இவ்வசனப்பகுதியின்‌” விபரங்கள்‌, நீதிமான்கள்‌ மற்றும்‌ அநீதிமான்க௧ளாயெ 
யாவருக்கும்‌ நியாயத்தீர்ப்புநாள்‌ உள்ளது என்ற பொதுவான வேதாகம 
போதனையுடன்‌ ஒருமித்துள்ளன. 

கிறிஸ்தவர்களுக்குப்‌ பவுல்‌, “ஏனென்றால்‌, சரீரத்தில்‌ அவனவன்‌ செய்த 
நன்மைக்காவது தமைக்காவது கக்க பலன்‌ அடையும்படிக்கு நாமெல்லாரும்‌ 
கிறிஸ்துவின்‌ நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும்‌” என்று 
எழுதினார்‌ (2 கொரிந்தியர்‌ 5:10). அவர்‌, ரோமர்‌ 2:6-8ல்‌ கர்த்தருடைய 
நீதியான நியாயத்தர்ப்பின்‌ “நாளில்‌” என்ன நடைபெறும்‌ என்பது பற்றிப்‌ 
பின்வரும்‌ விவரிப்பைக்‌ கொடுத்தார்‌: 


தேவன்‌ அவனவனுடைய கிரியைகளுக்குத்தக்கதாய்‌ அவனவனுக்குப்‌ 
பலனளிப்பார்‌. சோர்ந்துபோகாமல்‌ நற்கிரியைகளைச்‌ செய்து, 
மகிமையையும்‌ கனத்தையும்‌ அழியாமையையும்‌ தேடுறெவர்களுக்கு 
நித்திய ஜீவனை அளிப்பார்‌. சண்டைக்காரராயிருந்து, சத்தியத்திற்குக்‌ 
கீழ்ப்படியாமல்‌, அறியாயத்திற்குக்‌ கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ 
உக்கிரகோபாக்கினை வரும்‌ (வசனங்கள்‌ 9, 10ஐக்‌ காணவும்‌). 


நியாயத்தீர்ப்பு “தேவனுடைய வீட்டிலே தொடங்கும்‌” என்று பேதுரு 
குறிப்பிட்டார்‌ (1 பேதுரு 4:17). மத்தேயு 25ல்‌, நற்செயல்களைச்‌ 
செய்திருந்தவர்கள்‌, நற்செயல்களைச்‌ செய்யத்‌ தவறியிருந்தவார்களுடன்‌ 
சேர்ந்தே நியாயந்தீர்க்கப்படுகின்றனர்‌ (மத்தேயூ 25:31-46). 
வெளிப்படுத்தின விசேஷம்‌ புத்தகம்கூட, மரித்தவர்கள்‌ நியாயந்‌ 
தீர்க்கப்படும்‌ பொதுவான காலவேளையில்தான்‌ உண்மையுள்ள 
வார்களுக்குப்‌ பலன்‌ அளிக்கப்படும்‌ என்று சுட்டிக்காண்பிக்கிறது 
(வெளிப்படுத்தின விசேஷம்‌ 11:18). ஒரு நாளிலே நாம்‌ எல்லாரும்‌ தேவனை 
எதிர்கொள்ள வேண்டும்‌ என்பதே வேதவசனங்களின்‌ போதனையாக 
உள்ளது.” 

இது, நியாயந்தீர்ப்பைப்‌ பற்றிய ஒவ்வொன்றையும்‌ நாம்‌ 
அறிந்துள்ளோம்‌ என்று அர்த்தப்படுத்துகிறதா? என்ன நடைபெறும்‌ 
என்பதை நாம்‌ மிகச்‌ சரியாக அறிந்துள்ளோம்‌ என்று இது அர்த்தப்‌ 
படுத்துகிறதா? இது, நியாயத்தீர்ப்பைப்‌ பற்றி உள்ளடங்கியிருக்கும்‌ 
ஒவ்வொரு சிரமத்தையும்‌ நாம்‌ தீர்த்துவைக்க முடியும்‌ என்று 
அர்த்தப்படுத்துறெதா?2” இல்லை, இல்லை, இல்லை. இந்த வாழ்வுக்குப்‌ 
பின்னால்‌ இருக்கும்‌ விஷயங்களைப்‌ பற்றி நாம்‌ கலந்துரையாடுகையில்‌, 
கருப்பைக்கு அப்பால்‌ உள்ள வாழ்வின்‌ இயல்பைப்‌ பற்றிக்‌ கலந்துரையாடும்‌ 
இன்னும்‌ பிறக்காத குழந்தைகளைப்போல்‌ இருக்கின்றோம்‌. இருந்தாலும்‌, 
நாம்‌ எதை அறிய வேண்டும்‌ என்று தேவன்‌ நோக்கங்கொண்டுள்ளாரோ, 
அதை நாம்‌ அறிய முடியும்‌: நியாயத்தீர்ப்பின்‌ நாள்‌ ஒன்றிருக்கும்‌, அங்கு 
ஒவ்வொரு நபரும்‌ இருப்பார்‌, ஒவ்வொரு நபரும்‌ நியாயந்தீர்க்கப்படுவார்‌! 

நீங்கள்‌ அங்கிருப்பிர்கள்‌ என்பது நியாயத்தீர்ப்பைப்‌ பற்றி நீங்கள்‌ அறிய 
வேண்டிய மூன்றாவது உண்மையாக உள்ளது. 


187 


உங்கள்‌ செயல்களுக்குத்‌ தக்கவாறு 
நீங்கள்‌ நியாயந்தீர்க்கப்படுவீர்கள்‌ (20:12, 13, 15) 
யோவான்‌ கண்ட தரிசனத்தில்‌, சிங்காசனத்திற்கு முன்பாகத்‌ திரளான 
மக்கள்‌ கூட்டம்‌ நின்றுகொண்டிருக்கையில்‌, “புஸ்தகங்கள்‌ 
5528 


திறக்கப்பட்டன” மற்றும்‌ “அந்த புஸ்தகங்களில்‌ எழுதப்பட்ட வைகளின்‌ 


படியே, மரித்தோர்‌ ... நியாயத்தீர்ப்படைந்தார்கள்‌” (வசனம்‌ 12ஆ, ஈ). 


தேவனுடைய வசனம்‌ 

திறக்கப்பட்ட “புத்தகங்கள்‌” பற்றிய விரிவான விபரங்களை, 
வசனப்பகுதி தருவதில்லை, ஆனால்‌ அவற்றினூடே தேவனுடைய 
வசனங்களே சிறப்புற விளங்கும்‌ என்பது பற்றி நாம்‌ நம்பிக்கையாய்‌ இருக்க 
முடியும்‌. இயேசு, “என்னைத்‌ கள்ளி என்‌ வர்த்தைகளை 
ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்தர்க்றெதொன்றிருக்றெது; நான்‌ சொன்ன 
வசனமே அவனைக்‌ கடை சிநாளில்‌ நியாயந்தீர்க்கும்‌” என்று கூறினார்‌ 
(யோவான்‌ 12:48). நாம்‌, மனிதர்களுடைய எழுத்துக்களின்படியல்ல - 
வேதாகமத்தின்படி மட்டுமே நியாயந்தர்க்கப்படுவோம்‌. 


நமது செயல்கள்‌ பற்றிய பதிவேடு 

புத்தகங்கள்‌ சிலவற்றில்‌, மக்களின்‌ வாழ்வு (அவர்களின்‌ சிந்தனைகள்‌, 
அவர்களின்‌ வார்த்தைகள்‌, மற்றும்‌ அவர்களின்‌ செயல்கள்‌) பற்றிய பதிவேடு 
அடங்கியுள்ளது என்பது தெளிவு, ஏனெனில்‌ மரித்தோர்‌ “தங்கள்‌ தங்கள்‌ 
இரியைகளுக்குத்‌ தக்கவாறு” நியாயந்தீர்க்கப்படுவார்கள்‌ என்று இருமுறை 
நமக்கு கூறப்பட்டுள்ளது (வசனம்‌ 12ஈ, 13ஆ). 

நமது செயல்களுக்குத்‌ தக்கவாறு நாம்‌ நியாயந்தீர்க்கப்படுவோம்‌ என்ற 





கருத்தைச்‌ சிலர்‌ மறுக்கின்றனர்‌, ஆனால்‌ அந்தக்‌ கொள்கையானது 
வேதாகமம்‌ முழுவதிலும்‌ போதிக்கப்பட்டுள்ளது. ஞானியான மனிகர்‌, 
“ஓவ்வொரு கிரியையையும்‌, அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும்‌, 
நன்மையானாலும்‌ தீமையானாலும்‌, தேவன்‌ நியாயத்திலே 
கொண்டுவருவார்‌” என்று கூறினார்‌ (பிரசங்கி 12:14). நியாயத்தீர்ப்பின்‌ 
நாளில்‌ தேவன்‌, “அவனவனுடைய கிரியைகளுக்குத்‌ தக்கதாய்‌ அவனவனுக்குப்‌ 
பலனளிப்பார்‌” என்று பவுல்‌ எழுதினார்‌ (ரோமர்‌ 2:5, 6). இயேசு தமது 
தூதர்களுடன்‌ மகிமையில்‌ வரும்போது, அவர்‌ “அவனவன்‌ இரியைக்குத்‌ 
குக்கதாக அவனவனுக்குப்‌ பலனளிப்பார்‌” என்று அவரே கூறினார்‌ (மத்தேயு 
16:27). அவர்‌ (இயேசு), தியத்கீராவில்‌ இருந்த கிறிஸ்தவர்களுக்கு, “உங்களில்‌ 
ஒவ்வொருவனுக்கும்‌ உங்கள்‌ கிரியைகளின்‌ படியே பலனளிப்பேன்‌” என்று 
கூறினார்‌ (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 2:23). 

யாரேனும்‌ ஒருவர்‌, “ஆனால்‌ நம்மில்‌ எவரும்‌ இரட்சிக்கப்படுவதற்குப்‌ 
போதுமான நற்செயல்களைச்‌ செய்ய இயலாதே” என்று மறுப்புரைக்கலாம்‌. 
அது உண்மையே (எபேசியர்‌ 2:8, 9); ஆனால்‌, இராபர்ட்‌ மவுன்ஸ்‌ என்பவர்‌ 
வலியுறுத்தியபடி, “இங்கு கிரியைகளினால்‌ இரட்சிப்பு என்பது விஷயமாக 
இருப்பதில்லை, ஆனால்‌ தேவனுடன்‌ மனிதருக்குள்ள உண்மையான உறவு 


188 


பற்றிய மறுக்க முடியாத ஆதாரமே கிரியைகளாக உள்ளன என்பதே 


விஷயமாக உள்ளது.” 


நமது கிரியைகள்‌ நமது விசுவாசத்தைக்‌ 
காண்பிக்கின்றன (யாக்கோபு 2:18), நமது அன்பை விளக்கப்படுத்துகின்றன 
(யோவான்‌ 14:15; 1 யோவான்‌ 5:3), மற்றும்‌ கர்த்தருக்கான நமது 
பதில்செயலை நிறைவு செய்கின்றன (யாக்கோபு 2:21, 22; எபேசியர்‌ 2:10). 

“பதிவேட்டில்‌ எழுதும்‌ தூதர்கள்‌” என்பவர்கள்‌ நாம்‌ சொல்லுகின்ற 
அல்லது செய்கின்ற ஒவ்வொன்றையும்‌ எழுதிவைக்கின்றனர்‌ என்று சிலர்‌ 
கற்பனை செய்துள்ளனர்‌. இந்தப்‌ புத்தகங்கள்‌, “ஏதொன்றும்‌ 
அறியப்படாதாயிராதவரும்‌ ஏதொன்றும்‌ மறக்கப்படுகிறதாயிராதவருமான 
நியாயாதிபதியாகிய தேவனுடைய சார்வஞானத்திற்காக 
நிலைநிற்கக்கூடும்‌.””' 

ஒவ்வொருவருடைய வாழ்வும்‌ பரலோகத்தில்‌ “பதிவுசெய்யப்பட்டு” 
இருக்கிறது என்ற உண்மை, இரு விஷயங்களைக்‌ கூறுகிறது: இது நாம்‌ 
ஒவ்வொருவரும்‌ முக்கியமானவர்கள்‌, இது நாம்‌ செய்கின்ற ஒவ்வொன்றும்‌ 
முக்கியமானது என்று கூறுகிறது. மேலும்‌ இது, நாம்‌ உணர்ந்து அறிந்தாலும்‌ 
இல்லையென்றாலும்‌, நம்முடைய ஓவ்வொரு சிந்தனை, சொல்‌ மற்றும்‌ 
செயலும்‌ நித்தியமான விளைவைக்கொண்டுள்ளது என்றும்‌ கூறுகிறது 
(மத்தேயு 12:36ஐக்‌ காணவும்‌). 

எனது பலவீனம்‌ மற்றும்‌ பாவம்‌ ஒவ்வொன்றும்‌ மற்றவர்களின்‌ 
பார்வைக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருத்தல்‌ என்பதைக்‌ காட்டிலும்‌ அதிகம்‌ 
சங்கடமூட்டுவதாக - அல்லது சிறுமைப்படுத்துவதாக - அல்லது 
பயமுறுத்துவதாக - வேறொன்றையும்‌ என்னால்‌ நினைத்துப்பார்க்க 
முடியவில்லை. ஆகையால்‌ “தேவனால்‌ நினைவுகூரும்படியாக எவற்றை 
அவர்‌ முடிவுசெய்துள்ளாரோ மற்றும்‌ மறக்கும்படி அவர்‌ எவற்றை 
முடிவுசெய்துள்ளாரோ, ... அவை அந்தப்‌ பதிவேட்டுப்‌ புத்தகங்களில்‌ 
அடங்கியுள்ளவை தீர்மானிக்கப்பட்டுள்ளது”””” என்று விரைவாகக்‌ 
குறிப்பிட என்னை அனுமதியுங்கள்‌. தேவனுக்கு நன்றி, சிலவற்றை 
மறப்பதாக அவர்‌ வாக்குத்தத்தம்‌ செய்துள்ளார்‌ (எரேமியா 31:34; எபிரெயர்‌ 
8:12)! குறிப்பாக, அவர்‌ தமது குமாரனுடைய இரத்தத்தினால்‌ நீக்கப்பட்ட 
பாவங்களை நினைவுகூருவதில்லை (ரோமர்‌ 5:9; எபேசியர்‌ 1:7).” 


மார்ட்டின்‌ லூத்தர்‌ என்பவர்‌ தமது கனவுகள்‌ ஒன்றில்‌, சுவர்‌ 
அலமாரிகளில்‌ வரிசையாக நிறையப்‌ புத்தகங்கள்‌ அடுக்கப்பட்டுள்ள 
ஒரு அறைக்குள்‌ பிசாசானவன்‌ வந்து, அவரை வாசிக்கச்சொல்லிக்‌ 
கட்டளையிட்டதாக ஒருமுறை கூறினார்‌. அந்தப்‌ புத்தகங்கள்‌ தமது 
வாழ்வின்‌ பதிவேடாகவே இருந்தது என்பதை விரைவில்‌ அவர்‌ 
கண்டறிந்தார்‌, அதுவும்‌ அவை யாவும்‌ அவரது சொந்தக்‌ கைகளி 
னாலேயே எழுதப்பட்டவைகளாய்‌ இருந்தன. சாத்தான்‌ “இது 
உண்மையா? நீதான்‌ இவற்றையெல்லாம்‌ எழுதினாயா?”” என்று 
கேட்டான்‌. பிசாசானவன்‌ போவதற்காக அந்தப்புத்தகங்களைப்‌ 
பொறுக்கும்‌ வரையில்‌ லூத்தர்‌, தாம்‌ பயமடைந்ததை, பரிதாபமாகவும்‌ 
பேச்சற்றும்‌ நின்றதை நினைவுகூர்ந்தார்‌. பின்பு அவர்‌, “அது 
உண்மையே, அதன்‌ ஒவ்வொரு வார்த்தையையும்‌ எனது கைதான்‌ 


189 


எழுதிற்று, ஆனால்‌ அவை யாவற்றின்‌ குறுக்காவும்‌ “இயேசு 
கிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ சகலபாவங்களையும்‌ நீக்கி சுத்திகரிக்கிறது” 
என்று எழுது” என்று கூவினார்‌.” 


கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினால்‌ கழுவப்படுதல்‌ என்பதைக்‌ தவிர, 
கிறிஸ்துவுக்குள்‌ ஞானஸ்நானம்‌ பெறுவதற்குக்‌ காரணம்‌ வேறெதுவும்‌ 
இல்லையென்றாலும்‌, அதுவே போதுமானதாக இருக்கவேண்டும்‌! 
(நடபடிகள்‌ 22:16), இரத்தத்தினால்‌ தொடர்ந்து சுத்திகரிப்பைப்‌ 
பெற்றுக்கொள்ளுதல்‌ என்பதைக்‌ தவிர, தேவனுடைய வசனத்தின்‌ 
“வெளிச்சத்தில்‌ நடப்பதற்கு”க்‌ காரணம்‌ வேறெதுவும்‌ இல்லையென்றாலும்‌, 
அதுவே போதுமானதாக இருக்கவேண்டும்‌! (1 யோவான்‌ 1:7). 





பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ முடிவுக்காலத்திற்கு 
அண்மையில்‌, ஸ்வீடன்‌ நாட்டு வேதியியலாளரான ஆல்‌ஃபிரெட்‌ 
நோபல்‌” என்பவர்‌, உள்ளூர்‌ செய்தித்தாள்‌ ஒன்றில்‌ தமது சொந்த 
மரணத்திற்கான இரங்கல்‌ செய்தியை வாசிக்கும்படி ஒருநாள்‌ 
காலையில்‌ விழித்தெழுந்தார்‌: “டைனமைட்டைக்‌ கண்டுபிடித்த 
ஆல்‌ஃபிரெட்‌ நோபல்‌ அவர்கள்‌ நேற்று இறந்துபோனார்‌, இவர்‌ 
இதற்கு முன்பு இல்லாத அளவு அதிகமான மக்கள்‌ யுத்தத்தில்‌ 
இறக்கும்படியான கண்டுபிடிப்பை வடிவமைத்தார்‌, இவர்‌ ஒரு 
பெரும்‌ செல்வந்தராக இறந்துபோனார்‌. ” 

உண்மையில்‌, ஆல்‌ஃபிரெட்‌ நோபலின்‌ மூத்த சகோதரர்தான்‌ 
இறந்துடோயிருந்தார்‌; செய்தித்தாள்‌ நிருபர்‌ ஒருவர்‌ மரண வாசகச்‌ 
செய்தியை குளறுபடி செய்திருந்தார்‌. 

ஆனால்‌ இந்த விபரமானது நோபல்‌ மீது ஆழ்ந்தறிவுள்ள 
செயல்விளைவைக்‌ கொண்டிருந்தது. அவர்‌ மக்களைத்‌ திறம்படக்‌ 
கொலைசெய்யும்‌ வழிமுறையை மேம்படுத்தியவர்‌ என்றும்‌ அந்தச்‌ 
செயல்முறையில்‌ செல்வங்களைச்‌ சேர்த்துக்‌ குவித்தவர்‌ என்றும்‌ 
அறியப்படுவதற்குப்‌ பதிலாக, வேறுவகையில்‌ அறியப்படவேண்டும்‌ 
என்று விரும்பினார்‌. எனவே அவர்‌ நோபல்‌ பரிசு என்ற ஒன்றை நிறுவி, 
சமாதானத்தை விளைவிக்கும்‌ அறிவியல்‌ அறிஞர்கள்‌ மற்றும்‌ 
எழுத்தாளர்களுக்கு வெகுமதி அளிக்கும்‌ திட்டத்தை தோற்றுவித்தார்‌. 

நோபல்‌, “கால ஓட்டத்தின்‌ மத்தியில்‌ ஒவ்வொரு மனிதரும்‌ தனது 
மரணவாசகத்தைத்‌ திருத்தி புதிதாக எழுதுவதற்கு வாய்ப்பைப்‌ 
பெற்றிருக்கவேண்டும்‌” என்று கூறினார்‌.” 


அப்படிப்பட்ட வாய்ப்பு ஒன்றை இன்று நீங்கள்‌ கொண்டு 
இருக்கின்றீர்கள்‌. உங்கள்‌ வாழ்வை அது முடித்துவிட்டது என்பதுபோல்‌ 
கண்ணோக்குங்கள்‌. நீங்கள்‌ இப்போது இறப்பீர்கள்‌ என்றால்‌, 
நியாயத்தீர்ப்பில்‌ உங்களைப்‌ பற்றி வெளியரங்கமாக்கப்படுவது எதுவாக 
இருக்கும்‌ என்று கற்பனை செய்து பாருங்கள்‌. நீங்கள்‌ காண்பது உங்களுக்கு 
விருப்பம்‌ இல்லையென்றால்‌, உங்கள்‌ வாழ்வின்‌ பதிவேட்டை - அன்பும்‌ 
கிருபையும்‌ உள்ள கர்த்தரிடம்‌ உடனடியாக ஓடிச்செல்வதன்‌ மூலம்‌ - 
“மாற்றி எழுதுங்கள்‌!” 





190 


அந்த நாளில்‌ பலர்‌ ஒரு சிறு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகத்‌ தாங்கள்‌ 
கொண்டிருந்த எல்லாவற்றையும்‌ கொடுப்பார்கள்‌ - ஆனால்‌ 
அப்போது மிகவும்‌ தாமதமாகியிருக்கும்‌. ஆனால்‌ இன்று நீங்கள்‌ 
இயேசு கிறிஸ்துவின்மீது நம்பிக்கை வைத்து அவரது சித்தத்திற்குக்‌ 
கீழ்ப்படிந்து, இவ்விதமாக, பதிவேட்டில்‌ ஒரு சிறு பாகத்தில்‌ 
மாத்திரமல்ல, ஆனால்‌ முழுமையையும்‌ மாற்றம்‌ பெறச்‌ செய்ய 
முடியும்‌ - இயேசு கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினால்‌ கழுவி சுத்திகரிக்கப்‌ 
படுவதன்மூலம்‌!” 


ஜீவபுத்தகம்‌ 

கடைசியாக ஒரு புத்தகம்‌ திறக்கப்பட்டது: “ஜீவபுஸ்தகம்‌ என்னும்‌ 
வேறொரு புஸ்தகமும்‌ திறக்கப்பட்டது” (வசனம்‌ 12இ).” ஜீவபுஸ்ககம்‌ 
என்பது வெளிப்படுத்தின விசேஷம்‌ முழுவதிலும்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது 
(3:5; 13:8; 17:8; 21:27); இது தேவனுக்கு உண்மையுள்ளவர்களைப்‌ பற்றிய 
பதிவேடாகும்‌.* “பழங்கால உலகத்தில்‌ ஆட்சியாளர்கள்‌, தங்கள்‌ 
வட்டாரங்களில்‌ குடிமக்களாய்‌ இருந்தவர்கள்‌ பற்றிய பதிவேடுகளைப்‌ 
பராமரித்து வந்தனர்‌, ஒரு மனிதன்‌ இறக்கும்போதோ அல்லது குடிமகன்‌ 
என்ற உரிமையை இழக்கும்போதோ மாத்திரமே அவனது பெயர்‌ அந்தப்‌ 
பதிவேட்டில்‌ இருந்து நீக்கப்படும்‌. ஜீவபுஸ்தகம்‌ என்பது தேவனுக்‌ 
குரியவர்களின்‌ பெயர்கள்‌ அடங்கிய பதிவேடு ஆகும்‌.” இதை 
வேறுவிதமாகக்‌ கூறுவதென்றால்‌, இந்தப்‌ புஸ்தகம்‌, இயேசுவின்‌ 
இரத்தத்தினால்‌ பாவங்கள்‌ மூடப்பட்டவர்களின்‌ பெயர்களைப்‌ 
பட்டியலாகக்‌ கொண்டுள்ளது. 

நான்‌ நியாயத்தீர்ப்பைப்‌ பற்றிப்‌ பிரசங்கிக்கும்போது, சிலவேளைகளில்‌ 
நான்‌, தேவனுடைய வசனத்தை மக்களின்‌ வாழ்வுபற்றிய பதிவேட்டுடன்‌ 
ஒப்பிடப்பட்டிருப்பதாகச்‌ சித்தரித்து, அதன்பின்பு ஜீவபுத்தகமானது 
கடைசி அதிகாரத்துவம்‌ என்ற வகையில்‌ ஆய்வுச்செய்யப்பட்டிருப்பதாகச்‌ 
சித்தரிப்பதுண்டு. 15ம்‌ வசனம்‌, “ஜீவபுஸ்ககத்திலே எழுதப்பட்டவனாகக்‌ 
காணப்படாதவனெவனோ அவன்‌ அக்கினிக்கடலிலே கள்ளப்பட்டான்‌” 
என்று கூறுகிறதே. என்ன நடக்கும்‌ என்று மிகச்சரியாக நாம்‌ 
அறிந்திருப்பதில்லை என்று நாம்‌ மீண்டும்‌ ஒப்புக்கொண்டாக வேண்டும்‌ - 
ஆனால்‌ நாம்‌ எவற்றை அறியவேண்டும்‌ என்று தேவன்‌ விரும்புகின்றாரோ, 
அவற்றை அறிகின்றோம்‌. நாம்‌ தேவனுக்கு முன்பாக நிற்கும்போது, 
புத்தகங்கள்‌ திறக்கப்படும்‌, நாம்‌ அந்தப்‌ புத்தகங்களில்‌ உள்ளவற்றிலிருந்து, 
இந்த வாழ்வில்‌ நாம்‌ செய்துள்ளவற்றின்படியாக நியாயந்தீர்க்கப்படுவோம்‌. 

நீங்கள்‌ உங்கள்‌ செயல்களுக்குத்‌ தக்கவாறு நியாயந்தீர்க்கப்படுவீர்கள்‌ 
என்பது நியாயத்தீர்ப்பைப்‌ பற்றி நீங்கள்‌ அறிய வேண்டிய நான்காவது 
உண்மையாக உள்ளது. 





191 


நீங்கள்‌ பரலோகத்திற்கோ அல்லது நரகத்திற்கோ 
அனுப்பப்படுவீர்கள்‌ (20:14, 15) 
மத்தேயு 25ல்‌ உள்ள நியாயத்தீர்ப்புக்‌ காட்சி, நீதிமான்கள்‌ மற்றும்‌ 
அநீதிமான்கள்‌ ஆகியோரின்‌ நித்திய அடைவிடங்கள்‌ பற்றிப்‌ பேசுகிறது: 


அப்பொழுது ராஜா தமது வலதுபக்கத்தில்‌ நிற்பவர்களைப்‌ பார்த்து: 
“வாருங்கள்‌, என்‌ பிதாவினால்‌ ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம்‌ 
உண்டானதுமுதல்‌ உங்களுக்காக ஆயத்தம்பண்ணப்பட்டிருக்கிற 
ராஜ்யத்தைச்‌ சுதந்தரித்துக்கொள்ளுங்கள்‌” என்பார்‌. ... அப்பொழுது 
இடது பக்கத்தில்‌ நிற்பவர்களைப்‌ பார்த்து, அவர்‌: 
“சபிக்கப்பட்டவர்களே, என்னைவிட்டு, பிசாசுக்காகவும்‌ அவன்‌ 
தூதர்களுக்காகவும்‌ ஆயத்தம்பண்ணப்பட்டிருக்கிற நித்திய 
அக்கினியிலே போங்கள்‌”; என்பார்‌ ... அந்தப்படி இவர்கள்‌ நித்திய 
ஆக்கினையை அடையவும்‌, நீதிமான்களோ நித்திய ஜீவனை 
அடையவும்‌ போவார்கள்‌ (மத்தேயு 25:34-46). 


இருப்பினும்‌, வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20:11-15ல்‌, தேவனுடைய 
அன்பின்‌ உடன்படிக்கைகளைப்‌ புறக்கணித்திருப்பவர்கள்மீதே 
பாய்வுவெளிச்சம்‌ வீசப்பட்டுள்ளது. 21 மற்றும்‌ 22ம்‌ அதிகாரங்களை நாம்‌ 
திருப்பி, நீதிமான்களின்‌ அடைவிடம்‌ பற்றி வாசிப்பதற்கு முன்பு, 
சாத்தானைப்‌ பின்பற்றுபவர்களுக்கு என்ன நேரிடும்‌ என்பது நமக்குக்‌ 
கூறப்படுகிறது. 


மரணமும்‌ பாதாளமும்‌ இல்லாமல்‌ போகுதல்‌ 

நமது வசனப்பகுஇயின்‌ கடை சிப்பிரிவு, “அப்பொழுது மரணமும்‌ 
பாதாளமும்‌ அக்கினிக்கடலிலே தள்ளப்பட்டன” (வசனம்‌ 14௮) என்று 
அறிவித்துத்‌ தொடங்குகிறது. மரணமும்‌ பாதாளமும்‌ வெளிப்படுத்தின 
விசேஷத்தில்‌, மனிதகுலம்‌ முழுவதையும்‌ விழுங்கும்‌ நோக்கம்கொண்ட 
“அசாதாரணப்‌ பசிகொண்ட திருப்திப்படுத்த முடியாத பெருமிருகங்கள்‌” 
என்று நபர்த்துவப்படுத்தப்பட்டுள்ளன.”” நமது வேதவசனப்பகுதியின்‌ 13ம்‌ 
வசனத்தில்‌, இவைகள்‌ தங்களின்‌ இரையைக்‌ கக்கும்படிக்கு 
நிர்பந்திக்கப்பட்டன. இவைகளின்‌ நோக்கம்‌ நிறைவேறிய உடனே 
இவைகள்‌ இல்லாமல்‌ ஆக்கப்பட்டன. “பரிகரிக்கப்படுங்கடை ச்‌ சத்துரு 
மரணம்‌” என்று பவுல்‌ கூறினார்‌ (1 கொரிந்தியர்‌ 15:26). 

மரணமும்‌ பாதாளமும்‌ “அக்கினிக்‌ கடலுக்குள்‌” தள்ளப்பட்டன. பின்பு 
இவ்வசனப்பகுதி, அந்த அடைவிடத்தைப்‌ பற்றிப்‌ பின்வரும்‌ குறிப்பைக்‌ 
கூடுதலாகத்‌ தருகிறது: “இது இரண்டாம்‌ மரணம்‌” (வசனம்‌ 14ஆ).” 
வேதாகமத்தில்‌ “மரணம்‌” என்ற வார்த்தை, பிரிவு என்ற கருத்தில்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது: உடலும்‌ ஆவியும்‌ பிரியும்போது உடல்ரீதியான 
மரணம்‌ நேரிடுகிறது (யாக்கோபு 2:26), நமது பாவங்கள்‌ நம்மைத்‌ 
தேவனிடத்தில்‌ இருந்து பிரிக்கும்போது ஆவிக்குரிய மரணம்‌ நேரிடுகிறது 
(எபேசியர்‌ 2:1; 1 தீமோத்தேயு 5:6; ஏசாயா 59:1, 2), மற்றும்‌ “இரண்டாம்‌ 


192 


மரணம்‌” என்பது தேவனிடத்தில்‌ இருந்து இித்கியுத்திற்காம்‌ பிரிந்திருத்தலாக 
உள்ளது (2 தெசலோனிக்கேயர்‌ 1:8, 9; மத்தேயு 7:23; 25:12 ஆகியவற்றைக்‌ 
காணவும்‌)! 





ஆயத்தமாக இராதவர்களின்‌ அடைவிடம்‌ 

“இரண்டாம்‌ மரணம்‌” என்பது “அக்கினிக்‌ கடலில்‌” இருக்கும்‌ (வசனம்‌ 
14௮). அடுத்த அதிகாரத்தில்‌ நாம்‌, “பயப்படுகிறவர்களும்‌, அவிசுவாசிகளும்‌, 
அருவருப்பானவர்களும்‌, கொலைபாதகரும்‌, விபசாரக்காரரும்‌, 
சூனியக்காரரும்‌, விக்கிரகாராதனைக்காரரும்‌, பொய்யர்‌ அனைவரும்‌ 
இரண்டாம்‌ மரணமாகிய அக்கினியும்‌ கந்தகமும்‌ எரிகிற கடலிலே 
பங்கடைவார்கள்‌” என்று வாசிக்கின்றோம்‌ (21:8). சாத்தானின்‌ கூட்டாளிகள்‌ 
அக்கினிக்கடலிலே தள்ளப்பட்டிருந்தனர்‌ (19:20); சாத்தானும்‌ அங்கு 
குள்ளப்பட்டிருந்தான்‌ (20:10); இப்போது அது, பிசாசானவனையும்‌ அவனது 
உடன்‌ வேலையாட்களையும்‌ தங்கள்‌ வாழ்வை இயக்க அனுமதித்திருந்த 
வார்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. 

இந்தப்‌ பயங்கரமான இடத்தை இயேசு, “அக்கினிச்‌ சூளை” என்று 
அழைத்திருந்தார்‌ (மத்தேயு 13:42). வேறொரு இடத்தில்‌ இதை அவர்‌ 
“புறம்பான இருள்‌” என்று குறிப்பிட்டி ருந்தார்‌ (மத்தேயு 22:13). சட்டப்படி, 
அக்கினியானது இருளுக்கு மாறாக வெளிச்சத்தை உண்டாக்குகிறது 





என்பதால்‌, விவரிக்க இயலாதவற்றை விவரிப்பதற்கு இயேசு அடையாளத்‌ 
துவத்தைப்‌ பயன்படுத்தினார்‌ என்பது உறுதி. இது நரகத்தினுடைய 
பயங்கரங்களைக்‌ குறைப்பதில்லை, அனால்‌ அதற்கு மாறாக அவற்றை 
அதிகமாக்குகிறது. இரவு வேளையின்‌ பயங்கரங்களைத்‌ திரும்ப நினைத்துப்‌ 
பாருங்கள்‌; தீக்கொப்புளத்தால்‌ ஏற்படும்‌ வேதனையை நினைத்துப்‌ 





பாருங்கள்‌. அந்தப்‌ பயங்கரத்தையும்‌ வேதனையையும்‌ கோடானகோடி 
முறை பெருக்கி, அவற்றை முடிவற்ற காலத்திற்கு நீட்டித்துப்‌ பாருங்கள்‌, 
அப்போதும்கூட, நரகம்‌ உண்மையில்‌ எப்படி உள்ளது என்பதை நீங்கள்‌ 
விளக்கப்படுத்தி இருக்கமாட்டீர்கள்‌. 

பலர்‌ பரலோகம்‌ இருப்பதை நம்ப விரும்புகின்றனர்‌, ஆனால்‌ நரகம்‌ 
இருப்பதை நம்ப விரும்புவது இல்லை; இருப்பினும்‌, ஒன்றைப்‌ பற்றி 
வெளிப்படுத்துகிற அதே புத்தகம்தான்‌ இன்னொன்றைப்‌ பற்றியும்‌ 
கூறுகிறது. நரகத்தைப்‌ பற்றி வேதாகமம்‌ கூறுவதை உங்களால்‌ 
நம்பமுடியாதென்றால்‌, பரலோகத்தைப்‌ பற்றி அது கூறுவதையும்‌ 
உங்களால்‌ நம்பமுடியாதிருக்க வேண்டுமே. மனிகர்கள்‌ விரும்பினாலும்‌ 
விரும்பாவிட்டாலும்‌, “அக்கினியும்‌ கந்தகமும்‌ எரிகிற கடல்‌” ஒன்று 
உள்ளது. 

நமது வசனப்பகுதியானது இருதயத்தைப்‌ பிளக்கச்‌ செய்யும்‌ ஒரு 
கூற்றுடன்‌ முடிவடைகிறது. இதை நான்‌ எனது ஆத்துமாவில்‌ பாரம்‌ 
வருதலில்லாது வாசிக்க முடியாது: “ஜீவபுஸ்தகத்தில்‌ எழுதப்பட்டவனாகக்‌ 
காணப்படாதவனெவனோ அவன்‌ அக்கினிக்கடலிலே கள்ளப்பட்டான்‌” 
(வசனம்‌ 15). (“நியாயத்தீர்ப்பின்‌ காட்சி” என்ற விளக்க படத்தைக்‌ 
காணவும்‌.) 


193 


எவரொருவரும்‌ கெட்டுப்போக வேண்டும்‌ என்று தேவன்‌ 
விரும்புவதில்லை (2 பேதுரு 3:9). மக்கள்‌ நரகத்திற்குச்‌ செல்வதைத்‌ 
தவிர்ப்பதற்கு அவர்‌ தமது பங்குப்‌ பணியைச்‌ செய்திருக்கின்றார்‌. பர்ட்டன்‌ 
காஃப்மென்‌ என்பவர்‌, “எந்த மனிதரும்‌ எந்தக்‌ காலத்திலும்‌ நாசமாகுதல்‌ 





என்ற தண்டனையின்‌ துன்புறுதலை அடையக்கூடாது என்றுதான்‌, கிறிஸ்து 
தமது இரத்தம்‌ சிந்தும்‌ கரங்களை சிலுவையின்மீது விவரித்து வைத்தார்‌; 
ஆனால்‌ இதைப்‌ புறக்கணிப்பதைத்‌ தேர்ந்துகொள்ளும்‌ மனிதர்கள்‌, தங்கள்‌ 
தோல்வியின்‌ விளைவுகளுக்கு முழுப்பொறுப்பையும்‌ தாங்களே 
ஏற்றுக்கொண்டாக வேண்டும்‌” என்று எழுதினார்‌. 

நியாயத்தீர்ப்பு முடிவடையும்போது நீங்கள்‌ பரலோகத்திற்கோ 
அல்லது நரகத்திற்கோ அனுப்பப்படுவீர்கள்‌ என்பது நியாயத்தீர்ப்பைப்‌ 
பற்றி நீங்கள்‌ அறிய வேண்டிய ஐந்தாவது உண்மையாக உள்ளது. 





முடிவுரை 

கிளென்‌ பேஸ்‌ என்பவருடைய பிரசங்கங்கள்‌ ஒன்றின்‌ முடிவில்‌, ஒரு 
மனிதர்‌, கர்த்தரிடத்திற்கு அவர்‌ திரும்ப விரும்புவதாகக்‌ கூறினார்‌. அவர்‌ 
பயங்கரமான கனவு ஒன்றைப்‌ பற்றி பேஸ்ஸிடம்‌ கூறினார்‌: அது 
நியாயத்தீர்ப்பு நாளாயிருந்தது, கர்த்தர்‌ ஜீவபுத்தகத்திலிருந்து வாசித்துக்‌ 
கொண்டிருந்தார்‌. முதலில்‌ ஒருவரிடமும்‌ பின்பு மற்றொருவரிடமும்‌ 





தேவன்‌, “நன்கு செய்தாய்‌!” என்று கூறினார்‌. இந்த மனிதரின்‌ பெயர்‌ இருக்க 
வேண்டிய இடத்திற்குக்‌ கர்த்தர்‌ வந்தார்‌, ஆனால்‌ இந்த மனிதர்‌ தமது பெயர்‌ 
வாசிக்கப்படுவதைக்‌ கேட்கவில்லை. அவர்‌ சிங்காசனத்தின்‌ பின்புறமாகச்‌ 





சென்று கர்த்தருடைய தோள்களுக்குமேலாகப்‌ பார்வையை ஓட்டி 
ஜீவபுத்தகத்தைக்‌ கண்ணோக்கினார்‌. இவர்‌ தமது பெயர்‌ 
அழிக்கப்பட்டிருப்பதைக்‌ கண்டு திகில்‌ அடைந்தார்‌. இம்மனிதர்‌ 
பிரசங்கியாரிடத்தில்‌, “கிறிஸ்தவன்‌ என்ற வகையில்‌ நான்‌ என்ன செய்திருக்க 
வேண்டும்‌ என்று அறிந்திருந்தேன்‌, ஆனால்‌ அதைச்செய்வதற்கு நான்‌ 
மறுத்துவிட்டேன்‌. ஆனால்‌ இப்போது நான்‌ திரும்பிவர விரும்புகின்றேன்‌. 
ஆட்டுக்குட்டியானவரின்‌ ஜீவ புத்தகத்தில்‌ எனது பெயர்‌ திரும்பவும்‌ இருக்க 
வேண்டும்‌ என்று நான்‌ விரும்புகின்றேன்‌” என்று அறிக்கையிட்டார்‌!” 

வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20ன்‌ சில அம்சங்கள்‌ புரிந்துணர மிகவும்‌ 
கடினமானவைகளாக இருக்கின்றன, ஆனால்‌ மாபெரும்‌ தனிச்சிறப்புடைய 
பகுதியானது புரிந்துகொள்ளக்‌ கடினமானதாக இருப்பதில்லை. ஜேய்‌ 
லாக்ஹேர்ட்‌ என்பவர்‌ பின்வரும்‌ மேன்மையான அறிவுரையைக்‌ 
கொடுத்தார்‌: “யூகம்செய்தல்‌ என்ற உணர்வியத்தில்‌ பிடிக்கப்‌ 
பட்டிருப்பதற்கு மாறாக, நமது பெயர்கள்‌ ஜீவபுத்தகத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்ன்றன என்பதில்‌ நாம்‌ உறுதியாய்‌ இருக்கும்படி 
நிச்சயப்படுத்திக்கொள்வோமாக]?*6 

உங்கள்‌ பெயர்‌, ஜீவபுத்தகத்தில்‌ உள்ளதா? நீங்கள்‌ மனந்திரும்புதல்‌ 
மற்றும்‌ ஞானஸ்நானம்‌ ஆயெவற்றின்‌ மூலமாக இயேசுவின்மீது உங்கள்‌ 
விசுவாசத்தை விளக்கப்படுத்தி இருக்கின்றீர்களா (நடபடிகள்‌ 2:37, 38; 


194 


கலாத்தியர்‌ 3:26, 27)? நீங்கள்‌ தேவனுக்கு உண்மையுள்ளவராய்‌ 
நிலைத்திருக்கின்றீர்களா (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 2:10; 3:5)2 உங்கள்‌ 
பெயரானது ஜீவபுத்தகத்தில்‌ ஒருபோதும்‌ சேர்க்கப்பட்டி ருக்கவில்லை 
என்றால்‌, அல்லது அது அழிக்கப்பட்டிருந்தால்‌, காத்திருக்க வேண்டாம்‌; 
குயங்க வேண்டாம்‌. இன்றே அதைப்‌ பற்றிக்‌ கவனம்‌ எடுத்துக்கொண்டு 
செயல்படுங்கள்‌! 








போதகர்கள்‌ மற்றும்‌ பிரசங்கியார்கள்‌ 
ஆகியோருக்கான குறிப்புகள்‌ 

W. 1. வெஸ்ட்‌ ஜூனியர்‌ என்பவர்‌, வேதவசனங்களின்‌ இப்பகுதிக்கு, 
“உலகத்தின்‌ கடை சி நாள்‌” என்ற தலைப்பைப்‌ பயன்படுத்தினார்‌. யோவான்‌ 
6:39, 40, 44, 54 வசனங்களைக்‌ குறிப்பிட்டு, இந்தப்‌ பாடத்திற்கு “கடைசி 
நாள்‌?” என்று தலைப்பிடப்படக்கூடும்‌. “இவைகளுக்குப்பின்பு 
நியாயத்தீர்ப்பு வருகிறது” (எபிரெயர்‌ 9:27) என்பது இன்னொரு நல்ல 
தலைப்பாக இருக்கும்‌. “நியாயத்தீர்ப்பு,” “கடைசித்‌ திரை,” மற்றும்‌ 
“மரணத்தின்‌ மரணம்‌” என்பவை சாத்தியக்கூறுள்ள மற்ற தலைப்புகளாய்‌ 
இருக்கின்றன. 

பல ஆண்டுகளுக்கு முன்பு நான்‌, நியாயத்தீர்ப்பு நாளில்‌ திறக்கப்படும்‌ 
மூன்று புத்தகங்களைக்‌ குறிக்கும்‌ வகையில்‌ (கறுப்புத்‌ தளர்வட்டையுள்ள 
நோட்டுப்புத்தகங்களைக்‌ கொண்டு) மூன்று புத்தகங்கள்‌ கொண்ட தொகுதி 
ஒன்றைத்‌ தயார்‌ செய்தேன்‌. அந்தப்‌ புத்தகங்களுக்கு, “தேவனுடைய 
வசனம்‌,” “செயல்களின்‌ புத்தகம்‌” (“Book of Works”) மற்றும்‌ “ஜீவ புத்தகம்‌” 
என்று தலைப்பிடப்பட்டன. உள்ளிருந்த பக்கங்கள்‌ நான்‌ ஏற்படுத்த 
விரும்பிய கருத்துக்கள்‌ எழுதப்பட்ட வைகளாய்‌ இருந்தன. இந்தப்‌ 
புத்தகங்கள்‌ பிரசங்க மேடையின்மீதும்‌, இசை மேடையின்மீதும்‌ 
காட்‌ சிப்படுத்தப்பட்டிருந்தன. அந்தப்‌ பிரசங்கத்தில்‌ இருந்து சில 
கருத்துக்கள்‌ பிற்பாடு, “புத்தகங்கள்‌ திறக்கப்பட்ட போது” என்ற எனது 





எடுத்துரைப்புப்‌ பிரசங்கத்தில்‌ பயன்படுத்தப்பட்டன. 


குறிப்புகள்‌ 

This story was adapted from Walter B. Knight, Knight's Master Book of 4,000 Illus- 
trations (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1956), 351. °Quoted in 
Clarence E. Macartney, Macartney’s Illustrations (Nashville: Abingdon Press, 1946), 198- 
99. °G. B. வோம்‌, A Commentary on the Revelation of St. John the Divine (London: Adam & 
Charles Black, 1966), 259. “T. F. Glasson, The Revelation of John, The Cambridge Bible 
Commentary on the New English Bible Series (Cambridge, England: Cambridge University 
Press, 1965), 1130. “வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20:11-15ஐ தற்காலிக நியாயத்தீர்ப்பு 
என்று நடத்துகின்றவர்கள்‌, பெரிய நியாயத்தீர்ப்பு நாள்‌ ஒன்று இருக்கும்‌ என்றும்‌ 
வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20:11-15ல்‌ உள்ள காட்சியானது கடை நியாயத்தீர்ப்பு 


195 


நாள்‌ எப்படியிருக்கும்‌ என்பதற்கு மாதிரியாக உள்ளது என்றும்‌ 
ஒப்புக்கொண்டிருக்கும்‌ வரையில்‌ அவர்களிடத்தில்‌ நான்‌ பெரிய சண்டை/ 
விரோதம்‌ எதுவும்‌ கொண்டி ருப்பதில்லை. “Rubel Shelly, The Lamb and His Enemies: 
Understanding the Book of Revelation (Nashville: 20th Century Christian Foundation, 1983), 
111. 7W. B. West Jr., Revelation Through First - Century Glasses, ed. Bob Prichard (Nash- 
ville: Gospel Advocate Co., 1997), 145. *யுகத்துவவாதிகளில்‌ பலர்‌ நான்கு அல்லது 
அதற்கு மேற்பட்ட நியாயத்தீர்ப்புகள்‌ உண்டு என்று போதிக்கின்றனர்‌. பல 
நியாயத்தீர்ப்புகள்‌ உண்டு என்று “நிரூபிக்க?” பயன்படுத்தப்பட்டுள்ள 
வசனப்பகுதிகள்‌ பற்றிய ஒரு கலந்துரையாடலுக்குப்‌ பின்வரும்‌ புத்தகத்தில்‌ 
காணவும்‌: Frank Pack, Revelation, Part 2, The Living Word Series (Austin, Tex.: R. B. 
Sweet Co., 1965), 56-57. (பல உயிர்த்தெழுதல்கள்‌ பற்றிய ஒரு கலந்துரையாடலை, 
“கிறிஸ்துவுடன்‌ ஆளுகை செய்தல்‌” என்ற முன்புள்ள பாடத்தில்‌ காணவும்‌.) “£0- 
ward A. McDowell, The Meaning and Message of the Book of Revelation (Nashville: 
Broadman Press, 1951), 201. !’This sentence was adapted from Tommy South, “The Great 
White Throne,” Truth for Today (January 1989): 20. 

மத்தேயு 19:28; லூக்கா 1:32; நடபடிகள்‌ 2:30; எபிரெயர்‌ 1:8; 12:2; 
வெளிப்படுத்தின விசேஷம்‌ 3:21; 12:5 ஆகிய வசனப்பகுதிகளைக்‌ காணவும்‌. 
மத்தேயு 25:31; யோவான்‌ 5:22, 23; 2 தீமோத்தேயு 4:1; வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
19:11 ஆகியவற்றையும்‌ காணவும்‌. நீதிமான்களுக்கு இயேசு, ஜீவகிரடத்தையும்‌, 
ஜீவவிருட்சத்தின்‌ கனிகளை உண்ணும்‌ உரிமையையும்‌ கொடுப்பார்‌ என்று 
வெளிப்படுத்தின விசேஷம்‌ 2:7, 10 வசனங்கள்‌ கூறுகின்றன. வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ புத்தகத்தில்‌ இவ்விடம்‌ வரையிலும்‌ தேவனே சிங்காசனத்தின்மீது 
அமர்ந்துள்ளார்‌ என்பதன்மீது வலியுறுத்தம்‌ இருந்துள்ளது என்பதே, இயேசு 
நியாயாதிபதியாக இருக்கின்றார்‌ என்ற கருத்திற்கு முதன்மையான மறுப்பாக 
உள்ளது. நியாயாசனத்தில்‌ வீற்றிருப்பவர்‌ பிதாவா குமாரனா என்பது பெரிய 
வித்தியாசம்‌ எதையும்‌ ஏற்படுத்தப்போவதில்லை; ஏனெனில்‌ ஒருவர்‌ செய்கிறது 
எதுவோ அதை இன்னொருவரும்‌ செய்கிறதாகக்‌ கூறமுடியும்‌. இருவரும்‌ 
ஒன்றாயிருக்கன்றனர்‌ (யோவான்‌ 10:30; 14:10). இது அவர்கள்‌ ஒரே நபர்‌ என்று 
அர்த்தப்படுத்துவதில்லை. மாறாக இது, பிதாவும்‌ குமாரனும்‌ “தேவத்துவம்‌, நோக்கம்‌ 
மற்றும்‌ கிரியை” ஆகியவற்றில்‌ ஒன்றாயிருக்கின்றனர்‌ என்று அர்த்தப்படுறெது 
(Homer Hailey, Revelation: An Introduction and Commentary [Grand Rapids, Mich.: Baker 
Book House, 1979] 400). Shelly, 112. “சங்கீதம்‌ 102:25, 26; ஏசாயா 40:8; 51:6; 
எபிரெயர்‌ 1:10, 11; 12:27 ஆதிய வசனங்களைக்‌ காணவும்‌. '£Bruce M. Metzger, Break- 
ing the Code: Understanding the Book of Revelation (Nashville: Abingdon Press, 1993), 95. 
Quoted in Craig Brian Larson, ed., Contemporary Illustrations for Preachers, Teachers, & 
Writers (Grand Rapids, Mich.: Baker Books, 1996), 123. "Metzger, 95. KJV 
வேதாகமத்தில்‌ “1௦11” என்றுள்ளது, ஆனால்‌ கிரேக்க வசனத்தில்‌, இது “1180௦6” என்று 
ஒலிபெயர்க்கப்பட்ட வார்த்தையாக உள்ளது. “1180௦8” என்ற வார்த்தை 
“காணப்படாத” என்று நேரடியாக அர்த்தப்படுகிறது மற்றும்‌ இது மரித்து, 
உருவமற்றுப்போனவர்களின்‌ “காணப்படாத உலகத்தை” குறிக்கிறது. இயேசு மரித்த 
பின்பு அவரது ஆவி காணப்படாத உலகத்தில்‌ இருந்தது (நடபடிகள்‌ 2:31). 
காணப்படாத உலகம்‌ பற்றிய மிகவும்‌ விரிவான சித்தரிப்பு லூக்கா 16:19-31ல்‌ 
காணப்படுகிறது. K]V வேதாகமத்தில்‌ வெளிப்படுத்தின விசேஷம்‌ 1:18 (மற்றும்‌ 6:8; 
20:13, 14 ஆகியவற்றில்‌) “1180௦8” என்பதற்கு பதிலாக “111” என்றுள்ளது, இது 
குழப்பமூட்டுவதாக உள்ளது, ஏனெனில்‌ KJV வேதாகமத்தில்‌, 2618௩௨ 
(துன்மார்க்கரின்‌ நித்திய வாசஸ்தலம்‌) என்ற வார்த்தைகள்‌ “611” என்றே 


196 


மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. He என்பது துன்மார்க்கரின்‌ நித்திய 
வாசஸ்தல.மல்ல. '1,௦௦0 Morris, Revelation, rev. ed., The Tyndale New Testament Com- 
mentaries (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1987), 235. 
2“வெளிப்படுத்தின விசேஷம்‌, 2” என்ற புத்தகத்தில்‌ “இடி முழக்கக்‌ குளம்பொலிகள்‌” 
மற்றும்‌ “வியப்பெதுவும்‌ இல்லை!” என்ற பாடங்களில்‌ காணவும்‌. 

2ல்‌ எழுத்தாளர்கள்‌ 13௮ வசனப்பகுதியை, தேவனுடத்தில்‌ இருந்து நாம்‌ 
ஒளிந்துகொள்ள இயலாது, “கடலின்‌ ஆழங்களிலும்கூட” ஒளிந்துகொள்ள இயலாது 
என்று வலியுறுத்தும்‌ வசனப்பகுதிகளுடன்‌ உறவுபடுத்துகன்றனர்‌. வேறு 
வார்த்தைகளில்‌ சொல்லுவதென்றால்‌, தேவனுடைய நியாயத்தீர்ப்பில்‌ இருந்து 
ஒளிந்து கொள்வதற்குப்‌ பாவிகளுக்கு இடமே இருப்பதில்லை. “புதிய ஏற்பாட்டில்‌, 
உயிர்த்தெழுதல்‌ பற்றிய பெரும்பான்மையான வசனப்பகுதிகள்‌ நீதிமான்களைப்‌ 
பற்றியவைகளாக இருக்கின்றன. உயிர்த்தெழுந்திருத்தல்‌ என்பது, மதிமையிலும்‌ 
கனத்திலும்‌ உயிர்ப்பிக்கப்படுபவர்களுக்கு மாத்திரமே மன எழுச்சியூட்டும்‌ 
எதிர்நோக்காக உள்ளது. இருந்தபோதிலும்‌, (இங்கு மேற்கோள்‌ 
காண்பிக்கப்படுபவை போன்ற) பல வசனப்பகுதிகள்‌, உயிர்த்தெழுதல்‌ என்பது 
பொதுவானதாக இருக்கும்‌ - நீதிமான்களும்‌ அநீதிமான்களும்‌ ஒரே வேளையில்‌ 
உயிர்ப்பிக்கப்படுவார்கள்‌ - என்று நாம்‌ அறியச்‌ செய்கிறது. “இந்த மக்கள்‌, 
நீதிமான்கள்‌ மரிக்கும்போது அவர்கள்‌ நேரடியாகப்‌ பரலோகம்‌ செல்லுவார்கள்‌ 
என்றே பொதுவாகப்‌ போதிக்கின்றனர்‌. கிறிஸ்தவர்‌ மரிக்கும்போது அவர்‌ 
“கர்த்தரிடத்தில்‌ இருக்கும்படி” செல்லுகன்றார்‌ என்று சில வசனப்பகுதிகள்‌ 
(2 கொரிந்தியர்‌ 5:8; பிலிப்பியர்‌ 1:23) போதிப்பது உண்மையே: ஆயினும்‌ 
அவ்வசனப்பகுதிகள்‌, மரித்தவர்களின்‌ இடைப்பட்ட நிலையின்மீதான 
திட்டவட்டமான கூற்றை ஏற்படுத்துவதையல்ல, ஆனால்‌ மரணம்‌ என்பது உண்மை 
நிறைந்தவர்களின்‌ வெற்றியாக உள்ளது என்பதை வலியுறுத்துவதையே நோக்கமாக 
கொண்டுள்ளன. நீதிமான்கள்‌ நியாயத்தீர்ப்புநாளில்‌ அங்கு இருக்கமாட்டார்கள்‌ 
என்று நம்புகின்றவர்கள்‌, விசுவாசிகள்‌ “நியாயத்தீர்ப்புக்கு உட்படுவதில்லை” என்று 
கூறுகிற வசனப்பகுதிகளையும்‌ குறிப்பிடுகின்றனர்‌ (யோவான்‌ 5:24); ஆனால்‌, 
அவ்வசனப்பகுதிகள்‌ “நியாயத்தீர்ப்பு” என்ற சொற்றொடரை நியாயக்தர்ப்புநாள்‌ 
என்ற கருத்தில்‌ அல்ல, மாறாக ஆக்கினைத்தீர்ப்பு என்ற கருத்திலேயே 
பயன்படுத்துகின்றன. காணப்படாத உலகம்‌, உயிர்த்தெழுதல்‌, மற்றும்‌ 
நியாயத்தீர்ப்பு ஆகியவற்றின்மீதான பொதுவான வேதாகம போதனையானது, 
மரித்திருக்கின்ற யாவரும்‌ இப்போது, நியாயத்தர்ப்புக்காகக்‌ காத்திருக்ன்றனர்‌ 
என்றே கூறுகிறது. எடுத்துக்காட்டாக, “கர்த்தரிடம்‌ குடியிருத்தல்‌” என்பது பற்றிய 
கூற்றைத்‌ தொடர்ந்து, கிறிஸ்துவின்‌ நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்குதல்‌ பற்றிய 
கூற்று உடனடியாக வருவதை கவனியுங்கள்‌ (2 கொரிந்தியர்‌ 5:8, 10). இதற்கு 
மறுபுறத்தில்‌ வேதாகமம்‌, நீதிமான்கள்‌ நியாயத்தீர்ப்புக்காகச்‌ சத்தோஷமாய்க்‌ 
காத்திருக்கின்றனர்‌ (ஏனெனில்‌ அவர்கள்‌ இயேசுவின்‌ இரத்தத்தினால்‌ 
மீட்கப்பட்டுள்ளதை அறிந்து இருக்கின்றனர்‌), அதே வேளையில்‌ அநீதிமான்கள்‌ 
நம்பிக்கையிழந்த நிலையில்‌ ௪ந்தோஷமின்றி இருக்கின்றனர்‌ (லூக்கா 16:19-31) 
என்று போதிக்கிறது. “ஏற்கனவே வலியுறுத்தப்பட்ட படி, சாத்தானையும்‌ இரண்டு 
மிருகங்களையும்‌ பின்பற்றியவர்களின்‌ நித்திய அடைவிடத்தைக்‌ காண்பித்தல்‌ 
என்பதே வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20:11-15ன்‌ முதன்மை நோக்கமாக உள்ளது. 
(விசுவாசிகளின்‌ அடைவிடம்பற்றி 21 மற்றும்‌ 22 ஆகிய அதிகாரங்களில்‌ 
கலந்துரையாடப்படுகிறது.) “உதாரணமாக, பெரியோரும்‌ சிறியோரும்‌ 
சிங்காசனத்தின்முன்பாக நிற்பார்கள்‌; மரணம்‌, பாதாளம்‌ மற்றும்‌ சமுத்திரம்‌ 
ஆகியவற்றினால்‌ பிடித்து வைக்கப்பட்டிருந்த யாவரும்‌ கர்த்தருக்கு முன்பாக 


197 


நிற்பார்கள்‌. 2உண்மையுள்ளவர்களை பொறுத்தமட்டில்‌, நீதியை சரிக்கட்டுதல்‌ 
என்பதே நியாயத்தீர்ப்பு நாளின்‌ நோக்கமாக உள்ளதென்று காணப்படுகிறது. 
நியாயமற்ற முறையில்‌ குற்றஞ்சாட்டப்பட்டு, தங்கள்‌ குற்றமற்ற தன்மையைக்‌ 
காண்பிக்கத்‌ தங்களுக்கு “நீதிமன்றத்தில்‌ ஒருநாள்‌” வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும்‌ 
என்று விரும்பிய மக்கள்‌ சிலரை நான்‌ அறிவேன்‌. “மரணத்தில்‌ இருந்து ஒரு தனிநபர்‌ 
தனது நிலை என்ன என்றும்‌ தனது அடைவிடம்‌ எதுவாக இருக்கும்‌ என்பதையும்‌ 
அறிந்திருப்பார்‌ என்றால்‌, நியாயத்தீர்ப்பு என்ற ஒன்று இருக்க வேண்டியது ஏன்‌?” 
என்ற கடினமான கேள்வியென்றுள்ளது. (லூக்கா 16:19-31ஐக்‌ காணவும்‌.) 
நியாயத்தீர்ப்பு நாள்‌ பற்றி கைப்பிரதியொன்றில்‌ நான்‌, பின்வரும்‌ பதிலை 
முன்மொழிந்துள்ளேன்‌: “இது குற்றமுள்ள தன்மையா அல்லது குற்றமற்ற தன்மையா 
என்று தீர்மானிக்கும்‌ விஷயமாக இருப்பதில்லை. ஆனால்‌, அது நீதியைக்‌ 
காண்பித்தலும்‌ தண்டனை விதித்தலுமாக இருக்கிறது” (“When the Books Were 
Opened” [Pasadena. Tex.: Haun Publishing Co., n.d.], 9). ஹோமர்‌ ஹெய்லி என்பவர்‌, 
“அந்த நிகழ்ச்சியானது அடிப்படையில்‌, நீதிமான்களுக்கு வெகுமதிகளும்‌ 
துன்மார்க்கருக்குத்‌ தண்டனையும்‌ அளித்தல்‌ என்பதாக இருக்கிறது” என்று கருத்துத்‌ 
தெரிவித்தார்‌ (899). “தானியேல்‌ 7:10ஐக்‌ காணவும்‌. அங்கு, புத்தகங்கள்‌ மிருகத்தைப்‌ 
பற்றிய நாசமாக்கும்‌ தகவலைக்‌ கொண்டிருந்தன என்பது தெளிவு. “எரேமியா 17:10; 
மத்தேயு 25:34-36; 2 கொரிந்தியர்‌ 5:10; 11:15; 2 தீமோத்தேயு 4:14 ஆதிய 
வசனப்பகுதிகளைக்‌ காணவும்‌. Robert Mounce, The Book of Revelation, The New In- 
ternational Commentary on the New Testament Series (Grand Rapids, Mich.: Wm. B. 
Eerdmans Publishing Co., 1977), 366. 

“Albertus Pieters, Studies in the Revelation of St. John (Grand Rapids, Mich.: Wm. B. 
Eerdmans Publishing Co., 1954), 313. °°Caird, 259. ““நினைவுகூருதல்‌” என்பது ஒரு 
தகவமைக்கும்‌ கருத்தமைவில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. தேவன்‌ நமது 
“பாவங்களை” நினையாதிருப்பேன்‌ என்பது, பிற்பாடு அவர்‌ நம்முடைய 
பாவங்களை நமக்கு எதிராகக்‌ கொண்டுவருவதில்லை என அர்த்தப்படுறெது; ஒரு 
முறை நமது பாவங்கள்‌ மன்னிக்கப்பட்ட பின்பு, அவர்‌ அவற்றை நமக்கெதிராக 
மீண்டும்‌ கொண்டுவருவதில்லை. Harold Hazelip, The Lord Reigns: A Survey of the 
Book of Revelation (Abilene, Tex.: Herald of Truth, n.d.), 22. *இந்தப்‌ பெயர்‌ “No-bell” 
என்று உச்சரிக்கப்படுகிறது. Craig Brian Larson, ed., Illustrations for Preaching and 
Teaching from Leadership Journal (Grand Rapids, Mich.: Baker Books, 1993), 123. *7Roper, 
15. “இந்தக்கூற்றை, விடுவிக்கப்படுபவர்களின்‌ பதிவேட்டைப்‌ பற்றி பேசுகின்ற 
தானியேல்‌ 12:1உடன்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்கவும்‌. “8 ]V வேதாகமத்திலும்‌ 22:19ல்‌ “ஜீவ 
புஸ்தகம்‌?” என்ற சொற்றொடர்‌ உள்ளது, ஆனால்‌ மேன்மையான 
கையெழுத்துப்பிரதிகளில்‌ “ஜீவ விருட்சம்‌” என்றே அவ்வசனத்தில்‌ உள்ளது. 
“வெளிப்படுத்தின விசேஷம்‌, 2” என்ற புத்தகத்தில்‌ “கடந்த காலத்தில்‌ ஜீவித்திருந்த 
சபை” என்ற பாடத்தில்‌, ஜீவ புத்தகம்‌ பற்றிய கலந்துரையாடலைக்‌ காணவும்‌. 
இப்பாடத்தில்‌ நீங்கள்‌, ஜீவபுத்தகத்தைப்‌ பற்றி வேதாகமம்‌ கூறுபவற்றை 
மறுகண்ணோட்டமிட விரும்பலாம்‌. 

“William Barclay, The Revelation of John, vol. 2, rev. ed., The Daily Study Bible 
Series (Philadelphia: Westminster Press, 1976), 95. “°This sentence and the next were adapted 
from Henry B. Swete, The Apocalypse of St. John (Cambridge: MacMillan Co., 1908; re- 
print, Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., n.d.), 273. ““இரண்டாம்‌ 
மரணம்‌” என்ற சொற்றொடர்‌ முன்னதாக, சிமிர்னாவுக்கு எழுதப்பட்ட கடிதத்தில்‌ 
பயன்படுத்தப்பட்டது (2:11). “வெளிப்படுத்தின விசேஷேம்‌, 1” என்ற புத்தகத்தில்‌ 
“செல்வத்துடன்‌ இருந்த ஏழை சடை” என்ற பாடத்தில்‌ காணவும்‌. “Burton Coffman, 





198 


Commentary on Revelation (Austin, Tex.: Firm Foundation Publishing House, 1979), 478. 
மூழ்கிக்கொண்டிருக்கும்‌ ஒரு மனிதனிடத்தில்‌ நீங்கள்‌ ஒரு உயிர்காப்புக்கருவியை 
வீசிமெறிந்தும்‌, அதைப்பற்றிப்‌ பிடித்துக்கொள்ள அவன்‌ மறுத்துவிட்டால்‌, அவன்‌ 
தனது செயலுக்கு தானே பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டியவனாய்‌ இருப்பான்‌. 
“இந்த நிகழ்ச்சி, அர்க்கன்சாஸின்‌ ஐட்சோனியாவில்‌ உள்ள கிறிஸ்துவின்‌ சடையில்‌, 
1997ம்‌ ஆண்டு ஜனவரி மாதம்‌ 5ம்‌ நாளில்‌, கிளென்‌ பேஸ்‌ என்ற சகோதரர்‌ 
பிரசங்கத்தில்‌ உரைக்கப்பட்டது. “ஷு Lockhart, “The Millennial, 2” Truth for Today 
(January 1989): 18. “நான்‌ இந்தப்‌ புத்தகங்களை இன்றைய நாட்களில்‌ தயார்செய்தால்‌, 
அனேகமாக, “Record of Deeds” என்ற சொற்றொடரைப்‌ பயன்படுத்துவேன்‌. 








மறுகண்ணோட்டம்‌ மற்றும்‌ கலந்துரையாடல்‌ 

ஆகியவற்றிற்கான கேள்விகள்‌ 

1. வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20:11-12ன்‌ முதன்மை நோக்கம்‌ என்ன? 
இது உங்களுக்குச்‌ செய்தியொன்றைக்‌ கொண்டுள்ளதா? 

2. இந்தப்‌ பாடத்தின்படி, நியாயத்தீர்ப்பைப்‌ பற்றி நீங்கள்‌ 
அறியவேண்டிய முதல்‌ உண்மை என்ன? 

3. வேகாகமத்தின்படி, கடைசி நியாயத்தீர்ப்பு நாட்கள்‌ என்பவை 
எத்தனை உள்ளன? 

4. நியாயத்தீர்ப்பைப்‌ பற்றி நீங்கள்‌ அறிய வேண்டிய இரண்டாவது 
உண்மை என்ன? 

5. வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20:11ல்‌ சிங்காசனத்தில்‌ வீற்றிருப்பது 
யார்‌ என்பது பற்றி நீங்கள்‌ நினைப்பது என்ன? தேவனா அல்லது 
இயேசுவா என்பது வித்தியாசம்‌ எதையாவது ஏற்படுத்துறெதா? 

6. நியாயத்தீர்ப்பைப்‌ பற்றி நீங்கள்‌ அறிய வேண்டிய மூன்றாவது 
உண்மை என்ன? 

7. மரித்த நல்லவர்கள்‌ துன்மார்க்கர்‌ யாவரும்‌ உயிர்ப்பிக்கப்படும்‌ 
பொதுவான உயிர்த்தெழுதல்‌ உண்டு என்று போதிக்றெ ஒன்று 
அல்லது அதற்கு அதிகமான வசனப்பகுதிகளைப்‌ பட்டியலிடத்‌ 
தயாராக இருங்கள்‌. 

8. நியாயத்தீர்ப்பின்‌ நாளில்‌ நீதிமான்கள்‌ கர்த்தருக்கு முன்பாக 
நிற்பார்களா? 

9. நியாயத்தீர்ப்பைப்‌ பற்றி நீங்கள்‌ அறிய வேண்டிய நான்காவது 
உண்மை என்ன? 

10. நியாயத்தீர்ப்பின்‌ நாளில்‌ திறக்கப்படும்‌ “புத்தகங்கள்‌” யாவை? 

11. நாம்‌ எந்தக்கருத்தில்‌, “நமது செய்கைளுக்கேற்ற வகையில்‌” 
நியாயந்தீர்க்கப்படுவோம்‌? 

12. உங்கள்‌ வாழ்வுபற்றிய பதிவேட்டில்‌ பாவம்‌ நிறைந்த உங்கள்‌ 
செயல்கள்‌ தோற்றம்‌ அளிக்காது இருப்பதை நீங்கள்‌ எவ்வாறு 
உறுதிப்படுத்திக்கொள்ள முடியும்‌? 

13. நியாயத்தீர்ப்பைப்‌ பற்றி நீங்கள்‌ அறிய வேண்டிய ஐந்தாவது 
உண்மை என்ன? 





199 


14. நரகம்‌ என்று அமைக்கப்படும்‌ இடத்தின்‌ உண்மை நிலைபற்றி 


வேதாகமம்‌ போதிக்கிறதா? 


15. நரகத்தைப்‌ பற்றி விவரிக்கப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ள சொற்‌ 


றொடர்கள்‌ உருவகமானவைகளாய்‌ இருந்தால்‌, நரகம்‌ என்பதே 
உருவகமானதுதானா, அதாவது நரகம்‌ என்பது “உண்மையில்‌ 
அவ்வளவு மோசமானது அல்ல” என்று அர்த்தமாகிறதா? 


16. நீங்கள்‌ நரகத்திற்குச்‌ செல்ல விரும்புகின்றீர்களா? நீங்கள்‌ அங்கு 


200 


செல்லமாட்டீர்கள்‌ என்று உங்களால்‌ எவ்வாறு உறுதிப்படுத்திக்‌ 
கொள்ள முடியும்‌? 


நான்காவது குதிரையில்‌ ஏறியிருந்தவன்‌ (6:8) 





201 


(97-77:02) 1 ப௫ ஊழாாயகலாயாம 






































202 


65 


“சகலத்தையும்‌ புத்தாக்குகுல்‌”” 


[21:1-8) 


வெளிப்படுத்தின விசேஷம்‌ புதிய விஷயங்களால்‌ நிறைந்துள்ளது: நாம்‌, 
“ஒரு புதிய நாமம்‌” (2:17; 3:12), ஒரு “புதிய எருசலேம்‌” (3:12; 21:2ஐக்‌ 
காணவும்‌), மற்றும்‌ “ஒரு புதிய பாடல்‌” (5:9; 14:3) ஆகியவற்றைக்‌ 
கொண்டிருந்தோம்‌. இப்போது 21ம்‌ அதிகாரத்தில்‌, நாம்‌ “ஒரு புதிய 
வானத்தையும்‌ புதிய பூமியையும்‌” பற்றி வாசிக்ன்றோம்‌ (வசனம்‌ 1), 
மற்றும்‌ நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ இருந்து பின்வரும்‌ அறிவித்தலையும்‌ 
கொண்டுள்ளோம்‌: “இதோ, நான்‌ சகலத்தையும்‌ புதிதாக்குகிறேன்‌” (வசனம்‌ 
5). அந்தக்‌ கடை சிக்கூற்றில்‌ “புதிது” என்ற வார்த்தையின்‌ மீதே வலியுறுக்கம்‌ 
உள்ளது; மூலவசனத்தில்‌, “Behold, 1 am making all things new” என்றுள்ளது. 
இது இப்புத்தகத்தில்‌, தேவன்‌ தாமே பேசுகின்ற ஒருசில வேளைகளில்‌ 
ஒன்றாக உள்ளது;' அவரது வார்த்தைகள்‌ விசேஷ முக்கியத்துவத்தை 
நோக்கங்‌ கொண்டிருக்கின்றன என்பது உறுதி. 

நான்‌ புதிய விஷயங்களை எப்போதுமே விரும்பிருக்கின்றேன்‌. நான்‌ 
ஒரு பையனாக இருந்தபோது, ஒரு புதிய கல்வி ஆண்டின்‌ தொடக்கத்தை 
விரும்பினேன்‌, ஏனெனில்‌ அப்போது நான்‌ புதிய உடைகள்‌, புதிய 
புத்தகங்கள்‌, புதிய எழுதுபலகைகள்‌ மற்றும்‌ பென்சில்கள்‌ ஆகியவற்றைப்‌ 
பெற்றுக்கொள்வது உண்டு. ஆண்டுகளினூடே, புதிதாக உள்ளவற்றைக்‌ 
கண்ணோக்குதல்‌, உணருதல்‌, நுகருதல்‌ ஆகியவற்றைத்‌ தொடர்ந்து 








மகிழ்வுடன்‌ அனுபவித்துக்கொண்டிருந்தேன்‌. நான்‌ முதியவனாக 
வளருகையில்‌, எல்லாம்‌ புதியதாக உள்ள நாட்டிற்காக இன்னும்‌ அதிகம்‌ 
ஏங்குகின்றேன்‌. 

வெளிப்படுத்தின விசேஷம்‌ 21:1-22:5 வசனப்பகுதி, நாம்‌ பரலோகம்‌ 
என்று அழைக்கின்ற இடத்தைப்‌ பற்றிக்‌ கூறுகிறது என்று நான்‌ 
நம்புகின்றேன்‌. இந்த அதிகாரங்கள்‌ எழுதப்படுவதற்கு முன்பு, ஏவுதல்‌ 
பெற்ற எழுத்தாளர்கள்‌ அவ்வப்போது அந்த இடம்‌ பற்றிய சிறுதுணுக்குக்‌ 
குறிப்புகளைக்‌ கொடுத்திருந்தனர்‌, ஆனால்‌ அதிகமானவற்றிற்காக 
இருதயங்கள்‌ ஏங்கின. பேட்ஸெல்‌ பேர்ரெட்‌ பேக்ஸ்டர்‌ என்பவர்‌ 
பின்வருமாறு எழுதினார்‌, 


வேதாகமத்தில்‌ உள்ள அறுபத்தி - ஆறு புத்தகங்களில்‌, அறுபத்தி 
ஐந்து புத்தகங்கள்‌ எழுதி முடிக்கப்பட்டிருந்தபோது, கடைசிப்‌ 
புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷம்‌, ஏறக்குறைய அதன்‌ 
முழுமைத்துவத்தில்‌ எழுதப்பட்டிருந்தது, தேவனுடைய 


203 


வார்த்தையாகப்‌ பதிவுசெய்யப்பட்டவை எல்லாவற்றின்‌ கடைசிக்‌ 
காலவேளை எல்லாக்காலத்திற்குமாக வைக்கப்பட வேண்டிய 
நேரத்தில்‌, இன்னும்‌ கூடுதலாக எட்டே எட்டு பத்திகள்‌ மாத்திரம்‌ 
எழுதப்படவிருந்த வேளையில்‌ தேவன்‌, பரலோகம்‌ பற்றிய 
சித்தரிப்பைக்‌ கொடுத்தார்‌.” 


21 மற்றும்‌ 22ம்‌ அதிகாரங்கள்‌ வெளிப்படுத்தின விசேஷம்‌ புத்தகத்தின்‌ 
மிகவும்‌ நன்கு பழக்கமான பாகமாக உள்ளன. பல வேதாகமங்களில்‌, 
வெளிப்படுத்தின விசேஷத்தின்‌ முந்திய பகுதிகள்‌, அந்த வேதாகமங்களை 
வாங்கியபோது இருந்தது போன்றே மிகவும்‌ சுத்தமாக இருக்கையில்‌, 
கடைசி இரண்டு அதிகாரங்கள்‌ மாத்திரம்‌ தொடர்ந்து வாசித்ததினால்‌ அந்த 
அதிகாரங்கள்‌ உள்ள காகிதங்கள்‌ நைந்துபோய்‌ - ஒரு வேளை கண்ணீரினால்‌ 
கறைபட்டு - உள்ளன. ஒரு சில வசனப்பகுதிகளே இந்த அதிகாரங்களைக்‌ 
காட்டிலும்‌ அதிகமாக வாசிக்கப்படுகின்றன. வேறு எந்த வசனப்பகுதியும்‌ 
இதைப்‌ போன்று அதிகமான இருதயங்களுக்கு ஆறுதல்‌ கொடுத்ததில்லை. 

இந்தப்‌ பாடத்தில்‌ நாம்‌, எல்லாம்‌ புதிதாக்கப்படும்‌ என்பதை 
அறிமுகப்படுத்தித்‌ தொகுத்துரைக்கும்‌ 21:1-8 வசனப்பகுதியைப்‌ 


படிப்போம்‌. 








“இந்த வசனப்பகுதி நமக்கு பரலோகத்தைப்‌ 
பற்றிக்‌ கூறுறெதா?” 

நாம்‌ நமது வசனப்பகுதிக்குள்‌ செல்வதற்கு முன்பாக, 21 மற்றும்‌ 22ம்‌ 
அதிகாரங்கள்‌ பரலோகத்தைப்‌ பற்றி பேசுகின்றனவா இல்லையா 
என்பதைப்‌ பற்றிக்‌ கலந்துரையாடுதல்‌ அவசியமாக உள்ளது. 

முந்திய பாடத்தில்‌ நான்‌, 20:11-15 வசனப்பகுதியானது தேவனுடைய 
தற்காலிக நியாயத்தீர்ப்பை (குறிப்பாக, ரோமாபுரியின்மீது தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பை) சித்தரிக்கிறது என்று சில விளக்கவுரையாளர்கள்‌ 
நம்புவதாக குறிப்பிட்டி ருந்தேன்‌. அதுபோலவே, 21:1-22:5 வசனப்பகுதி, 
பூமியின்மீது சபையை, விசேஷமாக ரோமாபுரியின்‌ துன்புறுத்துதல்‌ 
முடிந்தபின்பு வெற்றிகரமாக விளங்கின சபையைச்‌ சித்தரிப்பதற்கானது 
என்று சிலர்‌ நம்புகின்றனர்‌.” 20:11-15 வசனப்பகுதி தற்காலிக 
நியாயத்தீர்ப்பை குறிக்கலாம்‌ என்பதை நான்‌ ஒப்புக்கொள்கின்றேன்‌, 
ஆனால்‌ இவ்வசனப்பகுதி மகா மற்றும்‌ கடைசி நியாயத்தீர்ப்பின்நாள்‌ 
பற்றிக்‌ கூறுகிறது என்று நான்‌ நம்புவதற்கான காரணங்களைக்‌ 
கொடுத்திருந்தேன்‌. அதுபோலவே, 21:1-22:5ம்‌ வசனப்பகுதி, பூமியின்மீது 
இலட்சிய நோக்கான சபையைப்‌ பற்றிச்‌ சித்தரிக்கக்கூடும்‌,* ஆனால்‌ 
இவ்வசனப்பகுதி, பரலோகம்‌ என்ற ஆத்துமாக்களின்‌ இல்லம்‌ பற்றி நமக்குக்‌ 
கூறுகிறது என்று நான்‌ நம்புகின்றேன்‌. தானியேல்‌ ரஸ்ஸல்‌ என்பவர்‌, 
“எல்லாக்காலங்களிலும்‌ சபையானது இவ்வசனப்பகுதியில்‌ பரலோகத்தின்‌ 
விவரிப்பைக்‌ கண்டுள்ளது” என்று எழுதினார்‌.” ஹெரால்டு ஹேஸெலிப்‌ 
என்பவர்‌: “மீட்கப்பட்டவர்களின்‌ அடைவிடம்‌ என்பதே வெளிப்படுத்தின 


204 


விசேஷத்தில்‌ உள்ள இந்த முடிவுப்பகுதியின்‌ பிரதான ஆய்வுக்கருத்தாக 
உள்ளது”” என்று உடன்பட்டார்‌. 

20:11-15 வசனப்பகுதியானது கடை ச, நியாயத்தீர்ப்பு பற்றியது என்று 
நம்புவதற்கு நான்‌ கொடுத்த காரணங்களை முந்திய பாடத்தில்‌ 
ஆய்வுசெய்யுங்கள்‌. அதுபற்றி எனது கருத்து சரியானதென்றால்‌, 21 மற்றும்‌ 
22ம்‌ அதிகாரங்கள்‌ பரலோகக்கைச்‌ சித்தரிக்கின்றன என்ற எனது கருத்தும்‌ 
சரியானதாகவே இருக்கவேண்டும்‌. நாம்‌, “தற்போதைய ஒழுங்கமைவுகள்‌ 
கடந்து செல்லுதல்‌, மனிதகுலத்திற்குக்‌ கடைசி நியாயத்தீர்ப்பு, 
துன்மார்க்கருக்குத்‌ தண்டனை” ஆகியவற்றைக்‌ கண்ணோக்கியிருந்தால்‌ 
பின்பு, “சபையானது காலத்திற்கு அப்பால்‌ தேவனிடத்தில்‌ இளைப்பாற 
வருகையில்‌, அதன்‌ கடைசி மகிமையைச்‌ சித்தரித்தல்‌ என்பது அடுத்த 
காட்சியாக இருக்கும்‌ என்ற கருத்து தர்க்கப்பொருத்தமானதாக உள்ளது. ”” 

21:1-22:5 வசனப்பகுதி, பரலோகத்தைப்‌ பற்றி நமக்குக்‌ கூறுகிறது என்று 
நான்‌ நம்புவதற்குக்‌ கூடுதலான காரணங்கள்‌ குறிப்பிடப்பட முடியும்‌: 

(1) இதில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ள மொழிநடை, பரலோகத்தைப்‌ 
பற்றி நாம்‌ அறியக்கூடிய பிறவேதாகமக்‌ குறிப்புகளுடன்‌ 
சீர்பொருந்தியுள்ளது. 

(2) தேவன்‌ “கண்ணீர்கள்‌ யாவையும்‌ துடைப்பார்‌” (21:4) என்ற 
வாக்குத்தத்தம்‌, ஏற்கனவே மரித்திருந்தவர்களுக்குத்‌ தேவன்‌ 7:17ல்‌ 
கொடுத்த அதே வாக்குத்தத்தமாகவே உள்ளது. இது இந்த வாழ்விற்குரிய 
தாயிராமல்‌, இனிவரும்‌ வாழ்விற்குரிய வாக்குத்தத்தமாக உள்ளது என்பது 
உறுதி. இந்த உலகத்தில்‌ தேவன்‌, நமது வருத்தங்களில்‌ ஆறுதல்‌ 
அளிக்கின்றார்‌; இனிவரும்‌ வாழ்வில்‌, அவர்‌ நமது வருத்தங்களை 
நீக்ப்போடுவார்‌. 

(3) “ஜெயங்கொள்ளுறெவர்கள்‌”” (21:7) பெறும்‌ சுதந்திரம்‌, 
துன்மார்க்கரின்‌ முடிவில்‌ இருந்து நேர்மாறானதாக உள்ளது (21:8). 
நீதிமான்களுக்குக்‌ கிடைக்கும்‌ ஆசீர்வாதம்‌ “சதாகாலங்களிலும்‌” (22:5) 
இருக்கும்‌, அதுபோலவே அநீதிமான்களுக்குக்‌ கடைக்கும்‌ சாபமும்‌ 
“சதாகாலங்களுக்கும்‌” (20:10; 20:15; 21:8ஐக்‌ காணவும்‌) இருக்கும்‌. 

(4) இவ்வசனப்பகுதி, “புதிய வானம்‌ மற்றும்‌ புதிய பூமி” பற்றிய 
பேதுருவின்‌ போதனையுடன்‌ நெருங்கிப்‌ பிணைக்கப்பட்டுள்ளது. ஹோமர்‌ 
ஹெய்லி என்பவர்‌ பின்வருமாறு கவனித்துள்ளார்‌, 








புதிய வானம்‌ மற்றும்‌ புதிய பூமி பற்றிப்‌ பேதுரு எழுதிய 
விபரங்களைக்‌ கவனமாய்‌ படிக்கின்றபோது (2 பேதுரு 3) அது, 
யோவான்‌ விவரிக்கின்றவற்றுடன்‌ கவனிக்கத்தக்க அளவுக்கு 
இணைவுபட்டுள்ளது என்று வெளிப்படுகிறது. நியாயத்தீர்ப்பு மற்றும்‌ 
தேவபக்தியற்ற மனிதருக்கு அழிவு (2 பேதுரு 3:7; வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ 20:13), மற்றும்‌ புதிய வானமும்‌ புதிய பூமியும்‌ வருவதற்கு 
2 பேதுரு 3:13; வெளிப்படுத்தின விசேஷம்‌ 21:1) முன்பு இப்போதைய 
வானமும்‌ பூமியும்‌ ஒழிந்து போகுதல்‌ (2 பேதுரு 3:10; வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ 20:11) ஆகியவற்றைப்‌ பற்றி இவ்விரு விபரங்களுமே 
சுட்டிக்காண்பிக்கின்றன. பேதுருவும்‌ யோவானும்‌ ஆகிய இருவருமே, 


205 


இன்றைய நாட்களில்‌ சபையைப்‌ பற்றியும்‌, துன்புறுதலினால்‌ 
தூய்மையடைதல்‌ பற்றியும்‌ அல்ல, ஆனால்‌ அதற்கு மாறாக, கடைசி 
நியாயத்தீர்ப்பைப்‌ பற்றியும்‌ அதைத்தொடர்ந்து வரவிருப்பதைப்‌ 
பற்றியும்‌ எழுதினர்‌... . பேதுருவும்‌ யோவானும்‌ ... நியாயத்தீர்ப்புக்கு 
அப்பால்‌ உள்ள கடைசியும்‌ நித்தியமுமான முறைமை பற்றி 
எழுதினர்‌. 


(5) முந்திய பாடத்தில்‌ குறிப்பிட்டபடி, வெளிப்படுத்தின 
விசேஷத்தின்‌ கடைசி அதிகாரங்கள்‌ “ஏறக்குறைய ஒரே மாதிரியாக” 
மாத்திரம்‌ இருக்கின்றன என்றால்‌, இந்தப்‌ புத்தகம்‌ எதிருச்சக்காட்சி என்பது 
போன்ற ஓன்றைக்கொண்டு முடிகிறது. பல எழுத்தாளர்கள்‌, 
வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20 மற்றும்‌ 21ம்‌ அதிகாரங்கள்‌, வெளிப்படுத்தின 
விசேஷத்திற்கும்‌, வேதாகமம்‌ முழுவதற்கும்கூட ஒரு உச்சக்காட்சியை 
அளிக்கின்றன என்று ஒப்புக்கொள்கின்றனர்‌. ஆல்பெர்ட்‌ பால்டிங்கொர்‌ 





என்பவர்‌, தமது உரையைக்‌ கேட்பவர்கள்‌ வைத்துள்ள வேதாகமங்களில்‌ 
இருந்து, வெளிப்படுத்தின விசேஷத்தின்‌ இருபத்தியோராம்‌ அதிகாரம்‌ 
கொண்ட தாள்கள்‌ கிழிக்கப்பட்டுவிட்டால்‌ அவர்கள்‌ உணர்வு 
எப்படியிருக்கும்‌ என்று கேட்டார்‌: “நீங்கள்‌ உங்கள்‌ வாழ்வின்‌ எஞ்சிய 
நாட்களில்‌ எல்லாம்‌, “இழந்துபோன வீணைநரம்பின்‌” உணர்வுடனே 
வாழ்வீர்களோ என்று நான்‌ ஐயப்படுகின்றேன்‌. இது ஹேன்டெல்‌ 
என்பவரின்‌ “மேசியா: என்ற பாடலில்‌ இருந்து அல்லேலூயா” என்ற 
பல்லவியை நீக்கிவிடுதலைப்‌ போன்றதாக உள்ளது. ”” 

வெளிப்படுத்தின விசேஷம்‌ 21 மற்றும்‌ 22ம்‌ அதிகாரங்கள்‌, பூமியில்‌ 
சபையைச்‌ சித்தரிக்கின்றன என்று நம்புபவர்கள்‌, இவ்வசனப்பகுதியில்‌ 
உள்ள பல சொல்விளக்கங்கள்‌ தங்கள்‌ மாற்றுப்பிரதியை, மேசியாவின்‌ 
இராஜ்யம்‌/சபை என்பதன்‌ நிலை நாட்டம்‌ பற்றிப்‌ பழைய ஏற்பாட்டுத்‌ 
தீர்க்கதரிசனங்களில்‌ கொண்டுள்ளன என்று சுட்டிக்காண்பிக்கின்றனர்‌. 
“புதிய எருசலேமுடன்‌”” தொடர்புடைய சொற்றொடர்களில்‌ பல, 
வேதாகமத்தின்‌ வேறிடங்களில்‌ சபை தொடர்பாகப்‌ பயன்‌ 
படுத்தப்பட்டுள்ளன என்பதைக்‌ கவனத்திற்குக்‌ கொண்டு வருகின்றனர்‌. 
இந்த உறுதிப்பாடுகள்‌ எதையும்‌ சந்தேகப்படாத நான்‌, சபை மற்றும்‌ 
பரலோகம்‌ ஆகியவற்றுக்கு இடையில்‌ உள்ள நெருங்கிய - பிரிக்க 
இயலாததாகவும்‌ உள்ள - உறவுமுறையை உங்கள்‌ கவனத்திற்கு 
கொண்டுவர விரும்புகின்றேன்‌. 

சபை மற்றும்‌ பரலோகம்‌ ஆகியவை ஒரே உண்மை நிலையில்‌ இரு 
பக்திக்கூறுகளாக உள்ளன. எடுத்துக்காட்டாக, இவையிரண்டுமே 
“இராஜ்யம்‌?” என்று அழைக்கப்படுகின்றன. “இராஜ்யம்‌” என்ற 
சொற்றொடர்‌, தேவன்‌ ஆளுகை செய்யும்‌ வட்டாரத்தைக்‌ குறிப்பிடப்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்தத்‌ தற்கால யுகத்தில்‌, இதன்‌ பூமிக்குரிய 
சொல்விளக்கமானது/வெளிப்பாடானது சபை என்று அழைக்கப்படுகிறது 
(மத்தேயு 16:18, 19), அதே வேளையில்‌ இதன்‌ பரலோகத்துவ அம்சமானது 
பரலோகம்‌ என்று மாத்திரம்‌ அமைக்கப்படுகிறது (மத்தேயு 6:9, 10, 20). 
இவ்விதமாக புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள்‌, இராஜ்யத்திற்குள்‌ (வேறு 


206 


வார்த்தைகளில்‌ கூறுவதென்றால்‌ சபைக்குள்‌; கொலோசெயர்‌ 1:13; 
எபிரெயர்‌ 12:28; வெளிப்படுத்தின விசேஷம்‌ 1:6, 9; 5:10 ஆகியவற்றைக்‌ 
காணவும்‌), இருத்தல்‌ என்பதைப்‌ பற்றிக்‌ குறிப்பிட முடிந்த அதே 
வேளையில்‌, இராஜ்யத்திற்குள்‌ (அதாவது பரலோகத்திற்குள்‌; நடபடிகள்‌ 
14:22; 2 தீமோத்தேயு 4:18; யாக்கோபு 2:5; 2 பேதுரு 1:11) பிரவேசித்தல்‌ 
என்பதை முன்‌ எதிர்நோக்கியிருந்தனர்‌.'' 

சபை மற்றும்‌ பரலோகம்‌ ஆகியவற்றிற்கு இடையில்‌ உள்ள நெருங்கிய 
உறவின்‌ காரணமாக, சபையாரால்‌ (கிறிஸ்தவர்களால்‌) தற்போது 
மகிழ்வுடன்‌ அனுபவிக்கப்படும்‌ ஆசீர்வாதங்கள்‌, பரலோக சந்தோஷத்தின்‌ 
முன்சுவைகள்‌ என்று நினைக்கப்பட முடியும்‌. பின்வரும்‌ விவரிப்பைப்‌ பற்றி 
ஆழ்ந்து சிந்திக்கவும்‌: தேவனுடைய சபைக்குள்‌ ஞானஸ்நானம்‌ 
பெற்றுக்கொண்ட ஓவ்வொருவருக்கும்‌ தேவன்‌ தமது ஆவியை 
அருளுகின்றார்‌ (நடபடிகள்‌ 2:38, 41, 47). இந்த வரத்தைப்பற்றிப்‌ பவுல்‌, 
“... வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால்‌ அவருக்குள்‌ முத்திரை 
போடப்பட்டீர்கள்‌ ... ஆவியானவர்‌ நம்முடைய சுதந்திரத்தின்‌ அச்சாரமா 
யிருக்கிறார்‌” என்று எழுதினார்‌ (எபேசியர்‌ 1:13, 14ஆ). IV வேதாகமத்தில்‌, 
“வாக்குத்தத்தம்‌ செய்யப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்குள்‌ நீங்கள்‌ ஒரு 
முத்திரையால்‌ அடையாளமிடப்பட்டீர்கள்‌, அவர்‌ நமது சுதந்திரத்தை 
உத்தரவாதப்படுத்துகின்ற (00051) அடைக்கலப்பொருளாக இருக்கின்‌ 








றீர்கள்‌” என்றுள்ளது. அதாவது அடைக்கலப்பொருள்‌ என்பது முன்னதாகக்‌ 
கொடுக்கப்படும்‌ ஒரு தொகையாக உள்ளது, சட்டப்படி இது 
செலுத்துகையின்‌ எஞ்சிய வகையில்‌ உள்ள அதே பொருளைக்‌ 
கொண்டுள்ளது. இப்போது தேவனுடைய ஆவியானவரின்‌ பிரசன்னத்தை 
மகிழ்வுடன்‌ அனுபவித்தல்‌ என்பது நமது நித்திய சுதந்திரத்திற்கான 
“உத்தரவாதமாக”” இருப்பதோடுகூட, அந்த சுதந்திரத்தின்‌ “முன்‌ 
சுவையாகவும்‌” இருக்கிறது - அந்த சுதந்திரத்தைப்‌ பெறும்‌ வேளையில்‌ நாம்‌ 
இப்போது இருப்பதைக்‌ காட்டிலும்‌ தேவனுடன்‌ இன்னும்‌ அதிக 
நெருக்கமான உறவைக்‌ கொண்டிருப்போம்‌ (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
21:3). 

ஆகையால்‌, பழைய ஏற்பாட்டுத்‌ தீர்க்கதரிசிகள்‌, மேசியாவின்‌ 
இராஜ்யத்தினுடைய வருகையைப்‌ பற்றிப்‌ பேசுவதற்கு, வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ 21 மற்றும்‌ 22ம்‌ அதிகாரங்களில்‌ உள்ள சொற்றொடருக்கு 
ஒத்தவைகளைப்‌ பயன்படுத்தியிருந்தது பற்றி நான்‌ வியப்படைவதில்லை. 
அதுபோலவே, சபையில்‌ உள்ள ஆசீர்வாதங்களைப்‌ பற்றிப்‌ பேசுவதற்குப்‌ 








பயன்படுத்தப்பட்ட அதே சொற்றொடர்கள்‌ பரலோகத்தில்‌ உள்ள 
ஆசீர்வாதங்களைப்பற்றி பேசுவதற்குப்‌ பயன்படுத்தப்படுவது பற்றியும்‌ நான்‌ 
ஆச்சரியப்படுவதில்லை. சபை நிலைநாட்டப்படுதல்‌ என்பது தன்னிலே 
முடிவடைந்த ஒரு செயலாக இருப்பதில்லை. மனிதரைத்‌ தேவனிடம்‌ 
திரும்பக்கொண்டுவந்து சேர்ப்பதற்காக சபையானது நிலைநாட்டப்‌ 
பட்டது, இதன்மூலமாக, பூமிக்குரிய பரதீசில்‌ இழந்துபோகப்பட்டது 
(அதியாகமம்‌ 2; 3) வானத்துக்குரிய பரதீசில்‌ மீளக்கட்டுவிக்கப்படலாம்‌ 
(வெளிப்படுத்தின விசேஷம்‌ 22:1, 2). 


207 


21:1-22:5 வசனப்பகுதியைப்‌ பற்றி நான்‌ கலந்துரையாடுகையில்‌, 
இவ்வசனப்பகுதி பரலோகத்தைப்‌ பற்றிப்‌ பேசுகிறது என்பதே எனது 
நிலைப்பாடாக இருக்கும்‌. இது, நமது கலந்துரையாடலில்‌ சபை 
புறக்கணிக்கப்படும்‌ என்று அர்த்தப்படுத்துவதில்லை. மகிமைப்படுத்தப்‌ 





பட்ட சபையாக, தேவனுடைய மக்கள்‌ நித்திய ஆசீர்வாதங்களை 
மகிழ்வுடன்‌ அனுபவித்தலை நாம்‌ கண்ணோக்குவோம்‌. இந்த அதிகாரங்‌ 
களில்‌, மக்கள்‌ (சபை) மற்றும்‌ இடம்‌ (பரலோகம்‌) ஆகிய இரண்டிற்கும்‌ 
வித்தியாசப்படுத்துகல்‌ என்பது அடிக்கடி சிரமமானதாக உள்ளது. 


“இவ்வசனப்பகுதி பரலோகத்தைப்‌ 
பற்றிக்‌ கூறுவது என்ன?” 
நாம்‌ ஏற்கனவே கண்ணோக்கியுள்ளபடி, முதல்‌ எட்டு வசனங்களில்‌, 
பரலோகத்தின்‌ புதியதன்மை என்பதன்மீதே வலியுறுத்தம்‌ உள்ளது. 
ஆவியானவரால்‌ ஏவப்பட்ட யோவான்‌, பரலோகம்‌ எவ்வளவு ஆச்சரிய 
மானதாக இருக்கும்‌ என்பதை வலியுறுத்துவதற்கு மனித மொழியின்‌ 
எல்லைகளை நீட்டினார்‌. 


ஒரு புதிய சுற்றுச்சூழல்‌ (21:1) 

அப்போஸ்தலர்‌ (யோவான்‌), “பின்பு நான்‌ புதிய வானத்தையும்‌” புதிய 
பூமியையும்‌ கண்டேன்‌; முந்தின வானமும்‌ பூமியும்‌ ஒழிந்துபோயின” என்று 
தொடங்கினார்‌ (வசனம்‌ 1௮). நமது முந்திய பாடத்தில்‌ நாம்‌, “தேவனுடைய 
சமூகத்திலிருந்து பூமியும்‌ வானமும்‌ அகன்று போயின; அவைகளுக்கு 
இடங்காணப்படவில்லை” என்று கண்டோம்‌ (20:11). “புதிய வானத்திற்கும்‌ 
புதிய பூமிக்கும்‌” இடமளித்தல்‌ என்பது இதன்‌ ஒரு நோக்கமாய்‌ இருந்தது. 

“புதிய பூமி” என்ற சொற்றொடர்‌ உள்ளடக்கப்பட்டிருத்தலானது 








எழுத்தாளர்களைத்‌ திகைக்கச்‌ செய்கிறது. பெளதீகரீதியான இந்த பூமி 
புதுப்பிக்கப்படுதல்‌ பற்றி விரிவான கோட்பாடுகளைப்‌ பலர்‌ 
புனைந்துரைக்கின்றனர்‌. இருப்பினும்‌, பெளதகரீதியான இந்த அண்டம்‌ 
அழிக்கப்படும்‌ என்று வேதாகமம்‌ தெளிவாகக்‌ கூறுறெது.' இயேசு, 
“வானமும்‌ பூமியும்‌ ஒழிந்துபோம்‌” என்று தெளிவாகக்‌ கூறினார்‌ (மத்தேயு 
24:35; மத்தேயு 5:18ஐக்‌ காணவும்‌). எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியவர்‌, 
உண்டாக்கப்பட்டவைகள்‌ மாறிப்போகும்‌,/நீங்கிப்போகும்‌ என்று 
எழுதினார்‌ (எபிரெயர்‌ 12:27). பேதுரு, “வானங்கள்‌ வெந்து அழிந்து பூதங்கள்‌ 
எரிந்து உருகிப்போம்‌” என்று வலியுறுத்தினார்‌ (2 பேதுரு 3:12). 

பின்பு ஏன்‌ யோவான்‌, “புதிய பூமி? என்ற சொற்றொடரைப்‌ 
பயன்படுத்தினார்‌? முதலாவது, அவர்‌ விஷயங்களின்‌ முறைமையில்‌ உள்ள 
நாடகத்துவமான மாற்றத்தை விவரிக்க, முன்பிருந்த ஏவுதல்‌ பெற்ற 
எழுத்தாளர்களிடத்தில்‌ இருந்து சொற்றொடர்களைக்‌ கடன்‌ பெற்றார்‌. 
ஏசாயா மேசியாத்துவம்‌ பற்றிய தமது கர்க்கதரிசனத்தில்‌ “புதிய வானங்கள்‌ 





புதிய பூமி” என்ற சொற்றொடரைப்‌ பயன்படுத்தினார்‌ (ஏசாயா 65:17; 
66:22ஐக்‌ காணவும்‌). பேதுரு, பரலோகத்தை முன்‌ எதிர்நோக்குதலில்‌ இதே 


208 


சொற்றொடராக்கத்தைப்‌ பயன்படுத்தினார்‌ (2 பேதுரு 3:13). 

மேலும்‌, ஏவுதலினால்‌ யோவான்‌, தமது வாசர்களுக்கு நன்கு 
பழக்கமான சொற்றொடர்களைப்‌ பயன்படுத்தினார்‌. முதல்‌ 
(பெளதீகரீதியான) படைப்பை மோசே, “... தேவன்‌ வானத்தையும்‌ 
பூமியையும்‌ சிருஷ்டித்தார்‌” (அதியாகமம்‌ 1:1) என்று கூறியதன்மூலம்‌ 
விவரித்திருந்தார்‌. இப்போது இரண்டாவது (ஆவிக்குரியதான) படைப்பை 
யோவான்‌, “புதிய வானத்தையும்‌ புதிய பூமியையும்‌ கண்டேன்‌” என்று 
கூறுவதன்‌ மூலம்‌ விவரித்தார்‌. “வானத்தையும்‌ பூமியையும்‌”” என்ற 
மோசேயின்‌ சொற்றொடர்‌, பெளதீகரீதியான (தற்காலிக) படைப்பு 
முழுவதையும்‌ சுற்றிச்சூழ்ந்திருந்ததுபோலவே (நடபடிகள்‌ 4:24; 17:24 
ஆகியவற்றைக்‌ காணவும்‌), “புதிய வானமும்‌ புதிய பூமியும்‌?” என்ற 
யோவானின்‌ சொற்றொடரும்‌ ஆவிக்குரிய (நித்திய) படைப்பில்‌ உள்ள 
யாவற்றையும்‌ சுற்றிச்சூழ்ந்துள்ளது. 

“புதிய வானம்‌” மற்றும்‌ “புதிய பூமி” என்ற சொற்றொடர்கள்‌, இந்தத்‌ 
தற்கால அண்டமானது நீக்கப்படும்போதுகூட, நாம்‌ இருந்து 
செயல்படுவதற்குத்‌ தகுதியான சூழ்நிலை ஒன்றிருக்கும்‌ என்று நமக்கு 
உறுதிப்படுத்துறெது. பவுலின்‌ கூற்றுப்படி, உயிர்த்தெழுதலுக்குப்‌ பின்பு 
நாம்‌, உருவமற்ற ஆவிகளாய்‌ இருக்க மாட்டோம்‌, ஆனால்‌ நமக்கு உடல்கள்‌ 
- ஆவிக்குரிய உடல்கள்‌ - அழிவற்ற உடல்கள்‌, மகிமையுள்ள உடல்கள்‌ 
கொடுக்கப்படும்‌, ஆனாலும்‌ அவைகள்‌ உடல்களாகவே இருக்கும்‌ 
(1 கொரிந்தியர்‌ 15:35, 42-44; 2 கொரிந்தியர்‌ 4:16-5:4).!* ஆவிக்குரிய அந்த 
உடல்கள்‌ வாழவும்‌ செயல்படவும்‌ ஒரு இடத்தைக்‌ கொண்டிருக்க 
வேண்டும்‌. பெளதீகரீதியான நமது உடல்களுக்கு பெளதீகரீதியான 
வானமும்‌ பூமியும்‌ தேவைப்படுவதுபோலவே, நமது ஆவிக்குரிய 
உடல்களுக்கு, ஆவிக்குரிய “வானமும்‌ பூமியும்‌” தேவைப்படும்‌. இயேசு, 
“(நான்‌) ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம்பண்ணப்‌ போகிறேன்‌” 
என்று வாக்குத்தத்தம்‌ செய்தார்‌ (யோவான்‌ 14:2). ஆயத்தம்‌ பண்ணப்பட்ட 
இந்த இடத்தைப்‌ பரிசுத்த ஆவியானவர்‌, “புதிய வானமும்‌ புதிய பூமியும்‌” 
என்று அழைக்கின்றார்‌. 

இருப்பினும்‌, “புதிய வானம்‌” மற்றும்‌ “புதிய பூமி?” என்ற 
சொற்றொடர்களைப்‌ பற்றியோ அல்லது இரு வட்டாரங்களுக்கு இடையில்‌ 
இருப்பதாகக்‌ கற்பனை செய்யப்படும்‌ எந்த வித்தியாசம்‌ பற்றியோ, அதிகம்‌ 
கவலைப்பட வேண்டாம்‌. லியோன்‌ மோரீஸ்‌ என்பவர்‌, “புதிய எருசலேம்‌ 
இறங்கிவந்த பின்பு, வானத்திற்கும்‌ பூமிக்கும்‌ வேறுபாடு இல்லாதிருப்ப 
தாகத்‌ கோன்றுகறது””” என்று கவனித்துள்ளார்‌. 0. B. கேயர்டு என்பவர்‌, 
அந்த இடத்தில்‌ “இவ்விரண்டிற்கும்‌ இடையில்‌ வித்தியாசம்‌ என்பது 
மறக்கப்பட்டிருப்பதாகக்‌ காணப்படுகிறது” என்று கூறினார்‌.'* 

1ஆம்‌ வசனத்தின்‌ முடிவில்‌ உள்ள பின்வரும்‌ சொற்றொடர்‌, கூடுதலான 
புதிராக உள்ளது: “சமுத்திரமும்‌ இல்லாமற்போயிற்று” (வசனம்‌ 1௮ஆ).”” 
வெளிப்படுத்தின விசேஷம்‌ புத்தகத்தில்‌ “சமுத்திரம்‌” என்ற கருத்தானது 
பிரிவு என்பதாக உள்ளது என்ற கோட்பாடு மிகவும்‌ பிரபலமானதாக 











உள்ளது. மத்திய தரைக்கடல்‌ யோவானை, ஆசியாவில்‌ இருந்த அவரது 


209 


கிறிஸ்தவ நண்பார்களில்‌ இருந்து பிரித்தது. அது போலவே, வெளிப்படுத்தின 
விசேஷத்தின்‌ முற்பகுதியில்‌, சிங்காசனத்திற்கு முன்பாகக்‌ கடல்‌ ஒன்று 
சித்தரிக்கப்பட்டிருந்தது (4:6), இது மனிதகுலத்தைத்‌ தேவனுடத்தில்‌ இருந்து 
பிரித்தது.'£ இப்போது அந்தக்‌ கடல்‌ இல்லாதொழிந்தது, தேவன்‌ தமது 
மக்களுடன்‌ வாசம்பண்ணுவார்‌ என்று அறிவித்தார்‌ (21:3).” 
“சமுத்திரமும்‌ இல்லாமற்போயிற்று”” என்ற வார்த்தைகள்‌, புதிய 
வானமும்‌ புதிய பூமியும்‌ அடிப்படையாகவே மாறுபட்டிருக்கும்‌ என்ற 








உண்மையை நாடகத்துவப்படுத்துதலை நோக்கம்‌ கொண்டிருக்கலாம்‌. 
நமது தற்போதைய பூமியானது முக்கால்‌ பாகம்‌ தண்ணீரால்‌ ஆனது. 
இவ்வாறு இல்லையென்றால்‌, நாம்‌ அறிந்தவகையிலான உயிர்‌ வாழ்வு 
என்பது இந்தப்‌ பூமியின்மீது சாத்தியமற்றதாகிவிடும்‌. இதற்குநேர்மாறாக, 
“புதிய பூமி” சமுத்திரத்தைக்‌ கொண்டிருப்பதில்லை, அது தனிச்சிறந்ததாக 
இருக்கிறது. அது புதியதாக இருக்கிறது. 

இது என்னை, நமது வசனப்பகுதியில்‌ உள்ள வலியுறுத்தத்திற்கு 
திரும்பவும்‌ கொண்டுவருகிறது: பரலோகத்தின்‌ புதிய தன்மை. 1முதல்‌ 
வரையுள்ள வசனப்பகுதியில்‌ உள்ள “புதிய” என்ற வார்த்தை, “குணம்‌ 
அல்லது வகையில்‌ புதியது” 
வார்த்தையில்‌ இருந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. யோவான்‌ “அதே 
விஷயத்தின்‌ புதிய பதிப்பைக்‌ கண்ணோக்கி இருக்கவில்லை. ”” 


என்று அர்த்தப்படுகிற /ஈ01௦௦ என்ற கிரேக்க 


புதிய வாசஸ்தலம்‌ (21:2௮) 

யோவான்‌, “புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தைத்‌ 
தேவனிடத்தினின்று பரலோகத்தைவிட்டு இறங்கிவரக்கண்டேன்‌” என்று 
தொடர்ந்தார்‌ (வசனம்‌ 2௮). வெளிப்படுத்தின விசேஷத்தின்‌ முற்பகுதியில்‌, 
இயேசு (இதை), “என்‌ தேவனால்‌ பரலோகத்திலிருந்திறங்கிவருகிற புதிய 
எருசலேமாகிய என்‌ தேவனுடைய நகரம்‌” என்று குறிப்பிட்டிருந்தார்‌ 
(3:12).2 

புதிய ஏற்பாட்டில்‌, “பழைய” (பூமிக்குரிய) எருசலேம்‌ (பலஸ்தீனத்தில்‌ 
உள்ள நகரம்‌), “புதிய” (வானத்திற்குரிய) எருசலேமுடன்‌ பல முறைகள்‌ நேர்‌ 
எதிராக ஒப்பிடப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டாக, கலாத்தியருக்கு எழுதிய 
நிருபத்தில்‌ பவுலின்‌ தொடர்‌ உருவகத்தில்‌, ஆகார்‌ என்பவள்‌ 
“இப்பொழுதிருக்கிற எருசலேமுக்குச்‌ சரி; இவள்‌ தன்‌ பிள்ளைகளோடே 
கூட அடிமைப்பட்டிருக்றொளே, மேலான எருசலேமோ 
சுயாதனமுள்ளவள்‌, அவளை நாமெல்லாருக்கும்‌ தாயானவள்‌” என்று அவர்‌ 
கூறினார்‌ (கலாத்தியர்‌ 4:25, 26). மீண்டுமாக எபிரெயருக்கு நிருபத்தை 
எழுதியவர்‌ யூதத்துவத்திற்கு மேலாகக்‌ கிறிஸ்தவத்தின்‌ மேன்மைத்‌ 
தன்மையை வலியுறுத்தியபோது, அவர்‌ பின்வருமாறு எழுதினார்‌, 


நீங்களோ [கிறிஸ்தவர்கள்‌] சீயோன்‌ மலையினிடத்திற்கும்‌, ஜீவனுள்ள 
தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும்‌, ஆயிரம்‌ 
பதினாயிரமான தேவதூதர்களினிடத்திற்கும்‌ பரலோகத்தில்‌ 
பேரெழுதியிருக்கிற முதற்பேறானவர்களின்‌ சர்வசங்கமாகிய 


210 


சபையினிடத்திற்கும்‌, யாவருக்கும்‌ நியாயாதிபதியாகிய 
தேவனிடத்திற்கும்‌, பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய 
ஆவிகளினிடத்திற்கும்‌, புது உடன்படிக்கையின்‌ மத்தியஸ்தராகிய 
இயேசுவினிடத்திற்கும்‌, ... வந்து சேர்ந்தீர்கள்‌ (எபிரெயர்‌ 12:22-24). 


வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவான்‌ எழுதியபோது, அதற்கு 
இருபது ஆண்டுகளுக்கு முன்பாகவே, “பழைய” எருசலேம்‌ ரோமா 
புரியாரால்‌ அழிக்கப்பட்டிருந்தது; ஆனால்‌ கிறிஸ்தவர்கள்‌ “புதிய?” 
எருசலேமை - “தேவன்‌ தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள” 
நித்திய நகரத்தை - முன்னெதிர்பார்த்து இருக்க முடிந்தது (எபிரெயர்‌ 11:10; 
எபிரெயர்‌ 13:14ஐக்‌ காணவும்‌). அந்த நகரத்தைப்‌ பற்றி 21:10-22:5ல்‌ விரிவாக 
விவரிக்கப்பட்டுள்ளது. 

பரலோகத்தைப்‌ பற்றி நாம்‌ நினைக்கும்போது, சிறுநகரங்கள்‌ மற்றும்‌ 
நகரங்கள்‌ ஆகியவற்றின்‌ பயனுள்ள அம்சங்களைப்‌ பற்றி நாம்‌ நினைத்தாக 
வேண்டும்‌. வில்லியம்‌ ஹென்ரிக்ஸென்‌ என்பவர்‌, “ஒரு நகரம்‌ என்பது 
நமக்கு நிரந்தரமான வசிப்பிடத்தை, மாபெரும்‌ எண்ணிக்கையில்‌ அங்கு 
குடியிருப்பவர்களை, பாதுகாப்பு மற்றும்‌ பத்திரமாய்‌ காத்துக்கொள்ளுதல்‌, 
ஐக்கியம்‌, அழகு ஆகியவற்றை நமது சிந்தைக்குக்‌ கொண்டுவருகிறது””* 
என்று கூறினார்‌. பரலோகம்‌ என்பது தனிமைப்பட்டிருக்கும்‌ இடம்‌ அல்ல; 
நாம்‌ வாழ்ந்து, ஊழியம்‌ செய்து, மற்றவர்களுடன்‌ இணைவு 
கொண்டிருப்போம்‌. 

“புதிய எருசலேம்‌” என்பது “தேவனிடத்தினின்று பரலோகத்தைவிட்டு 
இறங்கி வருவதாக” சித்தரிக்கப்பட்டுள்ளது என்ற உண்மை, சிலருக்கு இது 
பூமியில்‌ சபையைக்‌ குறிக்கிறது என்பதற்கான ஆதாரமாக உள்ளது. “வானம்‌ 
எப்படி வானத்தில்‌ இருந்து இறங்கிவர முடியும்‌?” என்று இவர்கள்‌ 
கேட்கின்றனர்‌.” இவர்கள்‌, இது ஒரு அடையாளத்துவமாக உள்ளது என்ற 
உண்மையின்‌ கண்ணோட்டத்தை இழந்திருக்கின்றனர்‌ என்பது உறுதி. 
“புதிய எருசலேம்‌” என்பது நேரடியான அர்த்தத்தில்‌ வானத்தில்‌ இருந்து 
பூமிக்கு இறங்கி வருவதில்லை. அது பழைய பெளதீகரீதியான பூமிக்கு 
இறங்கிவர முடியாது, ஏனெனில்‌ அந்த பூமி அழிந்துபோகிறது. மற்றும்‌, நாம்‌ 
ஏற்கனவே கண்டுள்ளபடி, “புதிய வானம்‌” மற்றும்‌ “புதிய பூமி” 
ஆகியவற்றிற்கு இடையில்‌ உள்ள எந்த வித்தியாசமும்‌ விரைவில்‌ சீர்குலைய 
வேண்டியதாக உள்ளன. “பரலோகத்தைவிட்டு இறங்கி வருதல்‌” என்ற 





வார்த்தைகள்‌, தசையையோ அல்லது அடைவிடத்தையோ 
சுட்டிக்காண்பிப்பதையல்ல, ஆனால்‌ தெய்வீகத்‌ தொடக்கத்கைச்‌ 
சுட்டிக்காண்பிப்பதையே நோக்கமாகக்‌ கொண்டுள்ளன.” “நித்திய 





ஆசீர்வாதம்‌ பெற்ற நிலை என்பது மனிதனுடைய சாதனையல்ல ஆனால்‌ 
தேவனிடத்தில்‌ இருந்து வந்த ஈவாகவே உள்ளது. ”” 


ஒரு புதிய சந்தோஷம்‌ (21:2௮) 
21ம்‌ அதிகாரம்‌ சபையைப்‌ பற்றிப்‌ பேசுறைது,”” ஆனால்‌ இது, 
பூமியிலுள்ள சபையைப்‌ பற்றிப்‌ பேசுவது இல்லை. வெளிப்படுத்தின 


211 


விசேஷத்தில்‌, இடத்தையும்‌ (பரலோகம்‌) மக்களையும்‌ (சபை) 
வித்தியாசப்படுத்துகல்‌ என்பது அடிக்கடி கடினமாக உள்ளது என்று நான்‌ 
முன்பு குறிப்பிட்டேன்‌. அந்த உண்மையை 2ம்‌ வசனம்‌ விவரிக்கிறது. 
யோவான்‌, நகரத்தின்‌ உருவகத்தைப்‌ பயன்படுத்திய பின்பு இன்னொரு 
அடையாளத்திற்கு மாறிச்சென்றார்‌: அந்த நகரம்‌ “தன்‌ புருஷனுக்காக 
அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப்போல்‌ ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது” 
(வசனம்‌ 2ஆ). சற்றுப்‌ பிற்பாடு, இந்த நகரம்‌ “ஆட்டுக்குட்டியானவருடைய 
மனைவியாகிய மணவாட்டி” என்று விவரிக்கப்படும்‌ (வசனம்‌ 9). 

பவுல்‌, சபையைக்‌ கிறிஸ்துவின்‌ மணவாட்டி என்று குறிப்பிட்டார்‌ 
(எபேசியர்‌ 5:22-32; 2 கொரிந்தியர்‌ 11:2; ரோமர்‌ 7:4ஐக்‌ காணவும்‌). இயேசு, 
“குறைதிரை முதலானவைகள்‌ ஒன்றும்‌ இல்லாமல்‌ பரிசுத்தமும்‌ 
பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதைத்‌ தமக்கு முன்‌ நிறுத்திக்‌ 
கொள்வதற்கு” காலம்‌ வரும்‌ என்று அவர்‌ (பவுல்‌) கூறினார்‌ (எபேசியர்‌ 5:27). 
21:2ம்‌ வசனம்‌ “தேவனுடைய சபையைப்‌ பற்றி ... இப்போது மகிமைப்‌ 
படுத்தப்பட்டு தனது மீட்பருடன்‌ பூரணத்துவமான ஐக்கிய உறவுக்கு 
ஆயத்தப்படுத்தப்படுகிறது”” என்பதைப்‌ பற்றிப்‌ பேசுவதாகப்‌ பெரும்‌ 
பான்மையான எழுத்தாளர்கள்‌ ஒப்புக்‌ கொள்கின்றனர்‌.” 

19ம்‌ அதிகாரத்தில்‌ இருந்தே நாம்‌, “ஆட்டுக்குட்டியானவருடைய 
கலியாணத்தை”யும்‌ (19:7), “கலியாண விருந்தையும்‌” (19:9) முன்னெதிர்‌ 
நோக்கிக்கொண்டு இருக்கின்றோம்‌.” கடைசியில்‌ 21:2ல்‌ நாம்‌ அந்த வைபவ 
வேளைக்கு அழைத்துவரப்படுகின்றோம்‌. யாரோ ஒருவர்‌, ஆட்டுக்‌ 
குட்டியானவருடைய கலியாணவேளைதான்‌ “பரலோகத்தில்‌ மிகமிக 
மகிழ்ச்சிக்குரிய கணமாக” இருக்கும்‌ என்று கூறியிருக்கின்றார்‌. 

மணவாட்டி “தன்‌ புருஷனுக்காக அலங்கரிக்கப்படுதல்‌”” என்ற 





அடையாளத்துவம்‌, சபையின்‌ மகிமையைப்‌ பற்றிப்‌ பேசுகிறது. திருமண 
ஆராதனையைப்‌ பல ஆண்டுகளாக நடத்தியிருப்பதில்‌ நான்‌, அழகற்ற 
மணமகளை ஒருக்காலும்‌ கண்டதில்லை; மணமகளுக்குள்ளாக ஏதோ 
ஒன்று பிரகாசித்து அவளை மாற்றுவதுபோல்‌ இருக்கிறது. மற்றும்‌, திருமண 
உருவகமானது, இயேசு தமது சபையின்மீது தொடர்ந்து அன்புகூருதல்‌ 
பற்றிப்‌ பேசுகிறது. 


ஒரு புதிய நெருக்கம்‌ (21:3, 7௮) 

யோவான்‌, “மேலும்‌ பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு 
பெருஞ்சத்தத்தைக்‌” கேட்டேன்‌” என்று கூறினார்‌ (வசனம்‌ 3௮). 
பேசுபவரின்‌ அடையாளம்‌ நமக்குக்‌ கூறப்படவில்லை; இது நான்கு 
ஜீவன்களில்‌ ஒன்றினிடத்திலிருந்து வந்திருக்கலாம்‌.” இந்தக்‌ குரல்‌, “இதோ, 
மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமிருக்கறது” என்று கூறிற்று 
(வசனம்‌ 3ஆ). இது வனாந்தரத்தில்‌ இஸ்ரவேல்‌ மக்களின்‌ பாளையத்தினு 
டைய இருதயம்‌ போன்ற மையப்பகுதியில்‌ எழுப்பி நிறுத்தப்பட்டிருந்த 
அசரிப்புக்‌ கூடாரத்தை நமக்கு நினைவூட்டுறெது. ஆசரிப்புக்கூடாரம்‌, 
இஸ்ரவேல்‌ மக்களின்‌ மத்தியிலே தேவன்‌ இருக்கின்றார்‌ என்பதற்கான ஒரு 
ஆதாரமாக இருந்தது. 


212 





இந்தக்‌ குரல்‌ தொடர்ந்து, “அவர்களிடத்திலே அவர்‌ வாசமாயிருப்பார்‌; 
அவர்களும்‌ அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள்‌, தேவன்‌ தாமே 
2 என்று கூறிற்று (வசனம்‌ 3இ).” 7ம்‌ 
வசனத்தில்‌ கர்த்தர்‌ “நான்‌ அவன்‌ தேவனாயிருப்பேன்‌, அவன்‌ என்‌ 
குமாரனாயிருப்பான்‌”” என்று உறுதிப்படுத்தியன்மூலம்‌ இந்தப்‌ புதிய 
உறவின்‌ நெருக்கத்தன்மைக்கு மறுவலிவூட்டினார்‌ (வசனம்‌ 7ஆ.”* 

இது இப்போது மகிழ்வுடன்‌ அனுபவிக்கக்கூடிய, ஆனால்‌ 
பரலோகத்தில்‌ பூரணத்துவப்படுத்தப்படக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்திற்கான 
மேன்மையான உதாரணமாக உள்ளது. விசுவாசம்‌ மற்றும்‌ ஞானஸ்நானம்‌ 


அவர்களோடேகூட இருப்பார்‌ 


ஆகியவற்றின்‌ மூலமாக நாம்‌ தேவனுடைய மகன்களாக, மகள்களாக 
ஆகின்றோம்‌ (கலாத்தியர்‌ 3:26, 27; 4:7). யோவான்‌, “நாம்‌ தேவனுடைய 
பிள்ளைகளென்று அமைக்கப்படுவதினாலே பிதாவானவர்‌ நமக்கு 
பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள்‌” என்று எழுதினார்‌ 
(1 யோவான்‌ 3:1). நாம்‌ இப்போது கர்த்தருடன்‌ ஒரு விசேஷித்த 
உறவுமுறையை மகிழ்வுடன்‌ அனுபவிக்கின்றோம்‌, மற்றும்‌ நாம்‌ அவரது 
நெருக்கத்தையும்‌ அன்பையும்‌ பற்றி அறிந்திருக்கின்றோம்‌. ஆனால்‌ பிற்பாடு 
- நாம்‌ தேவனுடைய பிரசன்னத்தில்‌ நிற்கையில்‌, அவரது அன்பு நம்மைச்‌ 
சூழ்ந்து மேற்கொண்டிருக்கையில்‌ - அப்போது நாம்‌, அவருடைய 
பிள்ளைகளாய்‌ இருத்தல்‌ என்பதன்‌ அர்த்தத்தை உண்மையாகப்‌ 
புரிந்துகொள்வோம்‌! 


ஒரு புதிய மென்மை/உருக்கம்‌/பரிவு/மன நெகிழ்ச்சி (21:4) 

இந்தப்‌ புதிய நெருக்கத்தின்‌ விளைவு என்னவாக இருக்கும்‌? முதலாவது 
தேவன்‌, “அவர்களுடைய (கண்களில்‌ இருந்து) கண்ணீர்‌ யாவையும்‌ 
துடைப்பார்‌; இனி மரணமுமில்லை, துக்கமுமில்லை, அலறுதலுமில்லை, 
வருத்தமுமில்லை; முந்தினவைகள்‌ ஒழிந்துபோயின” (வசனம்‌ 4). 

இந்த உலகத்தில்‌ பாவம்‌ பிரவேசித்த நாள்‌ முதற்கொண்டு 
இதுவரையிலும்‌ சிந்தப்பட்டுள்ள கண்ணீர்‌ கடலைப்‌ பற்றி நினைத்துப்‌ 
பாருங்கள்‌. பரலோகத்தில்‌ தேவன்‌, கண்ணீர்‌ யாவையும்‌ துடைப்பார்‌! 
(இதை ஒரு இளம்பெண்‌ வாசித்தபோது, “தேவன்‌ ஒரு பெரிய 
கைக்குட்டையை வைத்திருக்க வேண்டும்‌” என்று கூறினாள்‌!) மூலவசனம்‌ 
நேரடி அர்த்தத்தில்‌, அவர்‌ “அவர்களுடைய கண்களில்‌ இருந்து கண்ணீர்‌ 
யாவையும்‌ துடைப்பார்‌”? என்றுள்ளது. தேவன்‌ நமது கண்ணீரைத்‌ 
துடைப்பது மட்டுமின்றி, கண்ணீருக்குக்‌ காரணமானவற்றையும்‌ நீக்கிப்‌ 
போடுவார்‌. 

மரணம்தான்‌ நமது கண்ணீர்களுக்கு மூல ஆதாரமாக இருக்கிறது. 
நம்மில்‌ பெரும்பான்மையானவர்கள்‌, திறந்த கல்லறைகளில்‌ அருகில்‌ நின்று, 
நமக்கு அன்பான சிலருக்குப்‌ பிரிவுசொல்லியுள்ளோம்‌. பரலோகத்தில்‌, 
“இனி மரணம்‌ எதுவும்‌ இராது” (20:14ஐக்‌ காணவும்‌). இவ்விதமாக 
ஆதியாகமம்‌ 3ன்‌ சாபம்‌ விலக்கப்படும்‌ (ஆதியாகமம்‌ 3:3, 19ஐக்‌ காணவும்‌)! 

“முந்தினவைகள்‌ ஒழிந்துபோயின” என்பதால்‌, “இனி மரணமுமில்லை, 
துக்கமுமில்லை, அலறுதலுமில்லை, வருத்தமுமில்லை. ”” இந்த உலகத்தில்‌ 





213 


பாவம்‌ பிரவேசித்த நாள்முதற்கொண்டு நமது வாழ்வைப்‌ பாழாக்கிய 
ஒவ்வொன்றும்‌ இல்லாதொழிந்துவிடும்‌. 

4ம்‌ வசனம்‌ பரலோகத்தை நேர்மறைச்‌ சொற்றொடர்களுக்குப்‌ பதிலாக 
எதிர்மறைச்‌ சொற்றொடர்களில்‌ விவரிக்கக்‌ காரணம்‌ என்ன? ஒருவேளை, 
இந்த வாக்குத்தத்தங்களை மக்கள்‌ அடையாளம்‌ கண்டுகொள்வதற்காக 
இவ்வாறு விவரிக்கப்பட்டிருக்கலாம்‌. ஒவ்வொருவரும்‌ சந்தோஷத்தை 
அறிந்திருப்பது இல்லை, ஆனால்‌ எல்லாரும்‌ துக்கத்தை அறிந்திருக்‌ 
கின்றோம்‌. சிலர்‌ ஒருக்காலும்‌ சிரித்திருப்பதில்லை, ஆனால்‌ எல்லாரும்‌ 
அழுதிருக்கின்றோம்‌. சிலர்‌ ஒருக்காலும்‌ வேதனையில்‌ இருந்து விடுதலை 
யானதில்லை, ஆனால்‌ துன்புறுதல்‌ என்றால்‌ என்ன என்பதை எல்லாரும்‌ 
அறிந்திருக்கின்றோம்‌. வியாதியும்‌ கவலையும்‌ கடந்துபோன விஷயங்களாக 
இருக்கும்‌ மற்றும்‌ நித்திய சந்தோஷத்தை ஒவ்வொருவரும்‌ அறியக்கூடிய 
வகையில்‌ இருக்கும்‌ ஒரு இடம்‌ உள்ளது என்பதை அறிதல்‌ 
ஆச்சரியமானதாக இருப்பதில்லையா? 








4ம்‌ வசனத்தில்‌ உள்ள ஆசீர்வாதங்களில்‌ ஒன்றே ஒன்று மட்டும்‌ 
உண்மையாக உள்ள ஒரு தீவு - கண்ணீர்கள்‌, மரணம்‌ அல்லது வேதனை 
எதுவும்‌ இல்லாத ஒரு இடம்‌ - ஒன்று இந்த பூமியில்‌ உள்ளது என்று மக்களை 
நான்‌ நம்பவைக்க முடிந்தது என்றால்‌, அவர்கள்‌ அந்தப்புகலிடத்திற்குச்‌ 
செல்லத்‌ தங்களுக்கு உரிய எல்லாவற்றையும்‌ விற்றுப்போடுவார்கள்‌. இந்த 
வாக்குத்தத்தங்கள்‌ யாவும்‌ உண்மையாக உள்ள ஒரு இடம்‌ இருந்தும்கூட, 
பலர்‌ அங்கு செல்வோமா இல்லையா என்பதுபற்றி எவ்வித 
மாறுபாட்டையும்‌ காண்பிக்காமல்‌ நிலைத்திருப்பது எவ்வளவு 
வினோதமாயிருக்கிறது! 


ஒரு புதிய மனநிறைவு (21:6இ) 

3 மற்றும்‌ 4ம்‌ வசனங்களின்‌ வாக்குத்தத்தங்களுடன்‌, 6ம்‌ வசனத்தின்‌ 
வாக்குத்தத்தம்‌ நெருங்கிய வகையில்‌ உறவுபட்டுள்ளது. தேவன்‌ 
பரலோகத்தில்‌ ஓவ்வொரு தேவையையும்‌ சந்திப்பதாக வாக்குத்தத்தம்‌ 
செய்துள்ளார்‌: “தாகமாயிருக்கிறவனுக்கு நான்‌ ஜீவத்தண்ணீரூற்றில்‌ 
இலவசமாய்க்‌ கொடுப்பேன்‌” (வசனம்‌ 6இ).”* 

இந்த வாக்குத்தத்தத்தை மதித்து உணருவதற்கு வெளிப்படுத்தின 
விசேஷத்தின்‌ முதல்‌ வாசகர்களின்‌ இடத்தில்‌, நீங்கள்‌ உங்களையே 
வைத்துப்பார்க்க வேண்டும்‌: சூழ்நிலை வறட்சியாக இருந்தது; கண்ணீர்‌ 





மிகவும்‌ அரிதாக கிடைத்தது மற்றும்‌ அது விலைமதிப்பான பொருளாக 
இருந்தது. அந்த நாளில்‌, பூமியில்‌ இருந்து பொங்கிப்பெருகும்‌ குளிர்ச்சியான 
மற்றும்‌ புத்துணர்வூட்டும்‌, வற்றாத நீரூற்று ஒன்றின்‌ விவரிப்பைக்‌ 
காட்டிலும்‌ வேறு எதுவும்‌, மனிதனின்‌ ஆவிக்குரிய தேவைகளைப்‌ பூர்த்தி 
செய்ய தேவனுடைய ஆச்சரியமான அளிப்பிற்குச்‌ சிறந்த விவரிப்பாக 
இருந்திருக்க முடியாது. 

வேதாகமத்தில்‌ தாகம்‌ என்பது, மனிதனுக்குள்‌ இருக்கிறதான, 
மிகத்தரய்மையான, மிக மேலானதான மற்றும்‌ மாபெரும்‌ விஷயத்திற்கான 
ஏக்கத்தகைக்‌ குறிப்பிடப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது (சங்கதம்‌ 36:9; 42:1; 63:1 


214 


ஆகிய வசனங்களைக்‌ காணவும்‌). இயேசு, “நீதியின்மேல்‌ 
பசிதாகமுள்ளவர்கள்‌ பாக்கியவான்கள்‌; அவர்கள்‌ இருப்தியடை வார்கள்‌” 
என்று கூறினார்‌ (மத்தேயு 5:6). அவர்‌ “ஜீவத்‌ தண்ணீரைக்‌ (யோவான்‌ 4:10; 
யோவான்‌ 7:37ஐ காணவும்‌) கொண்டு மக்களை திருப்தியடையச்‌ 
செய்வதாக வாக்களித்தார்‌. இந்த வாழ்வில்‌ நமது ஆவிக்குரிய தாகம்‌ 
ஒருபகுதி தீர்த்து வைக்கப்படுகிறது, ஆனால்‌ இனிவரும்‌ வாழ்வில்‌, இயேசு 
நம்மை “ஜீவத்‌ தண்ணீருள்ள ஊற்றுகளண்டைக்கு நடத்தும்‌” போது (7:17) 
அந்தத்‌ தாகம்‌ முற்றிலுமாக நிறைவாக்கப்படும்‌. அப்போது நாம்‌, “தேவனு 
ம்‌ ஆட்டுக்குட்டியானவரும்‌ இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிற 
பளிங்கைப்போல்‌ தெளிவான ஜீவக்கண்ணீருள்ள சுத்தமான நதி” அருகில்‌ 
இளைப்பாறுவோம்‌ (22:1). 

தேவனுடைய அளிப்புகள்‌ “விலையெதுவும்‌ இல்லாதவை” என்பதைக்‌ 
கவனியுங்கள்‌. ஜோ ஜோன்ஸ்‌ என்பவர்‌, “அவைகள்‌ மனிதருடைய 
பகுதியில்‌ “விலைசெலுத்தத்‌ தேவையற்றவைகளாய்‌: இருக்கின்றன, 
ஏனென்றால்‌ நாம்‌ அவற்றைப்‌ பெறத்தகுதிப்படும்படி ஒருக்காலும்‌ எதையும்‌ 
ஈட்ட இயலாது””” என்று கருத்துத்‌ தெரிவித்தார்‌. சில விஷயங்களை 
உலகத்தின்‌ மிகப்பெரிய செல்வந்தரால்கூட வாங்க இயலாது; பரலோகம்‌ 
என்பது அப்படிப்பட்ட விஷயங்களில்‌ ஒன்றாக இருக்கிறது. தேவனுடைய 
அற்புதமான கிருபைக்காக அவருக்கு நன்றி! 


ஒரு புதிய உத்தரவாதம்‌ (21:5ஆ, 6௮, ஆ) 

இந்த அற்புதமான ஆசீர்வாதங்கள்‌ நிச்சயமானவைகள்‌ என்பதை நாம்‌ 
எவ்வாறு உறுதிப்படுத்திக்கொள்ள முடியும்‌? யோவானிடத்தில்‌ கர்த்தர்‌, 
“இந்த வசனங்கள்‌ சத்தியமும்‌ உண்மையுமானவைகள்‌, இவைகளை 
எழுது”” என்று கூறினார்‌ (வசனம்‌ 5ஆ; எபிரெயர்‌ 6:18; 2 தீமோத்தேயு 2:13 
ஆகியவற்றைக்‌ காணவும்‌). நாம்‌, தேவன்‌ கூறுகின்றவற்றைச்‌ சார்ந்திருக்க 
முடியும்‌! 

தொடர்ந்து கர்த்தர்‌, “ஆயிற்று” என்றுரைத்தார்‌ (வசனம்‌ 6௮). நேரடி 
அர்த்தத்தில்‌ இவ்வசனம்‌ “அவைகள்‌ செய்யப்பட்டாயிற்று” - அதாவது, 
தேவன்‌ வாக்குத்தத்தம்‌ செய்திருந்த ஒவ்வொன்றும்‌ நிறைவேற்றப்‌ 
பட்டாயிற்று - என்றே கூறுகிறது. அவரது வாக்குத்தத்தங்கள்‌ “செய்யப்பட்‌ 
டாயிற்று” என்று கருதப்படும்‌ அளவுக்கு அவைகள்‌ நிச்சயமானவைகளாய்‌ 
இருக்கின்றன. 

எதிர்காலம்‌ குறித்து நாம்‌ நிச்சயமுள்ளவர்களாய்‌ இருக்க முடிவது ஏன்‌? 
ஏனென்றால்‌ தேவன்‌ நித்தியமானவராக இருக்கின்றார்‌. அவர்‌, “நான்‌ 
அல்பாவும்‌ ஓமேகாவும்‌, ஆதியும்‌ அந்தமுமாயிருக்கிறேன்‌” என்று கூறினார்‌ 
(வசனம்‌ 6ஆ).”” “அல்பா” மற்றும்‌ “ஒமேகா” என்பவை கிரேக்க அகரவரிசை 
எழுத்துக்களுடைய முகல்‌ மற்றும்‌ கடைசி எழுத்துக்களாக உள்ளன.“ 


AQ 


இதே சொற்றொடர்‌, வெளிப்படுத்தின விசேஷத்தின்‌ தொடக்கத்தில்‌ 
பயன்படுத்தப்பட்டிருந்தது (1:8; 1:17; 3:14 ஆகிய வசனங்களையும்‌ 





215 


காணவும்‌). அங்கு அது, கர்த்தர்‌ ரோமாபுரி நிலவுவதற்கு முன்பே இருந்தார்‌ 
மற்றும்‌ ரோமாபுரியின்‌ அழிவுக்குப்‌ பின்னரும்‌ நீண்டகாலம்‌ இருப்பார்‌ 
என்ற சிந்தனையை அடிக்கோடிட்டது.*' இங்கு அது, கர்த்தர்‌ எதைத்‌ 
தொடங்குகின்றாரோ, அதை அவர்‌ முடித்து வைப்பார்‌ என்பதை 
வலியுறுத்துகிறது. அவர்‌ வாக்குத்தத்தம்‌ செய்ததை அவர்‌ நிறைவேற்றுவார்‌.” 
செயல்‌ விளைவில்‌ தேவன்‌, தமது வாக்குத்தத்தங்களின்‌ மீது தமது 





கையெழுத்தை இட்டார்‌ (22:13ஐக்‌ காணவும்‌).* 


ஒரு புதிய பரிசுத்தத்‌ தன்மை (21:7௮, 8) 

இவ்வசனப்பகுஇயானது, நமது சிந்தைகள்‌ எதிர்காலத்தை முன்னெதிர்‌ 
நோக்கக்‌ காரணமாகின - ஆனால்‌ அடுத்த வசனமானது நம்மை நிகழ்‌ 
காலத்திற்கு உடனடியாகப்‌ பின்னால்‌ கொண்டு வருகிறது: “ஜெயங் 
கொள்ளுகிறவன்‌”” எல்லாவற்றையும்‌ சுதந்தரித்துக்கொள்ளுவான்‌”; ...” 
(வசனம்‌ 7௮). இனிவரும்‌ வாழ்வைக்‌ குறித்த, வெறும்‌ ஆர்வத்தைத்‌ திருப்திப்‌ 
படுத்துதல்‌ என்பதல்ல, ஆனால்‌ யுத்தத்தில்‌ ஈடுபட்டுள்ள கிறிஸ்தவர்களை 
உற்சாகப்படுத்துதல்‌ என்பதே பரிசுத்த ஆவியானவரின்‌ நோக்கமாயிருந்தது. 

“ஹஜெயங்கொள்ளுகிறவன்‌ [அல்லது ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு]”” 
என்ற சொற்றொடர்‌ நமக்கு நன்கு பழக்கமானதாகவே உள்ளது, ஏழு 





சபைகளுக்கு எழுதப்பட்ட கடிதங்களில்‌ இச்சொற்றொடர்‌ இரும்பத்‌ 
திரும்ப பயன்படுத்தப்பட்டது (2:7, 11, 17, 26; 3:5, 12, 21).* 21:7ல்‌ இதன்‌ 
பயன்பாடு மற்ற வாக்குத்தத்தங்களைச்‌ சுற்றிச்‌ சூழ்ந்துள்ளது. 
செயல்விளைவில்‌ கர்த்தர்‌, “நீ இந்த வாக்குத்தத்தங்களை மகிழ்வுடன்‌ அனுப 
விக்க விரும்பினால்‌, நீ ஜெயங்கொள்ளுகிறவனாக இருக்க வேண்டும்‌. நீ 
மரணபரியந்தம்‌ உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும்‌” என்று 
கூறுகின்றார்‌ (2:10). 

ஜெயங்கொள்வதற்குப்‌ பதிலாக ஒருவர்‌ - தப்பிதத்தினால்‌, 
சோதனையினால்‌, பயமுறுத்தப்படுதலினால்‌ - ஜெயங்கொள்ளப்பட்டால்‌ 
என்னவாகும்‌? 8ம்‌ வசனம்‌, உண்மையற்றவர்களின்‌ அடைவிடத்தைப்‌ பற்றி 
பதிவுசெய்றெது: 


பயப்படுகிறவர்களும்‌,”” அவிசுவாசிகளும்‌, அருவருப்பானவர்களும்‌, 
கொலைபாதகரும்‌, விபச்சாரக்காரரும்‌, சூனியக்காரரும்‌, விக்கிர 
காராதனைக்காரரும்‌, பொய்யர்‌ அனைவரும்‌ இரண்டாம்‌ 
மரணமாகிய அக்கினியும்‌ கந்தகமும்‌ எரிகிற கடலிலே பங்கடை 
வார்கள்‌. 


இவ்வசனமானது, கர்த்தருக்குப்‌ பற்றுறுதியுடன்‌ நிலைத்திருப்பதா 
இல்லையா என்று முடிவுசெய்ய வேண்டியிருந்த முதல்‌ நூற்றாண்டு 
வாசகர்களுக்கு விசேஷித்த நடைமுறைப்பயன்பாட்டைக்‌ கொண்டிருந்தது: 
“பயப்படுகிறவர்கள்‌” என்போர்‌, துன்புறுத்தப்படுதல்‌ பற்றிய தங்கள்‌ பயம்‌ 
தங்களை மேற்கொள்வதற்கு அனுமதித்தவர்களாய்‌ இருந்தனர்‌ (2:10ஐக்‌ 
காணவும்‌). “அவிசுவாசிகள்‌” என்போர்‌ தாங்கள்‌ விழுந்து போவதினின்று 
காத்துக்கொள்ளப்‌ போதிய அளவு பலமான விசுவாசத்தைக்‌ கொண்டிராத 


216 


வர்களைக்‌ குறித்தது (14:12). “அருவருப்பானவர்கள்‌”” என்போர்‌, 
மகாபாபிலோனின்‌ “அருவருப்புகளில்‌” பங்கேற்றவர்களாய்‌ இருந்தனர்‌ 
(17:4, 57.” “கொலைபாகதகர்‌” என்போர்‌, உண்மையுள்ள கிறிஸ்தவர்களின்‌ 
மரணத்தில்‌ பங்காற்றியவர்களை உள்ளடக்கியிருந்தனர்‌ (16:6; 17:6; 19:24.” 
விபசாரமும்‌ (ஒழுக்கவீனமும்‌) சூனியமும்‌ விக்கிரகாராதனையுடன்‌” 
இணைவுகொண்டிருந்தன - இவை விசேஷமாக, இராயனின்‌ 
உருவச்சிலைகளுக்கு முன்பாகப்‌ பணிந்து கொண்ட வர்களைக்‌ குறிக்கப்‌ 
பயன்படுத்தப்பட்டன (2:14, 20, 21; 9:21; 14:8). “பொய்யர்‌” என்பது, 
இயேசு தேவனுடைய குமாரன்‌ என்பதை மறுத்து, தேவனுடைய மனதைப்‌ 
புண்படுத்துபவர்களுக்கு அடைமொழியாக இருந்தது (14:5ஐக்‌ காணவும்‌). 

பொதுவான நடைமுறைப்‌ பயன்பாடுகளையும்‌ ஏற்படுத்த முடியும்‌. 
இந்தப்‌ பாவங்கள்‌ இன்றைக்கும்‌ நம்மை வாதிக்கத்‌ தொடருகின்றன. 
இவற்றிற்கு எதிராக நாம்‌ நம்மைக்‌ காத்துக்கொள்வது அவசியமாக 
உள்ளது.” 


முடிவுரை (21:5௮) 

நமது வசனப்பகுதியின்‌ மைய வாக்குத்தத்தம்‌ எவ்வளவு 
அற்புதமானதாக உள்ளது: “சிங்காசனத்தின்‌ மேல்‌ வீற்றிருந்தவர்‌, (இதோ, 
நான்‌ சகலத்தையும்‌ புதிதாக்குகிறேன்‌ என்றார்‌” ” (வசனம்‌ 5௮)! 

இந்த வாக்குத்தத்தம்‌ நிகழ்கால வினைச்சொல்லில்‌ அமைந்துள்ளது. 
தேவன்‌ ஏற்கனவே ஏராளமானவற்றைப்‌ புதிதாக்கியுள்ளார்‌! நாம்‌ ஒரு 
“புதிய கட்டளையுடன்‌” (யோவான்‌ 13:34) ஒரு புதிய உடன்படிக்கையைப்‌ 
பெற்றுள்ளோம்‌ (2 கொரிந்தியர்‌ 3:6; எபிரெயர்‌ 8:8, 13; 9:15; 12:24). 
கிறிஸ்துவுக்குள்‌, நாம்‌ புதுசிருஷ்டியாய்‌ இருக்கின்றோம்‌ (2 கொரிந்தியர்‌ 
5:17; கலாத்தியர்‌ 6:15; எபேசியர்‌ 4:24; கொலோசெயர்‌ 3:10 ஆயெவற்றைக்‌ 
காணவும்‌). நாம்‌ “புதிதும்‌ ஜீவனுள்ளதுமான மார்க்கத்தில்‌” இருக்கின்றோம்‌ 
(எபிரெயர்‌ 10:20). ஆயினும்‌, ஒரு நாளிலே சகலமும்‌ புதிதாக்கப்படும்‌! இது 
உங்களை பரலோகம்‌ செல்ல விரும்பும்படியாக்கவில்லையா? இது 
உங்களைப்‌ பரலோகம்‌ செல்ல ஏங்கும்படி செய்யவில்லையா? 

பரலோகம்‌ என்பது ஆயத்தமாக உள்ள மக்களுக்கு ஆயத்தம்‌ 
செய்யப்பட்ட இடமாக உள்ளது. நீங்கள்‌ பரலோகம்‌ செல்ல ஆயத்தமா 
யிருக்கின்றீர்களா? நீங்கள்‌ உங்கள்‌ விசுவாசம்‌ மற்றும்‌ கீழ்ப்படிதல்‌ 
ஆகியவற்றின்‌ மூலமாக கர்த்தருடைய இரக்கத்தையும்‌ கிருபையையும்‌ 
ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்களா? (மத்தேயு 7:21)? நீங்கள்‌ உங்கள்‌ 
பாவங்களில்‌ இருந்து மனந்திரும்பியிருக்கின்றீர்களா (லூக்கா 13:3)? நீங்கள்‌ 
ஞானஸ்நானத்தின்‌ மூலம்‌ உங்கள்‌ விசுவாசத்தை வெளிப்படுத்தி 
யிருக்கின்றீர்களா (மாற்கு 16:16)? நீங்கள்‌ ஏற்படுத்திய உறுதிப்பாட்டிற்கு 
உண்மையுள்ளவராக நிலைத்திருக்கின்றீர்களா (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
2:10)2 இந்த உலகத்தின்‌ கவலைகளும்‌ அழுத்தங்களும்‌ உங்கள்‌ இருதயத்தில்‌ 
இருந்து அன்பைக்‌ தூர்த்துப்போகச்‌ செய்யும்படிக்கு நீங்கள்‌ அனுமதித்தது 
சாத்தியமாக உள்ளதா?(மத்தேயு 13:21, 22ஐக்‌ காணவும்‌.) 


217 


ஒரு மனிதர்‌ பரலோகத்தை இழந்திருந்தால்‌, அவர்‌ இவ்வுலகத்தில்‌ 
சாதிக்கின்ற எதுவும்‌ எந்த அர்த்தமும்‌ தருவதில்லை; கடை சியில்‌, “நல்லது 
உண்மையும்‌ உத்தமுமான ஊழியனே” என்ற வார்த்தைகளைக்‌ கேட்காத 
எந்த ஒரு மனிதரின்‌ வாழ்வும்‌ தோல்வியானதாகவே இருக்கும்‌. நீங்கள்‌ 
கிறிஸ்துவின்‌ ஊழியக்காரர்‌ ஆகத்‌ தேவையானால்‌ அதை இன்றே 
செய்யுங்கள்‌! 














போதகர்கள்‌ மற்றும்‌ பிரசங்கியார்கள்‌ 
ஆகியோருக்கான குறிப்புகள்‌ 

நீங்கள்‌ இந்தப்‌ பாடத்தை ஒரு பிரசங்கமாகப்‌ பயன்படுத்தினால்‌, முதல்‌ 
பிரதானக்‌ கருத்தில்‌ உள்ள எல்லா விஷயங்களையும்‌ எடுத்துரைத்தல்‌ 
என்பது உங்களுக்கு அவசியமற்றதாக இருக்கும்‌. இருப்பினும்‌, நீங்கள்‌ 
விஷயங்களைப்‌ பயன்படுத்த முடிவுசெய்தால்‌, நீங்கள்‌ “இப்போது” மற்றும்‌ 
“அப்போது” என்ற தலைப்புகளின்கீழ்‌, சபையையும்‌ பரலோகத்தையும்‌ 
(வேறுவார்த்தைகளில்‌ கூறுவதென்றால்‌, பூமியின்மீது இராஜ்யத்தையும்‌ 
பரலோகத்தில்‌ இராஜ்யத்தையும்‌) ஒப்பிடும்‌ வகையில்‌ ஒரு வரைவட்ட 
வணையைக்‌ தயாரிக்க விரும்பலாம்‌. முகல்‌ பத்தியில்‌, இப்போது சபையில்‌ 
மகிழ்வுடன்‌ அனுபவிக்கப்படுகிற ஆசீர்வாதங்களைப்‌ பட்டியலிடும்‌ 
வேளையில்‌, இரண்டாவது பத்தியில்‌ அந்த ஆசீர்வாதங்கள்‌ பரலோகத்தில்‌ 
முழுமையாக நிறைவாக உய்த்துணரப்படும்‌ என்பதைக்‌ காண்பிக்க முடியும்‌. 

பரலோகத்தைப்‌ பற்றிய பிரசங்க கருத்துக்களுக்குப்‌ பொதுவாகவோ” 
அல்லது நமது வசனப்பகுதியில்‌ குறிப்பாகவோ பஞ்சம்‌ எதுவும்‌ இல்லை. 
அதுபோலவே சாத்தியக்கூறான தலைப்புகளுக்கும்‌ பஞ்சமில்லை: “புதிய 
வானமும்‌ புதிய பூமியும்‌”; “ஆயிற்று”; “புதியவற்றைப்‌ பற்றிய 
வாக்குத்தத்தம்‌”; “உண்மையான 'புது யுகம்‌.” ” நீங்கள்‌ K௩]V வேதாகமத்தைப்‌ 
பயன்படுத்தினால்‌, ஒரு பிரசங்கத்திற்கு “11௦ More” என்று தலைப்பிட 
முடியும்‌. 

நமது வசனப்பகுதியின்‌ சிறு துணுக்குகள்‌ பாடங்களுக்கு 
அடிப்படையாகப்‌ பயன்பட முடியும்‌. “நரகத்தில்‌ இருப்பவர்கள்‌ யார்‌ 
யார்‌?” என்பது பற்றிப்‌ பிரசங்கிக்க 21:8ஐ நீங்கள்‌ பயன்படுத்த முடியும்‌. 
“பரலோகத்தில்‌ இராத விஷயங்கள்‌” என்பது பற்றிய பாடத்திற்குத்‌ 
தொடக்கக்‌ கருத்தாக 21:4ஐ நீங்கள்‌ பயன்படுத்த முடியும்‌ (21:1, 22, 23, 27; 
22:3, 5 ஆகிய வசனங்களைக்‌ காணவும்‌). 

விருப்பப்பட்டால்‌, 21 மற்றும்‌ 22 ஆதிய அதிகாரங்கள்‌ ஒன்றாகப்‌ 
படிக்கப்பட முடியும்‌. இதற்கு வயர்ஸ்ப்‌ என்பவர்‌ பின்வரும்‌ 
வரைக்குறிப்பைக்‌ கொடுத்துள்ளார்‌: (1) நகரத்தின்‌ குடிமக்கள்‌ (21:1-8); 
(2) நகரத்தின்‌ பண்பு (21:9-22:9); (3) நகரத்தின்‌ அறைகூவல்‌ (22:6-21). 


218 


குறிப்புகள்‌ 

11:8ல்‌ தேவன்‌ பேசியிருக்கலாம்‌. (“வெளிப்படுத்தின விசேஷம்‌, 1” என்ற 
புத்தகத்தில்‌ காணப்படும்‌ “எதுவரைக்கும்‌ கர்த்தாவே?” என்ற பாடத்தில்‌ 49ம்‌ 
வசனத்திற்கான குறிப்புகளைக்‌ காணவும்‌.) 16:1 மற்றும்‌ 16:17ல்‌ அவர்‌ அனேகமாகப்‌ 
பேசினார்‌. (“வெளிப்படுத்தின விசேஷம்‌, 4” என்ற புத்தகத்தில்‌ “தேவன்‌ 
நினைவுகூரும்போது” மற்றும்‌ “நமது இடர்ப்பாடுகளுக்குத்‌ தேவன்மீது குற்றம்‌ 
சுமத்துதல்‌” ஆகிய பாடங்களைக்‌ காணவும்‌.) Batsell Barrett Baxter, If I Be Lifted Up 
(Nashville: Gospel Advocate Co., 1956), 115. “ஆயிரம்‌ ஆண்டு அரசாட்சிக்குமுன்‌ 
இரண்டாம்‌ வருகை கொள்கைக்காரர்கள்‌ இன்னொரு விளக்கத்தையும்‌ 
கொண்டுள்ளனர்‌: வெளிப்படுத்தின விசேஷேம்‌ 21, 22ன்‌, “புதிய எருசலேம்‌” என்பது, 
கற்பனைசெய்யப்பட்டதான கிறிஸ்துவின்‌ ஆயிரம்‌ ஆண்டு அரசாட்சிக்கென்று 
ஆயத்தமாய்ப்‌ புதுப்பிக்கப்பட்ட பூமிக்குரிய பலஸ்தீனத்து நகரமாயிருக்கும்‌. 
“எருசலேம்‌” என்பது, நேரடி அர்த்தத்தில்‌ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும்‌ 
என்றால்‌, 21:16ல்‌ உள்ள அளவீடுகள்‌ அவ்வாறே எடுத்துக்‌ கொள்ளப்படவேண்டும்‌ 








- இருப்பினும்‌ பலஸ்தீனம்‌, 150 மைல்கள்‌ நீளமும்‌ 70 மைல்கள்‌ அகலமும்‌ 
கொண்டது, அதில்‌, 1500 சதுர மைல்கள்‌ கொண்ட நகரம்‌ இருக்க இடமில்லை! 
“மீண்டுமாக வெளிப்படுத்தின விசேஷம்‌ 21:1-22:5 வரையுள்ள வசனப்பகுதியானது 
இன்றைய நாட்களில்‌ பூமியில்‌ உள்ள சபையைச்‌ சித்தரிக்கிறது என்று நம்புகிறவர்கள்‌ 
எதிர்காலத்தில்‌ ஒரு நாளில்‌ கடைசிநியாயத்தீர்ப்பு இருக்கும்‌ என்றும்‌ 
அதைத்தொடர்ந்து துன்மார்க்கர்‌ நித்திய நரகத்திற்கும்‌ நீதிமான்கள்‌ 
என்றென்றைக்குமான பரலோகத்திற்கும்‌ செல்வார்கள்‌ என்பதை 
ஒப்புக்கொண்டிருக்கும்வரை, அவர்களுடன்‌ எனக்குக்‌ கருத்து வேறுபாடு எதுவும்‌ 
இல்லை என்பதைக்‌ தெரிவித்துக்‌ கொள்கின்றேன்‌. “Daniel Russell, Preaching the 
Apocalypse (New York: Abingdon Press, 1935), 235. ‘Harold Hazelip, The Lord Reigns: 
A Survey of the Book of Revelation (Abilene, Tex.: Herald of Truth, n.d.), 22. Homer Hailey, 
Revelation: An Introduction and Commentary (Grand Rapids, Mich.: Baker Book House, 
1979), 404. *Ibid., 405-6. ‘Albert 11. Baldinger, Preaching From Revelation: Timely Mes- 
sages for Troubled Hearts (Grand Rapids, Mich.: Zondervan Publishing House, 1960), 122. 
தேவனுடைய இராஜ்யம்‌ பற்றி ஒரு பொதுவான கலந்துரையாடலுக்கு 
இந்தப்புத்தகத்தின்‌ முற்பகுதியில்‌ காணப்படும்‌ “கிறிஸ்துவுடன்‌ ஆளுகை செய்தல்‌!” 
என்ற பாடத்தில்‌ காணவும்‌. சபை என்பதே இராஜ்யமாக உள்ளது என்ற 
உண்மையைப்‌ பற்றி நமது படிப்புகளில்‌ பலமுறை கலந்துரையாடியிருக்கின்றோம்‌. 
எபிரெயர்‌ 12:22-24, இராஜ்யத்தின்‌ பூமிக்குரிய மற்றும்‌ வானத்திற்குரிய அம்சங்களை 
ஒன்றிணைக்கும்‌ வசனப்பகுதியாக உள்ளது. 

புதிய ஏற்பாட்டில்‌ நீங்கள்‌ “தேவனுடைய இராஜ்யம்‌” அல்லது “பரலோக 
இராஜ்யம்‌” என்ற சொற்றொடரைப்‌ பார்க்கும்போது, அவ்வார்த்தைகள்‌ சபையைக்‌ 
குறிக்கின்றனவா அல்லது பரலோகத்தைக்‌ குறிக்கின்றனவா என்பதை நீங்கள்‌ 
எவ்வாறு அறிய முடியும்‌? சந்தர்ப்பப்பொருளின்‌ மூலமாகவே நீங்கள்‌ அர்த்தத்தை 
முடிவுசெய்ய இயலும்‌. சிலவேளைகளில்‌, பூமிக்குரிய இராஜ்யமா (சபை) அல்லது 
பரலோக இராஜ்யமா (பரலோகம்‌), எது அர்த்தப்படுத்தப்படுறெது என்பதைக்‌ 
கூறுவது கடினமாக இருந்ததென்றால்‌, அது இவ்விரண்டிற்கும்‌ இடையில்‌ உள்ள 
நெருங்கிய பிணைப்பிற்கான இன்னொரு சுட்டிக்காட்டுதலாக உள்ளது. '₹1ம்‌ 
வசனத்தில்‌ உள்ள “வானம்‌” என்ற சொற்றொடர்‌ தேவனுடைய வாசஸ்கலத்தைக்‌ 
குறிப்பதில்லை. அந்த வானம்‌ ஒரு புதிய வானத்தினால்‌ இட்டு நிரப்பப்படும்படி 
ஒழிந்துபோகவில்லை. மாறாக, பாடத்தில்‌ உரைக்கப்பட்டபடி, “வானம்‌” என்ற 
சொற்றொடர்‌ இவ்விடத்தில்‌, பழைய (பெளதீகரீதியான) படைப்புடன்‌ நேர்‌ 


219 


எதிராக ஒப்பிடப்படும்‌ புதிய (ஆவிக்குரிய) படைப்பாக உள்ளது. “புதிய பூமி” 
என்பது பெளதீகரீதியானதாயிராது என்ற உண்மை பற்றிய கலந்துரையாடல்‌ ஒன்று 
பின்வரும்‌ புத்தகத்தில்‌ காணப்படுகிறது; Hugo McCord, The Royal Route of Revelation 
(Nashville: 20th Century Christian, 1976), 49. “இல்லை, நான்‌, ஒரு மனிதனின்‌ ஆவிக்கும்‌ 
அவருக்குக்‌ கொடுக்கப்படும்‌ ஆவிக்குரிய உடலுக்கும்‌ இடையில்‌ உள்ள 
வேறுபாட்டை அறிவதில்லை, மாம்சத்தில்‌ இருக்கும்‌ நிலையில்‌ என்னால்‌ 
ஆவிக்குரிய வட்டாரத்தைப்‌ புரிந்துகொள்ள முடிவதில்லை. இருப்பினும்‌ பவுலின்‌ 
கூற்றுப்படி, வேறுபாடு ஒன்றிருக்கும்‌. 51,௦௦0 Morris, Revelation, rev. ed., The Tynadale 
New Testament Commentaries (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 
1987), 237. “0. B. Caird, A Commentary on the Revelation of St. John the Divine, (London: 
Adam & Charles Black, 1966), 263. இந்த வார்த்தைகள்‌ 20 அதிகாரத்தைக்‌ 
குறிப்பிடலாம்‌. 20:13ல்‌, “சமுத்திரம்‌ தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது; 
மரணமும்‌ பாதாளமும்‌ தங்களிலுள்ள மரித்தோரை ஓஒப்புவித்தன.”” மரணமும்‌ 
பாதாளமும்‌ இனியும்‌ தேவையில்லை என்பதால்‌, அவைகள்‌ நீக்கப்பட்டன (20:14). 
21:1ன்‌ முடிவுப்பகுதியானது, “கடலும்‌” (சமுத்திரமும்‌) நீக்கப்பட்டது என்று 
வலியுறுத்துதலின்‌ பின்தொடர்ச்சியாக மாத்திரம்‌ இருக்கலாம்‌. '£“வெளிப்படுத்தின 
விசேஷேம்‌, 2” என்ற புத்தகத்தில்‌ காணப்படும்‌ “விஷயங்களைக்‌ கருத்துநோக்கில்‌ 
வைத்தல்‌” என்ற பாடத்தில்‌ 4:6க்கான குறிப்புகளைக்‌ காணவும்‌. '“கடல்‌ என்பது 
யோவானின்‌ நாட்களில்‌ மக்களால்‌, பயங்கரத்தின்‌ ஆதாரமூலமாகக்‌ கருதப்பட்டது 
என்று பல எழுத்தாளர்கள்‌ வலியுறுத்துகின்றனர்‌ (சங்கதம்‌ 107:25-28; ஏசாயா 57:20; 
எசேக்கியேல்‌ 28:8 ஆகிய வசனப்பகுதிகளைக்‌ காணவும்‌). “சமுத்திரம்‌ 
காணப்படவில்லை” என்ற சொற்றொடரை, உண்மையுள்ளவர்களின்‌ நித்திய 
வாசஸ்தலத்தில்‌ பயங்கரம்‌ நீக்கப்பட்டிருக்கும்‌ என்று அர்த்தப்படுத்துவதாக 
விளக்குகின்றனர்‌. 2'Frank Pack, Revelation, Part 2, The Living Word Series (Austin, Tex.: 
R. B. Sweet Co., 1965), 61. “புதியது” என்பதற்கு 12௦8 என்ற இன்னொரு கிரேக்க 
வார்த்தை உள்ளது, இது வெளிப்படுத்தின விசேஷம்‌ புத்தகத்தில்‌ 
காணப்படுவதில்லை. 

Morris, 236. “வெளிப்படுத்தின விசேஷம்‌, 2” என்ற புத்தகத்தில்‌ காணப்படும்‌, 
“தன்னிடத்தில்‌ உள்ளவற்றைக்‌ கொண்டு தன்னால்‌ முடிந்தவற்றைச்‌ செய்திருந்த 
சபை” என்ற பாடத்தில்‌ 3:12க்கான குறிப்புகளைக்‌ காணவும்‌. “William Hendriksen, 
More Than Conquerors (Grand Rapids, Mich.: Baker Book House, 1954), 240. 
வேதாகமத்தில்‌ ஒரு நகரம்‌ பற்றிய குறிப்பு முதன்முதலாக ஆதியாகமம்‌ 4:17ல்‌ 
காணப்படுகிறது. “பதிலுக்கு நாம்‌, “ “ஸ்தலம்‌ (பரலோகம்‌) என்பது ஏற்கனவே 
இருக்கும்‌ நிலையில்‌, இயேசு “ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம்பண்ணப்போவதாக” 
(யோவான்‌ 14:2) கூறியது ஏன்‌?” என்று கேட்கலாம்‌. உண்மையுள்ளவர்களுக்கு 
அளிப்புகள்‌ ஏற்படுத்தப்படும்‌ என்பதை மாத்திரம்‌ இயேசு வலியுறுத்தினார்‌. 
அதுபோலவே தேவன்‌ தமது மக்களுக்கு (சபைக்கு) ஒரு ஸ்தலத்தை (பரலோகத்தை) 
ஆயத்தம்‌ செய்திருக்கின்றார்‌ என்பதை வெளிப்படுத்தின விசேஷம்‌ 21:2 
வலியுறுத்துறெது. “வெளிப்படுத்தின விசேஷத்தில்‌, “பரலோகத்தில்‌ இருந்து இறங்கி 
வருதல்‌” என்ற வார்த்தைகள்‌, தெய்வீகத்‌ தொடக்கம்‌ கொண்டுள்ளது என்பதை 
முதன்மையாக வலியுறுத்துகின்றன (10:1; 16:21; 18:1; 20:1, 9 ஆகிய வசனங்களைக்‌ 
காணவும்‌). Robert Mounce, The Book of Revelation, The New International Commentary 
on the New Testament Series (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 
1977), 378. “21, 22 அதிகாரங்களில்‌ காணப்படும்‌ மகிமையுள்ள சபையின்‌ மீதான 
வலியுறுத்தமானது, கிறிஸ்தவ யுகத்தில்‌ மீட்கப்பட்டவர்கள்‌ மாத்திரமே 
பரலோகத்தில்‌ இருப்பார்கள்‌ என்று குறிப்பிடுவது இல்லை. இந்தப்‌ புத்தகத்தின்‌ 


220 


(1 


பிற்பகுதியில்‌ காணப்படும்‌ “ஆத்துமாவின்‌ இல்லம்‌?” என்ற பாடத்தில்‌ 
வெளிப்படுத்தின விசேஷம்‌ 21:12ன்‌ மீதான குறிப்புகளைக்‌ காணவும்‌. பழைய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ வாழ்ந்த உண்மையுள்ளவர்களும்‌ அங்கிருப்பர்‌ என்று மற்ற 
வசனப்பகுதிகள்‌ வலியுறுத்துகின்றன. (எடுத்துக்காட்டாக, எபிரெயர்‌ 11:39, 40.) 
இருப்பினும்‌, துன்புறுத்தப்பட்ட சபையாரை ஊக்கப்படுத்துதல்‌ என்பதே 
வெளிப்படுத்தின விசேஷத்தின்‌ நோக்கமாய்‌ இருந்தபடியால்‌, வெற்றிகொண்ட 
சபை என்பதே வெளிப்படுத்தின விசேஷத்தின்‌ கடைசி இரண்டு அதிகாரங்களின்‌ 
கவனத்தினுடைய மையமாக உள்ளது. 5411௦0 Plummer, “The Revelation of St. John 
the Divine,” The Pulpit Commentary, vol. 22, Epistles of Peter, John & Jude, The Revela- 
tion, ed. H. D. M. Spence and Joseph S. Exell (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans 
Publishing Co., 1950), 510. “இந்தப்‌ புத்தகத்தின்‌ முற்பகுதியில்‌ காணப்படும்‌ 
“ஆட்டுக்குட்டியானவரின்‌ கலியாண விருந்து” என்ற பாடத்தில்‌ காணவும்‌. 
“ஒவ்வொருவரும்‌ கேட்கக்கூடும்படி, பேசியவர்‌ உரத்த சத்தத்தைப்‌ 
பயன்படுத்தினார்‌. இது, யோவான்‌ பெருஞ்சத்தத்தைக்‌ கேட்ட இருபது அல்லது 
அதற்கு சற்றேறக்குறைய உள்ள எண்ணிக்கையில்‌ கடைசி முறையாக உள்ளது. 

“பேசியவர்‌ தேவனுக்காகப்‌ பேசினார்‌. ஆனால்‌ தேவன்‌ படர்க்கைப்‌ பெயரில்‌ 
பேசப்பட்டதால்‌, கர்த்தரே பேசுபவர்‌ அல்ல என்பதுபோல்‌ தோன்றும்‌. “கிரேக்க 
வசனத்தில்‌ “மக்கள்‌” (பன்மை) என்றுள்ளது. இது, “எந்த ஜனத்திலாயினும்‌ 
அவருக்குப்‌ பயந்திருந்து நீதியைச்‌ செய்கிறவன்‌ எவனோ அவனே அவருக்கு 
உகந்தவன்‌” என்பதை (நடபடிகள்‌ 10:35) வலியுறுத்தும்‌ நோக்கம்‌ 
கொண்டிருக்கலாம்‌. “இந்த வாக்குத்தத்தத்தை லேவியராகமம்‌ 26:12 மற்றும்‌ 
எசேக்கியேல்‌ 36:28 ஆகியவற்றுடன்‌ ஒப்பிட்டுப்பார்க்கவும்‌. “2 கொரிந்தியர்‌ 6:17, 
18ஐக்‌ காணவும்‌. “கண்ணீர்‌ யாவும்‌ துடைக்கப்படும்‌ என்ற வாக்குத்தத்தம்‌ முன்பு 
7:17ல்‌ கொடுக்கப்பட்டது. “வெளிப்படுத்தின விசேஷம்‌, 2” என்ற புத்தகத்தில்‌ 
“புயலுக்கு மேலாக உயருதல்‌” என்ற பாடத்தில்‌ 7:17க்கான குறிப்புகளைக்‌ காணவும்‌. 
*6இ வசனப்பகுதியை ஏசாயா 55:1 உடன்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்கவும்‌. 570௦ D. Jones, 
Victory in Jesus (Searcy, Ark.: By the author, 1990), 305. “எழுது” என்று யோவானுக்கு 
இந்தப்‌ புத்தகத்தில்‌ பலமுறை அறிவுறுத்தப்பட்டது. (அவ்வாறு அறிவுறுத்தப்பட்ட) 
ஒவ்வொரு முறையும்‌, வழக்கத்திற்கு மாறான தனிச்சிறப்புள்ளவை நடந்திருந்தன 
அல்லது வெளிப்படுத்தப்பட இருந்தன. இவ்வேளையில்‌, யோவான்‌ தாம்‌ கேட்டது 
மற்றும்‌ கண்டது குறித்துத்‌ திகைப்படைந்தபடியால்‌ அவர்‌ தமது எழுதுதலில்‌ 
தாமதித்திருக்கலாம்‌ என்று சிலர்‌ நம்புகின்றனர்‌. “நான்‌” என்ற வார்த்தை கிரேக்க 
மொழியில்‌ வலிவூட்டமுள்ளதாக இருக்கிறது: “நான்‌ அல்பாவும்‌ 
ஒமேகாவுமாயிருக்கிறேன்‌.”” “அல்பா மற்றும்‌ ஓமேகா பற்றி நீங்கள்‌ முன்பே ஒரு 
வரைவட்டவணை ஏற்படுத்தியிருந்தால்‌, திரும்பவும்‌ அதைப்‌ பயன்படுத்துவதற்கு 
நீங்கள்‌ விரும்பலாம்‌. 

““பிவளிப்படுத்தின விசேஷம்‌, 1” என்ற புத்தகத்தில்‌, 1:8க்கான குறிப்புகளுக்கு 
“எதுவரைக்கும்‌ ஆண்டவரே?” என்ற பாடத்திலும்‌, 1:18க்கான குறிப்புகளுக்கு 
“கர்த்தர்‌ அறிகின்றார்‌” என்ற பாடத்திலும்‌ காணவும்‌. மற்றும்‌ “வெளிப்படுத்தின 
விசேஷம்‌, 2” என்ற புத்தகத்தில்‌ 3:14க்கான குறிப்புகளுக்கு, “தன்னை 
ஏற்படுத்தியிருந்த சபை” என்ற பாடத்தில்‌ காணவும்‌. “The last two sentences were 
adapted from D. 7. Niles, As Seeing the Invisible: A Study of the Book of Revelation (New 
York: Harper & Brothers, 1961), 94. “*“அல்பாவும்‌ ஓமேகாவும்‌” என்ற சொற்றொடர்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ள மூன்று இடங்களில்‌ (1:8; 21:6; 22:13), சிலவேளைகளில்‌ 
இவ்வார்த்தைகள்‌ பிதாவைக்‌ குறிப்பது போலவும்‌, சில வேளைகளில்‌ குமாரனைக்‌ 
குறிப்பது போலவும்‌ காணப்படுகிறது. இருவரும்‌ அவ்வளவு நெருக்கமாக 


221 


இருப்பதால்‌, குறிப்பிட்ட வசனப்பகுதியில்‌ இந்தச்‌ சொற்றொடர்‌ 
யாரைக்குறிக்கிறது என்பது சிறிதளவு வேறுபாட்டையே ஏற்படுத்துகிறது. 
“*“முஐயங்கொள்ளுகிறவன்‌” (நிகழ்கால வினைச்சொல்‌) தொடர்ந்து நடைபெறும்‌ 
செயலைக்‌ குறிக்கிறது. இது “ஜெயித்துக்‌ கொண்டிருப்பவர்கள்‌”” என்று 
மொழிபெயர்க்கப்படக்கூடும்‌. பாவத்தை ஜெயங்கொள்ளுதல்‌ என்பது வாழ்நாள்‌ 
முழுவதற்குமான போராட்டமாக உள்ளது. “”“சுதந்தரித்துக்‌ கொள்ளுதல்‌” என்ற 
வார்த்தை ... ஒரு பங்கைப்‌ பெற்றுக்கொள்ளுதல்‌, குறிப்பாக ஒரு உடைமையைப்‌ 
பெற்றுக்கொள்ளுதல்‌ என்று அர்த்தப்படுகிறது (மத்தேயு 19:29; எபிரெயர்‌ 1:14; 
1 பேதுரு 3:9; மத்தேயு 25:34; எபேசியர்‌ 1:14)” (1௦065, 305). ““வெளிப்படுத்தின 
விசேஷம்‌, 1” என்ற புத்தகத்தில்‌ “இருதயக்‌ கோளாறுடன்‌ இருந்த சபை” என்ற 
பாடத்தில்‌ “ஜெயங்கொள்ளுதல்‌” என்பதன்மீதான குறிப்புகளைக்‌ காணவும்‌. “KJV 
வேதாகமம்‌ இவ்வார்த்தையை “(6 feகாரீப!” [“பயம்‌ நிறைந்தவர்கள்‌”] என்று 
தரவழைத்துள்ளது, இது ஒரு தவறான மனப்பதிவை விட்டுச்செல்லும்‌. இது 
இயற்கையான பய உணர்வைப்‌ பற்றியல்ல, ஆனால்‌ நன்மையானவற்றைச்‌ 
செய்வதில்‌ ஒருவருக்குத்‌ தடை ஏற்படுத்துறெ முழ்கடிக்கச்‌ செய்யும்‌ பயத்தைப்‌ 
பற்றிப்‌ பேசுகிறது. பயம்‌ அடைத்திருந்தும்கூட, செய்ய வேண்டியவற்றைச்‌ 
செய்கின்றவர்களிடத்தில்‌ மிக உயர்ந்த தைரியம்‌ காணப்படுகிறது. *“அருவருப்பு” 
என்ற வார்த்தை வேதாகமத்தில்‌ பயன்படுத்தப்பட்டபடி, பொதுவாக 
விக்ரெகொராதனையுடன்‌ தொடர்புடைய அருவருப்பான நடைமுறைகளைக்‌ 
குறிக்கிறது. “வெளிப்படுத்தின விசேஷம்‌, 4” என்ற புத்தகத்தில்‌ “பாபிலோன்‌ 
உங்களை மோசம்போக்க முயற்சி செய்யும்போது” என்ற பாடத்தில்‌, 17:4, சக்கான 
குறிப்புகளைக்‌ காணவும்‌. “கிறிஸ்தவர்கள்‌ மற்ற கிறிஸ்தவர்களின்‌ பெயர்களை 
வெளிப்படுத்தும்படி நிர்ப்பந்திக்கப்பட்டனர்‌. தொடக்ககாலக்‌ கிறிஸ்தவ 
எழுத்தாளர்களின்‌ கூற்றுப்படி, அந்த நிர்ப்பந்தத்திற்குச்‌ சிலர்‌ அடிபணிந்தனர்‌ 
என்பது கவலைக்குரியதாயிருந்தது. “வெளிப்படுத்தின விசேஷம்‌, 3” என்ற 
புத்தகத்தில்‌ காணப்படும்‌, “தேவனுடைய எச்சரிக்கைகளைப்‌ புறக்கணித்தலின்‌ தவறு” 
என்ற பாடத்தில்‌ 9:21க்கான விளக்கங்களைக்‌ காணவும்‌. 

“இந்தச்‌ சொற்றொடர்களை இன்றைய நாட்களில்‌ உள்ள கிறிஸ்தவர்களுக்கு 
நடைமுறைப்படுத்தி விளக்கியுரைப்பதற்கு, இங்கு இடம்‌ என்னை அனு 
மதிப்பதில்லை, ஆனால்‌ நீங்கள்‌ அவ்வாறு செய்ய விரும்பலாம்‌. 8ம்‌ வசனத்தில்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ள பாவங்கள்‌ பற்றிய விபரங்களுக்கு ஒத்த வாக்கிய 
அட்டவணையொன்றில்‌ காணவும்‌. எடுத்துக்காட்டாக, பயத்துடன்‌ இருத்தல்‌ 
என்பதற்கு நீங்கள்‌ 2 தீமோத்தேயு 1:7; எபிரெயர்‌ 10:98, 39 ஆகியவற்றைப்‌ 
பயன்படுத்தலாம்‌. நீங்கள்‌ இதைச்‌ செய்தால்‌, வசனப்பகுதியானது, இந்தப்‌ 
பாவங்களைச்‌ செய்திருந்து பின்பு தேவனிடத்தில்‌ திரும்பியிருப்பவர்களை அல்ல, 
ஆனால்‌ இந்தப்‌ பாவங்களில்‌ இருந்து மனந்திரும்ப மறுத்து திருந்த முடியாத 
நிலையில்‌ இருப்பவர்களையே குறிக்கிறது என்பதை விளக்கப்படுத்த நீங்கள்‌ 
விரும்புவீர்கள்‌. George Eldon Ladd, A Commentary on the Revelation of John (Grand 
Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1972), 277. “One good source is Burton 
Coffman, Commentary on Revelation (Austin, Tex.: Firm Foundation Publishing House, 
1979), 490-97. 





222 





மறுகண்ணோட்டம்‌ மற்றும்‌ கலந்துரையாடல்‌ 


10. 


11. 


12. 


ஆகியவற்றிற்கான கேள்விகள்‌ 


. நீங்கள்‌ புதிய விஷயங்களை விரும்புகின்றீர்களா? வெளிப்படுத்தின 


விசேஷத்தில்‌ உள்ள சில “புதிய விஷயங்கள்‌” யாவை? 
வெளிப்படுத்தின விசேஷம்‌ 21:1-22:5 வசனப்பகுதி பூமியில்‌ உள்ள 
சபை அல்லது பரலோகத்தில்‌ மகிமைப்படுத்தப்பட்ட சபை 
இவற்றில்‌ எதை விவரிக்கிறது என்று நீங்கள்‌ நினைக்கின்றீர்கள்‌? 
“புதிய பூமி” என்பது பெளக்கரீதியான பூமியாய்‌ இருக்குமா? “புதிய 
வானம்‌” மற்றும்‌ “புதிய பூமி” என்ற சொற்றொடர்களை யோவான்‌ 
பயன்படுத்தியது ஏன்‌? 

பூமிக்குரிய நகரங்கள்‌ நல்ல மற்றும்‌ மோசமான குணங்கள்‌ 
இரண்டையும்‌ கொண்டுள்ளன. “புதிய எருசலேம்‌?” என்ற 
சொற்றொடரின்மூலம்‌ சிந்தைக்குக்‌ கொண்டுவரப்படுகிற நல்ல 
குணங்கள்‌ யாவை? 

2ம்‌ வசனத்தில்‌ “மணவாட்டி” எனப்படுவது யார்‌? மணவாட்டி 
என்ற உருவகம்‌ கர்த்தருடைய சபை பற்றி நமக்குக்‌ கூறுவது என்ன? 
3ம்‌ வசனம்‌, தேவன்‌ நம்மோடு “வாசம்‌ பண்ணுவார்‌” என்று 
நமக்குக்கூறுகிறது. ஜார்ஜ்‌ லேடு என்பவர்‌, “தேவனுக்கும்‌ 
அவருடைய மக்களுக்கும்‌ இடையில்‌, நேரடியான சிதைவடையாத 
ஐக்கியம்‌ என்பதே எல்லா மீட்பின்‌ இலக்காகவும்‌ உள்ளது” என்று 
கூறினார்‌. நீங்கள்‌ இதை ஒப்புக்கொள்கின்றீர்களா அல்லது கருத்து 
வேறுபடுகின்றீர்களா? 

4ம்‌ வசனத்தில்‌ உள்ள எந்த வாக்குத்தத்தம்‌ உங்களுக்கு மதிப்பு 
மிக்கதாக உள்ளது? ஏன்‌? 

6ம்‌ வசனத்தில்‌ உள்ள “இலவசமாய்‌” என்ற வார்த்தை மிகவும்‌ 
முக்கியமானதாக இருப்பது ஏன்‌? 

“அல்பா” மற்றும்‌ “ஒமேகா” என்பவை யாவை? தேவன்‌, அவர்‌ 
செய்வார்‌ என்று கூறுபவற்றைச்‌ செய்வார்‌ என்ற நமது நம்பிக்கைக்கு 
இந்தச்‌ சொற்றொடர்கள்‌ என்ன செய்யக்கூடும்‌? 

7 மற்றும்‌ 8ம்‌ வசனங்களின்படி, பரலோகத்தின்‌ ஆசீர்வாதங்கள்‌ 
ஒவ்வொருவருக்கும்‌ உரியவையா? “ஜெயங்கொள்ளுகிறவன்‌” 
என்ற சொற்றொடரின்‌ அர்த்தம்‌ என்ன? 

8ம்‌ வசனத்தில்‌ பட்டியலிடப்பட்டுள்ள பாவங்கள்‌ இன்றைய 
நாட்களில்‌ இன்னமும்‌ (உலகத்தில்‌) மேற்கொண்டு 
இருக்கின்றனவா? அவைகள்‌ நமது சொந்த வாழ்வையும்‌ 
பாதிக்கக்கூடுமா? 

கடை சியில்‌, ஒருவர்‌ தம்‌ வாழ்வில்‌ “தோல்வி” அடைந்தாரா அல்லது 
“வெற்றி” பெற்றாரா என்பதை தீர்மானிப்பது எது? 


223 


66 
ஆத்துமாவின்‌ ஒல்லம்‌ 


[21:9-21) 


இல்லம்‌ - என்ன ஒரு அழகுமிகுந்த வார்த்தை! யாரோ ஒருவர்‌, “இல்லம்‌ 
எங்கேயோ அங்கேயே உள்ளம்‌ இருக்கிறது” என்று கூறினார்‌. ஆலிவர்‌ 
வென்டெல்‌ ஹோம்ஸ்‌ என்பவர்‌, இல்லம்‌ என்பது நாம்‌ “அன்புகூரும்‌ 
இடமாக, நமது பாதங்கள்‌ அதைவிட்டுச்‌ சென்றாலும்‌ நமது இதயங்கள்‌ 
அதைவிட்டுச்‌ செல்லாத இடமாக உள்ளது” என்று கூறினார்‌. ஜான்‌ 
ஹோவர்டு பெய்ன்‌ என்பவர்‌, “சந்தோஷங்கள்‌, அரண்மனைகள்‌ 
ஆகியவற்றின்‌ மத்தியில்‌ நாம்‌ உலாவிக்கொண்டிருந்தாலும்‌, அவைகள்‌ 
என்றைக்குமே மிகவும்‌ சறுமையானவைகளாயிருக்கட்டும்‌, இல்லத்தைப்‌ 
போன்றதொரு இடமில்லை”” என்று எழுதினார்‌. 

பூமிக்குரிய இல்லங்கள்‌ இவ்வளவு அற்புதமானவைகளாய்‌ இருக்கிற 
வேளையில்‌, நம்மில்‌ பலர்‌ மேலே இருக்கிற இல்லத்திற்காக இன்னும்‌ ஏக்கம்‌ 
கொண்டிருக்கின்றோம்‌. “கர்த்தருடன்‌ குடியிருத்தல்‌”” என்று பவுல்‌ 
குறிப்பிட்ட அனுபவத்தைப்‌ பெற நாம்‌ விரும்புகின்றோம்‌ (2 கொரிந்தியர்‌ 
5:8) - அந்த இடத்தில்‌ இருத்தலென்பது ஞானவானான மனிதர்‌ 
கூறியதுபோல “நித்திய வீடு” என்பதாக உள்ளது (பிரசங்கி 12:5), இதை ஜான்‌ 
ரோ என்பவர்‌, “ஆத்துமாவின்‌ இல்லம்‌” என்று அழைத்தார்‌: 





நமது உழைப்பு முடிந்த பின்பு, 

நமது முயற்சிக்குத்‌ தரப்படும்‌ விலையான, 
நமது ஆத்துமாக்களுக்கு ஓய்வு என்பது, 
நித்திய அக்கரையில்‌ தரப்பட்டால்‌. 


ஆத்துமாவின்‌ இல்லம்‌, அழகுமிக்க இல்லம்‌, 
அங்கு நாம்‌ ஓய்ந்திருப்போம்‌, ஒருக்காலும்‌ அலைவதில்லை; 
எல்லாக்‌ கவலைகளிலும்‌ இருந்து விடுதலையாகி, 
சந்தோஷமாய்‌, பிரகாசமாய்‌ இருப்போம்‌ 
இயேசு அங்கிருக்கின்றார்‌, அவரே ஒளி! ...” 

வெளிப்படுத்தின விசேஷம்‌ 21:9முதல்‌ 22:5முடிய உள்ள 
வசனப்பகுதியில்‌ காணப்படுகிறபடி, “ஆத்துமாவின்‌ இல்லத்தினுடைய” 
பண்பினங்கள்‌ சிலவற்றை எண்ணி மதிப்பிடுவதே இந்தப்‌ பாடத்தின்‌ 
நோக்கமாகும்‌. நாம்‌ அவ்வாறு செய்யும்போது, அந்த அடையாளத்துவ 
மொழிநடை பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று புரிந்து கொள்வோம்‌. 
நியூகினியா நாட்டின்‌ பழங்குடியினர்‌ ஒருவருக்கு, எஸ்கிமோக்களின்‌ இக்ளூ 


224 


என்ற வீட்டைப்பற்றி நீங்கள்‌ எவ்வாறு விவரிப்பீர்கள்‌? 
பாலைவனப்பகுதியில்‌ நாடோடி வாழ்க்கை வாழ்பவர்‌ ஒருவருக்கு 
மின்னசோட்டாவின்‌ ஏரிகளைப்‌ பற்றி நீங்கள்‌ எவ்வாறு விவரிப்பிர்கள்‌?* 
ஒருமாடிக்‌ கட்டிடத்தைவிட உயரமான வேறு கட்டிடம்‌ எதையும்‌ 
கண்டேயிராத ஒரு சிறுவனுக்கு நியூயார்க்‌ நகரத்தைப்‌ பற்றி நீங்கள்‌ 
எவ்வாறு விவரிப்பீர்கள்‌? மேலே கூறப்பட்ட விஷயங்கள்‌ ஒவ்வொன்றிலும்‌ 
உங்கள்‌ விவரிப்பானது, அவர்கள்‌ தங்கள்‌ வாழ்வில்‌ அனுபவித்துள்ளவற்றின்‌ 
அடிப்படையில்‌ அமைந்திருக்கும்‌ - மற்றும்‌ ஒவ்வொரு விஷயத்திலும்‌, 
உங்கள்‌ விவரிப்பானது உண்மைநிலைக்குக்‌ குறைவானதாகவே இருக்கும்‌. 
இதேவிஷயம்‌ யோவான்‌ பரலோகத்தைப்‌ பற்றி விவரித்த வேளையிலும்‌ 
உண்மையாகவே இருந்தது. 

பல ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு கிறிஸ்தவத்‌ தம்பதிகளுக்கு ஒரு அழகிய 
பெண்குழந்தை பிறந்தது. அவள்‌ பார்வைக்குறைவு என்ற பிரச்சனையைக்‌ 
கொண்டிருந்ததை, பல வாரங்களுக்குப்‌ பின்பு அவளது பெற்றோர்‌ 
கவனித்தறிந்தனர்‌. கண்மருத்துவ நிபுணர்‌ ஒருவர்‌ அவர்களிடத்தில்‌, “உங்கள்‌ 
மகள்‌ மேரி, ஏறக்குறைய பார்வையற்ற நிலையிலேயே இருக்கின்றாள்‌. 
அவள்‌ ஒருக்காலும்‌ பார்வையடைய இயலாது போகலாம்‌” என்று கூறினார்‌. 





பின்பு அவர்‌, “ஆனாலும்‌, அவள்‌ பன்னிரண்டு வயதாகும்போது, ஒரு 
அறுவை சிகிச்சை செய்தால்‌ அது அவளுக்கு ஏறக்குறைய சாதாரணமான 
பார்வைக்‌ திறனைத்‌ தரக்கூடும்‌” என்றும்‌ கூறினார்‌. 

மேரியின்‌ பெற்றோர்கள்‌ அந்தப்‌ பன்னிரண்டு ஆண்டுகள்‌ 
காத்திருப்பின்போது என்ன உணர்வைப்பெற்றிருப்பார்கள்‌ என்பதை 
நீங்கள்‌ கற்பனை செய்ய முடியும்‌. கடைசியில்‌ மேரி தனது பன்னிரண்டாம்‌ 
வயதை அடைந்தபோது அவர்கள்‌, ஐரோப்பாவில்‌ இருந்த மிகச்சிறந்த கண்‌ 
அறுவைச்சிகிச்சை நிபுணரிடத்தில்‌, அறுவைச்சிகிச்சைக்கு ஏற்பாடு 
செய்தனார்‌. ஆல்ப்ஸ்‌ (மலைப்‌) பகுதியில்‌ இருந்த ஒரு மருத்துவமனையில்‌ 
அறுவைச்‌ சிகிச்சை நடைபெற வேண்டியிருந்தது. அதற்கு ஆயத்தம்‌ 
செய்துகொண்டிருந்தபோது, மேரியின்‌ தாய்‌ அவளைப்‌ பற்றிக்கொண்டு, 
அவளது சிந்தையைத்‌ திசைதிருப்புவதற்காக, தங்களைச்‌ சுற்றிலும்‌ இருந்த 
எழில்மிக்க மலைகளைப்‌ பற்றிப்‌ பேசினாள்‌. 





அறுவைச்சிகிச்சையைக்‌ தொடர்ந்து, பெற்றோரும்‌, அறுவைச்‌ சிகிச்சை 
நிபுணரும்‌ மற்றும்‌ மருத்துவ தாதிகள்‌ ஆகியோர்‌ பரபரப்புடன்‌ 
காத்திருந்தனர்‌. கடைசியாக, கண்கட்டுகள்‌ அகற்றப்பட வேண்டிய வேளை 
வந்தது. மேரி இருந்த அறைக்கு வெளியே தெரிந்த கம்பீரமான 
மலையுச்சிகள்‌, அவள்‌ கண்ட முதல்‌ காட்சிகளில்‌ ஒன்றாக இருந்தது. அவள்‌ 
குனது கன்னங்களில்‌ கண்ணீர்‌ வழிந்கோடும்‌ நிலையில்‌, “அம்மா, இந்த 
உலகம்‌ இவ்வளவு அழகானது என்று நீ என்னிடத்தில்‌ கூறாதது ஏன்‌?” என்று 
கேட்டாள்‌. 

மேரியின்‌ தாய்‌ அவளது தோள்களைக்‌ கையில்‌ பற்றிப்‌ 
பிடித்துக்கொண்டு, “மேரி, நான்‌ உனக்கு அதைக்‌ கூற முயற்சி செய்கேன்‌, 
ஆனால்‌ என்னால்‌ கூறத்தான்‌ முடியவில்லை” என்று கூறினாள்‌. 

அவ்வாறே, மீட்கப்பட்டுத்‌ தேவனுடைய பிள்ளைகளாய்‌ இருக்கும்‌ 


225 


நாம்‌ மகிமையில்‌ இல்லம்‌ செல்லுகின்றபோது, “சகோதரர்‌ யோவான்‌ 
அவர்களே, இங்கு இவ்வளவு அழகாய்‌ இருக்கிறதென்று நீங்கள்‌ ஏன்‌ 
எங்களுக்கு சொல்லவில்லை?” என்று கேட்போம்‌. அவர்‌ நம்மிடத்தில்‌, 
“சிறுபிள்ளைகளே, இதைப்‌ பற்றி நான்‌ உங்களுக்கு ... வெளிப்படுத்தின 
விசேஷத்தில்‌ சொல்ல முயற்சி செய்தேன்‌, ஆனால்‌ என்னால்‌ சொல்லத்தான்‌ 
முடியவில்லை” என்று கூறுவார்‌.” 

20ம்‌ அதிகாரத்துடன்‌ நான்‌ போராடுகையில்‌, சாலொமோனுடைய 
சிந்தை எனக்கு இருக்கும்படிக்கு நான்‌ விரும்பினேன்‌. 21 மற்றும்‌ 22ம்‌ 
அதிகாரங்கள்மீது (பாடங்களை) எழுதுகையில்‌, தாவீதின்‌ மொழி நடை 
எனக்கு இருக்க வேண்டும்‌ என்று நான்‌ விரும்புகின்றேன்‌. இந்த 
அதிகாரங்களின்‌ அடையாளத்துவத்தைப்‌ புரிந்துகொள்வதில்‌ உங்களுக்கு 





உதவுவதற்கு என்னால்‌ இயன்ற அளவுக்குப்‌ பணியாற்றுவேன்‌. நான்‌ 
அவ்வாறு செய்தபின்பு, பரலோகம்‌ உண்மையில்‌ எவ்வளவு 
அற்புதமானதாக இருக்கும்‌ என்று வியப்படையும்படி நாம்‌ 
விடப்படுவோம்‌! 

இந்த பாடம்‌ 21:9-21 வசனப்பகுதியின்‌ மீதானதாக இருக்கும்‌, அடுத்த 
பாடம்‌ 21:22-22:5 வசனப்பகுதியை எடுத்துரைத்து முடிக்கும்‌. (பரலோகம்‌ 
என்ற) நகரம்‌ எவ்வளவு அழகுமிகுந்ததாயிருக்கும்‌ என்பதே இந்த 
எடுத்துரைப்பில்‌ வலியுறுத்தமாயிருக்கும்‌. 


வியப்பில்‌ ஆழ்த்தும்‌ காட்சி (21:9-11௮) 

நமது வேதவசனப்பகுதி, “பின்பு கடைசியான ஏழு வாதைகளால்‌ 
நிறைந்த ஏழு கலசங்களையுடைய அந்த ஏழு தூதரில்‌ ஒருவன்‌ என்னிடத்தில்‌ 
வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய 
மணவாட்டியை, உனக்குக்‌ காண்பிக்கிறேன்‌ என்று சொல்லி” (வசனம்‌ 9) 
என்று தொடங்குகிறது. அந்த வேளைக்கென்று தேர்ந்துகொள்ளப்பட்ட 
செய்தியாளர்‌ யார்‌ என்ற விஷயம்‌ திகைப்புக்குரியதாக உள்ளது: 
கோபகலசங்களில்‌ ஒன்றை ஊற்றியிருந்த தூதர்களில்‌ ஒருவரே இதற்கென்று 
தெரிந்துகொள்ளப்பட்டிருந்தார்‌. அந்தக்‌ கலசங்கள்‌, பழிதீர்த்துக்‌ 
கொள்ளுதல்‌ மற்றும்‌ நம்பிக்கையின்மை ஆகியவற்றுடன்‌ இணைவு 
கொண்டிருந்தன, ஆனால்‌ இந்தச்‌ செய்தியோ வெற்றி மற்றும்‌ நம்பிக்கை 
ஆகியவற்றைக்கொண்ட ஒன்றாக இருக்கிறது. ஒருவேளை, பழைய “மகா” 
பாபிலோனுக்கும்‌, புதிய, பரிசுத்த எருசலேமுக்கும்‌ இடையில்‌ உள்ள 
நேரெதிர்ப்பண்பை நாம்‌ காணக்கூடும்படி, இந்தத்‌ தூதர்‌ தேர்ந்துக்‌ 
கொள்ளப்பட்டிருக்கலாம்‌. 17:1, 2ல்‌, கோபக்கலசகத்கைக்‌ கொண்டிருந்த 
தூதர்களில்‌ ஒருவர்‌ யோவானிடத்தில்‌, “நீ வா, மகா வே௫க்கு ... வருகிற 
ஆக்கினையை உனக்குக்‌ காண்பிப்பேன்‌” என்று கூறியிருந்தார்‌. இப்போது, 
அந்த ஏழுதூகர்களில்‌ ஒருவர்‌ (ஒருவேளை அதே தூதராகவும்‌ இருக்கலாம்‌), 
“நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய 
மணவாட்டியை உனக்குக்‌ காண்பிக்கிறேன்‌” என்று கூறினார்‌. 

நீண்டகாலத்திற்கு முன்னர்‌ மோசே, வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட 


226 


தேசத்தைக்‌ காணும்படிக்குப்‌ பிஸ்காவின்‌ கொடுமுடியில்‌ நிற்பதற்கு அனு 
மதிக்கப்பட்டிருந்தார்‌ (உபாகமம்‌ 3:27; 34:1). அதுபோலவே, யோவானுக்கு 
“தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம்‌ 
பரலோகத்தைவிட்டுத்‌ தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதைக்‌” 
காண்பிக்க” தூதன்‌ யோவானை, “பெரிதும்‌ உயரமுமான ஒரு பர்வதத்தின்‌ 
மேல்‌” ... ஆவியில்‌,” கொண்டுபோய்‌” வைத்தார்‌ (வசனங்கள்‌ 10, 11௮). 
(“பரலோகத்தை விட்டுத்‌ தேவனிடத்திலிருந்து இறங்கிவருகிற 
எருசலேமாகிய பரிசுத்த நகரம்‌” என்ற விளக்க படத்தைக்‌ காணவும்‌.) 








ஒளிபொருந்திய நகரம்‌ 
(21:11, 15, 16ஆ, 18ஆ, 21௮) 

இறங்கிவரும்‌ நகரமானது விலையேறப்பெற்ற ஆபரணம்போல்‌ 
ஒளிவீசிற்று: “அதின்‌ பிரகாசம்‌ மிகவும்‌ விலையுயர்ந்த இரத்தினக்‌ 
கல்லைப்போலவும்‌, பளிங்கினொளியுள்ள வச்சிரக்கல்லைப்போலவும்‌ 
இருந்தது” (வசனம்‌ 11ஆ). யோவான்‌ “தேவனுடைய மகிமையையே” 
கண்டார்‌ (வசனம்‌ 10௮). தொடக்கத்தில்‌ சிங்காசனக்காட்சியில்‌, தேவன்‌ 
“வச்சிரக்கல்லுக்கும்‌ பதுமராகத்துக்கும்‌ ஒப்பாயிருந்தார்‌”” என்று 
விவரிக்கப்பட்டார்‌ (4:3). இங்கே நாம்‌, படைப்பானது தன்னைப்‌ 
படைத்தவரின்‌ பண்டைபற்றிக்கொள்வகைக்‌ காணுகின்றோம்‌. அதுவும்கூட 
“பளிங்கினொளியுள்ள வச்சிரக்கல்லைப்போல்‌” இருந்தது. மின்னொளி 
வீசும்‌ இரத்தினம்‌ வானவில்லின்‌ நிறங்களைக்‌ கதிர்களாக வீசுவதைப்‌ பற்றி 
நினைத்துப்பாருங்கள்‌. ' 

அந்தத்‌ தூதன்‌, “நகரத்தையும்‌ அதின்‌ வாசல்களையும்‌ அதின்‌ மதிலையும்‌ 
அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலைப்‌ பிடித்திருந்தான்‌” (வசனம்‌ 15)."' 
நகரத்தின்‌ அளவு நம்மை மதிமயங்கச்‌ செய்றெது: “அவன்‌ அந்தக்கோலினால்‌ 
நகரத்தை அளந்தான்‌; அது பன்னீராயிரம்‌ ஸ்தாதி அளவாயிருந்தது; அதின்‌ 
நீளமும்‌ அகலமும்‌ உயரமும்‌ சமமாயிருந்தது” (வசனம்‌ 16ஆ; NIV). ஒரு 
ஸ்தாதி என்பது (இது ரோமானிய அளவுமுறைகளில்‌ ஒன்றாகும்‌) 
ஏறக்குறைய ஒரு மைலில்‌ எட்டில்‌ ஒருபங்கு அளவாகும்‌.” இவ்விதமாக 





NASB வேதாகமமானது, அந்த நகரம்‌ ஏறக்குறைய ஒவ்வொரு திசையிலும்‌ 
“ஆயிரத்து ஐந்நூறு மைல்கள்‌”? அளவு கொண்டதாக இருந்தது என்று 
கூறுகிறது: ஆயிரத்து ஐந்நூறு மைல்கள்‌ அகலம்‌, ஆயிரத்து ஐந்நூறு மைல்கள்‌ 
ஆழம்‌, ஆயிரத்து ஐந்நூறு மைல்கள்‌ உயரம்‌! 

ஆயிரத்து ஐந்நூறு மைல்கள்‌: அது “ஏறக்குறைய, இலண்டனுக்கும்‌ 
ஏதென்ஸ்‌ நகருக்கும்‌ இடையே உள்ள தூரமாக, நியூயார்க்கிற்கும்‌ 
ஹுஸ்டனுக்கும்‌ இடையே உள்ள தூரமாக, டெல்லிக்கும்‌ இரங்கூனுக்கும்‌ 
இடையே உள்ள தூரமாக, அடிலெய்டுக்கும்‌ டார்வினுக்கும்‌ இடையே 
உள்ள தூரமாக இருக்கிறது!” ஆயிரத்து ஐந்நூறு மைல்கள்‌ பெருக்கல்‌ 
அயிரத்து ஐந்நூறு மைல்கள்‌: அது, “டெக்சாஸ்‌ மாநிலத்தைப்போல்‌ 8.4 
மடங்கு பெரியதாகவும்‌, ஆஸ்திரேலியா அல்லது ஐரோப்பாவைவிடப்‌ 
பெரிதாகவும்‌ உள்ள பகுதியாகும்‌”!'” மேலும்‌ இந்த நகரமானது ஆயிரத்து 


227 


ஐந்நூறு மைல்கள்‌ உயரமாகவும்‌ இருந்தது! ஒரு நூறுமாடிகள்‌ கொண்ட 
ஒரு கட்டிடத்தைக்‌ கற்பனை செய்துபாருங்கள்‌. (அவ்வளவு உயரமானவை 
உலகத்திலேயே ஒருசிலதான்‌ உள்ளன.) அந்தக்‌ கட்டிடத்தை வட 
அமெரிக்கா முழுவதையும்‌ மூடும்வரை இழுத்து நீட்டத்தொடங்குங்கள்‌. 
அது நரற்றைம் பது மாடிகளாகும்வரை மேல்நோக்கியும்‌ இழுத்து 
நீட்டுங்கள்‌. பின்பு இதைப்‌ பற்றி ஆச்சரியம்‌ அடையுங்கள்‌: அந்த 
அளவுடைய தொண்ணாணு கட்டிடங்களை நீங்கள்‌, ஆயிரத்து - ஐந்நூறு 
மைல்கள்‌ உயரமான பரலோகத்தில்‌ தொங்கவிட முடியும்‌! இந்த நகரம்‌ 
பூமியில்‌ எந்தக்காலத்திலும்‌ உள்ள எந்த நகரத்தைப்‌ போன்றதாகவும்‌ 
இருப்பதில்லை என்று கூறுவது குறைவான மதிப்பீடாக உள்ளது! 

16ஆ வசனப்பகுதியில்‌ தரப்பட்டுள்ள மிகவியப்புக்குரிய அளவு 
விதெங்கள்‌, அந்த நகரத்தைப்‌ பற்றி இரண்டு உண்மைகளை நமக்குக்‌ 
கூறுகின்றன. முதலாவது, வெளிப்படுத்தின விசேஷத்தின்‌ இந்தப்‌ பகுதியில்‌ 
(21:12, 14, 21; 22:2). மேலாதிக்கம்‌ செலுத்தும்‌ அடையாளத்துவ எண்ணான 





“பன்னிரண்டு” என்பதை பயன்படுத்துதலானது, அந்த நகரம்‌ 
பூரணமானதாக இருக்கிறது என்ற கருத்தைப்‌ பிரதிபலிக்கிறது. 
“பன்னிரண்டாயிரம்‌” என்பது - தெய்வீகத்துவத்திற்கான எண்ணை 
(“மூன்று”) படைப்பிற்கான எண்ணுடன்‌ (“நான்கு”) பெருக்கக்‌ கிடைப்பது 
- முழுமைத்துவம்‌ அல்லது பூரணத்துவம்‌ என்ற கருத்தைக்‌ கொண்டுள்ளது. '* 
பெருக்கப்பட்ட எண்ணான “பன்னிரண்டாயிரம்‌” என்பது முழுமையான 
பூரணத்துவத்தை குறிக்கிறது.” நகரம்‌ கனசதுர வடிவில்‌” இருந்தது என்ற 
உண்மையின்மூலம்‌ நகரத்தின்‌ பிழையற்ற தன்மையும்‌ 
நாடகத்துவப்படுத்தப்படுகிறது; கனசதுர வடிவத்தைப்‌ பழங்காலத்தில்‌ 
பூரணத்துவத்தின்‌ அடையாளமாகக்‌ கருதினர்‌. தேவாலயத்தின்‌ 
மகாப்பரிசுத்த ஸ்தலம்‌ பூரணமான கனசதுரமாக இருந்தது (1 இராஜாக்கள்‌ 
6:20ஐக்‌ காணவும்‌), மற்றும்‌ புதிய எருசலேம்‌, நிறைவான “மகாப்‌ பரிசுத்த 
ஸ்தலம்‌” என்று அழைக்கப்பட்டுள்ளது. 

இரண்டாவது, மிதமிஞ்சிய அளவு விகிதங்கள்‌, பரலோகத்திற்குச்‌ 
செல்வதற்கு உண்மையிலேயே விரும்புபவர்களுக்கு (ஆயத்தம்‌ 
செய்யப்போதுமான அளவு அதை விரும்புகிறவர்களுக்கு)ப்‌ போதுமான 
அளிப்புகள்‌ ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்பதை மறைமுகமாக 
உணர்த்துகிறது. அழைப்பு ஓவ்வொருவருக்கு.ம்‌ விரிவாக்கப்பட முடியும்‌: 
“ஆவியும்‌ மணவாட்டியும்‌ “வா: என்கிறார்கள்‌; கேட்றெவனும்‌ வா 
என்பானாக; தாகமாயிருக்கிறவன்‌ வரக்கடவன்‌; விருப்பமுள்ளவன்‌ 
ஜீவத்தண்ணீரை இலவசமாய்‌ வாங்கிக்கொள்ளக்கடவன்‌” (22:17). 

முழுமையாக நகரத்தைப்‌ பொறுத்தமட்டில்‌ இன்னும்‌ ஒரு விபரம்‌ 
தரப்பட்டுள்ளது: 18ம்‌ வசனம்‌, “நகரம்‌ தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான 
சுத்தப்பொன்னாயிருந்தது”” என்று கூறுகிறது (வசனம்‌ 18ஆ), அதே 
வேளையில்‌ 21ம்‌ வசனம்‌, “நகரத்தின்‌ வீதி கெளிவுள்ள பளிங்குபோலச்‌ 
சுத்தப்பொன்னாயிருந்தது”” என்று கூறுகிறது (வசனம்‌ 21ஆ). 
வைரம்போன்று ஒளிவீசும்‌ தங்கம்‌? பளிங்கைப்போல்‌ ஒளி ஊடுருவிப்‌ 
பாயும்‌ தங்கம்‌? பூமிக்குரியதல்லாத இந்தக்‌ கட்டுமானப்‌ பொருளானது, 


228 


பரலோகம்‌ பொன்னைப்போல்‌, நேர்த்தியான பளிங்கைப்போல்‌ 
மதிப்புமிக்கது என்பதற்கான அறிவித்தலாக உள்ளது. 


பாதுகாப்புச்‌ சுவார்‌ 
(21:12௮, 14, 17, 18௮, 19, 20) 
அடுத்ததாக யோவானின்‌ ஆர்வநோக்கு, நகரத்தின்‌ சுற்றுச்சுவரை 
(மதிலை) நோக்கித்‌ திரும்பிற்று. முதல்‌ நூற்றாண்டில்‌, பெரிய நகரம்‌ 
ஒவ்வொன்றும்‌ பாதுகாப்புச்‌ சுவர்களை (மதில்களை)க்‌ கொண்டிருந்தன. 





அதேபோன்று, பரலோக நகரமும்‌ “பெரிதும்‌ உயரமுமான மதிலை? 
கொண்டிருந்தது (வசனம்‌ 1.2௮). 

தூதன்‌, பொற்கோல்‌ ஒன்றை எடுத்து, “அதின்‌ மதிலை அளந்தபோது, 
அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே நூற்றுநாற்பத்து 
நான்கு முழமாயிருந்தது””” (வசனம்‌ 17; NIV). ஒரு முழம்‌ என்பது ஒரு 
மனிதனின்‌ முழங்கை மூட்டில்‌ இருந்து நடுவிரல்நுனி வரையுள்ள 
தூரமாகும்‌ (இது ஏறக்குறைய ஒன்றரை அடியாக இருக்கும்‌). இவ்விதமாக, 
NASB வேதாகமத்தில்‌ அந்த மதில்‌ ““5eventy-two yards” (எழுபத்து இரண்டு 
கெஜங்கள்‌) இருந்ததாக கூறப்படுகிறது. எழுபத்து - இரண்டு கெஜங்கள்‌ 
உயரமா அல்லது எழுபத்தி இரண்டு கெஜங்கள்‌ அகலமா/கனமா? NIV 
வேதாகமத்தில்‌, அந்தச்‌ சுவர்‌ எழுபத்து இரண்டு கெஜங்கள்‌ அகலம்‌/கனம்‌ 
உடையதென்று குறிப்பிடப்படுகிறது. ஆனால்‌ பெரும்பான்மையான 
எழுத்தாளர்கள்‌ இங்கு உயரம்தான்‌ குறிப்பிடப்படுகிறது என்று 
யூகிக்கன்றனர்‌. இது எதைக்குறிக்கிறது என்பது பொருட்படுத்தப்பட 
வேண்டிய விஷயமாக இருப்பதில்லை.” பூரணத்துவத்தின்‌ அடையாளம்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதே குறிப்பிடத்தக்கதாக உள்ளது: 
பன்னிரண்டைப்‌ பன்னிரண்டால்‌ பெருக்குதல்‌ நூற்று நாற்பத்து நான்கு). 
நகரமானது பூரணமான பாதுகாப்பை மகிழ்வுடன்‌ அனுபவித்தது. 

நகரத்தைப்போன்றை (21:11), அதன்‌ சுவரும்‌ வச்சிரக்கல்லால்‌ 
கட்டப்பட்டிருந்தது (வசனம்‌ 18௮). அது பூமிக்குரியதல்லாத 
பிரகாசத்துடன்‌ ஒளிர்ந்தது. 

சுவரின்‌ அஸ்திபாரம்தான்‌ அதன்‌ மிகவியப்புக்குரிய அம்சமாயிருந்தது. 
நகரத்தின்‌ சுவர்களுக்கு சாதாரணமாக ஒரு அஸ்திபாரம்தான்‌ இருக்கும்‌; 
ஆனால்‌ இந்தச்‌ சுவருக்கு, “பன்னிரண்டு அஸ்திபாரக்‌ கற்களிருந்தன,” 
மற்றும்‌ அந்தக்‌ கற்களின்மேல்‌, “ஆட்டுக்குட்டியானவருடைய பன்னிரண்டு 
அப்போஸ்கலர்களின்‌”” நாமங்களும்‌ பதிந்திருந்தன” (வசனம்‌ 14). இது 
நமக்கு, கிறிஸ்தவம்‌ “அப்போஸ்தலர்‌ தீர்க்கதரிசிகள்‌ என்பவர்களுடைய 
அஸ்திபாரத்தின்மேல்‌ கட்டப்பட்டு ... அதற்கு இயேசுகிறிஸ்துதாமே 
மூலைக்கல்லாயிருக்றொர்‌” என்பதை (எபேசியர்‌ 2:20) நினைவூட்டுகிறது. 

மற்றும்‌, ஒரு சுவரின்‌ அஸ்திபாரம்‌ என்பது வழக்கமாக, மேற்‌ 
பரப்பிற்குக்‌ கீழே இருந்தது; ஆனால்‌ இந்த அஸ்திபாரக்கற்கள்‌ காட்சிக்கு 
வெளிப்படுத்தப்பட்டிருந்தன, மற்றும்‌ இவைகள்‌ “சகலவித இரத்தினங்‌ 
களாலும்‌ அலங்கரிக்கப்பட்டிருந்தன” (வசனம்‌ 19௮அ).?* இந்த மகத்துவமான 








229 


காட்சிப்படுத்துதலைக்‌ கற்பனை செய்ய முயற்சி செய்யுங்கள்‌ (வசனம்‌ 19ஆ, 
20). நீங்கள்‌ வச்சிரக்கல்லின்‌ பச்சை நிறம்‌, இந்திர நீலக்கல்லின்‌ நீலநிறம்‌, 
சந்திரகாந்தக்‌ கல்லின்‌ பால்போன்ற மரநிறம்‌, மரகதக்‌ கல்லின்‌ இளம்பச்சை 
நிறம்‌, கோமேதகக்‌ கல்லின்‌ வெள்ளை நிறம்‌, பதுமராகக்‌ கல்லின்‌ சிகப்புநிறம்‌, 
சுவார்ணரத்தினக்‌ கல்லின்‌ பசும்‌ மஞ்சள்‌ நிறம்‌, படிகப்பச்சையின்‌ வைலட்‌ 
நிறம்‌, புஷ்பராகக்‌ கல்லின்‌ மஞ்சள்‌ நிறம்‌, வைடூரியக்கல்லின்‌ பொன்‌ பச்சை 
நிறம்‌, சுநீரக்‌ கல்லின்‌ நீலநிறம்‌ மற்றும்‌ “கனவுக்கல்லான” சுகந்தியின்‌ வைலட்‌ 
நிறம்‌. அப்போஸ்கர்களின்‌ போதனை மற்றும்‌ முன்மாதிரி ஆகியவற்றினால்‌ 
இடப்பட்ட அஸ்திபாரத்திற்கு இது, எவ்வளவு மேன்மையான 
பாராட்டுரையாக உள்ளது! 


ஆச்சரியமூட்டும்‌ வாசல்கள்‌ 
(21:12ஆ, இ, ஈ, 13, 21௮) 

யோவான்‌, நகரத்தின்‌ வாசல்களைப்‌ பற்றியும்‌ விவரித்தார்‌. அவரது 
நாட்களில்‌ இருந்த நகரங்கள்‌ சாதாரணமான ஒரு வாசலைக்‌ 
கொண்டிருந்தன, அந்த வாசல்‌ இரவு வேளையில்‌ அல்லது தாக்குதலின்‌ கழ்‌ 
இருக்கும்‌ வேளையில்‌ மூடப்பட்டுவிடும்‌. புதிய எருசலேமின்‌ சுவரில்‌, 
“பன்னிரண்டு வாசல்கள்‌” இருந்தன (வசனம்‌ 12ஆ): “கிழக்கே மூன்று 
வாசல்கள்‌, வடக்கே மூன்று வாசல்கள்‌, தெற்கே மூன்று வாசல்கள்‌, மேற்கே 
மூன்று வாசல்கள்‌” (வசனம்‌ 12). பன்னிரண்டு வாசல்கள்‌ இருந்ததற்கு, 
“பரலோகத்திற்குப்‌ பல வழிகள்‌ உள்ளன” என்று மறைமுகமாய்க்‌ கூறுதல்‌ 
என்பது நோக்கமாயிருக்கவில்லை; இயேசு, “நானே வழி” என்று 
அறிவித்திருந்தார்‌ (யோவான்‌ 14:6). மாறாக, “பன்னிரண்டு” என்ற 
எண்ணானது மீண்டுமாக பூரணத்துவத்தைக்‌ குறிக்கிறது: தங்களையே 
ஆயத்தம்‌ செய்துகொள்ள மனவிருப்பமானவர்களுக்கு ஏராளமான 
வாய்ப்புகள்‌ அளிக்கப்பட்டுள்ளன. கிழக்கிலும்‌, வடக்கிலும்‌, தெற்கிலும்‌ 
மற்றும்‌ மேற்கிலும்‌ இவ்வாசல்கள்‌ இருந்தன என்ற உண்மையானது, 
கிறிஸ்தவத்தின்‌ உலகளாவிய வேண்டுகோளைக்‌ கருத்தாக தெரிவிக்கலாம்‌; 
பூமியின்‌ எல்லாப்‌ பாகத்திலிருந்தும்‌, மனிதர்கள்‌ வருவார்கள்‌ (மத்தேயு 
28:19; நடபடிகள்‌ 1:8).”” 

பன்னிரண்டு வாசல்களின்‌ அருகில்‌ “பன்னிரண்டு தூதர்கள்‌” இருந்தனர்‌ 
(வெளிப்படுத்தின விசேஷம்‌ 21:13௮). தகுதியற்றவர்கள்‌ உள்ளே 
நுழைவதைத்‌ தடுக்கும்படி அந்தத்தூதர்கள்‌ அங்கே நிறுத்தப்பட்‌ 
டிருந்தனரா? ஒருவேளை விஷயம்‌ அவ்வாறு இருக்கலாம்‌ (21:27; 22:15). 
இதற்கு மறுபுறத்தில்‌, தூதர்கள்‌, “இரட்சிப்பைச்‌ சுதந்தரிக்கப்போறெவர்‌ 
களினிமித்தமாக ஊழியஞ்செய்யும்படிக்கு அவர்களெல்லாரும்‌ அனுப்பப்‌ 
படும்‌ பணிவிடை ஆவிகளாயிருக்கிறார்கள்‌?” என்று கூறப்படுகிறது 
(எபிரெயர்‌ 1:14). ஆத்துமாக்கள்‌ இரட்சிக்கப்படும்போது, தூதார்கள்‌ அகம்‌ 
மகிழ்கின்றனர்‌ லூக்கா 15:7, 10), மற்றும்‌ தூதர்கள்‌, லாசருவை ஆபிரகாமின்‌ 
மடிக்கு இட்டுச்‌ சென்றனர்‌ (லூக்கா 16:22). ஆகையால்‌ நான்‌, இந்தத்‌ 
தூதர்கள்‌, “நல்லது, ... பிரவேசி ...?” (மத்தேயு 25:23) என்று 


230 


கூறப்படுகின்றவர்களை வரவேற்பதற்கென்று கர்த்தரால்‌ அலுவலகரீதியாக 





நியமிக்கப்பட்ட வரவேற்புக்குழுவினராய்‌ இருக்கின்றனர்‌ என்றே 
நினைக்கின்றேன்‌! 

வாசல்களில்‌ “இஸ்ரவேல்‌ சந்ததியாராகிய பன்னிரண்டு 
கோத்திரத்தாருடைய” நாமங்களும்‌” எழுதப்பட்டிருந்தன (21:13ஆ).”* 
வெளிப்படுத்தின விசேஷத்தில்‌, “பன்னிரண்டு கோத்திரங்கள்‌” ஆவிக்குரிய 
இஸ்ரவேல்‌ மக்களின்‌ (சடையின்‌; 7:4-8ஐக்‌ காணவும்‌) அடையாளமாகப்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளதாலும்‌,”” வாதிக்கப்பட்ட சபையின்‌ 
உறுப்பினர்களுக்கு உற்சாகமூட்டுதல்‌ என்பதே வெளிப்படுத்தின 
விசேஷத்தின்‌ திட்டவட்ட மான நோக்கமாக இருந்ததாலும்‌, இவ்விடத்தில்‌ 
இந்தச்‌ சொற்றொடர்‌ அனேகமாகக்‌ கிறிஸ்தவர்களையே குறிக்கலாம்‌. 
இருப்பினும்‌, இந்த அடையாளத்துவத்தை நாம்‌, எல்லாக்காலங்களிலும்‌ 
உண்மையுள்ளவர்களாய்‌ இருப்பவர்கள்‌ பரலோகத்தில்‌ இருப்பார்கள்‌ 
என்பதற்கான உறுதிப்பாடாக கண்ணோக்கவும்‌ சாத்தியமுள்ளது 
(எபிரெயர்‌ 11:39, 40ஐக்‌ காணவும்‌). 

வாசல்கள்‌ எதைக்கொண்டு செய்யப்பட்டிருந்தன என்பதே அவற்றின்‌ 
மிகவியப்புக்குரிய அம்சமாக உள்ளது: “பன்னிரண்டு வாசல்களும்‌ 
பன்னிரண்டு முத்துக்களாயிருந்தன; ஒவ்வொரு வாசலும்‌ ஒவ்வொரு 
முத்தாயிருந்தது” (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 21:21௮அ). இவைகள்‌ (“முத்து 
வாசல்கள்‌” என்று அடிக்கடி சித்தரிக்கப்படுவதுபோல்‌) முத்துக்களால்‌ 
முடப்டட்டிருக்கவில்லை; இவைகள்‌ முத்துக்களாகவே இருந்தன, பழங்கால 
உலகத்தில்‌ முத்துக்கள்‌ என்பவை மிகவும்‌ விரும்பித்தேடப்பட்ட 
ஆபரணக்கற்களாய்‌ இருந்தன (மத்தேயு 13:46; 1 தீமோத்தேயு 2:9 
ஆயெவற்றைக்‌ காணவும்‌). இருபது - கிரெய்ன்‌ (ஒருவகை அளவு) 
எடைகொண்ட ஒரு முத்து - உங்கள்‌ சுண்டுவிரலின்‌ முனையளவானது?”” - 
ஒரு பெருந்தொகை மதிப்புள்ளதாகும்‌. அந்த அளவுகொண்ட சில 
முத்துக்களை ஒரு மனிதர்‌ வைத்திருந்தால்‌, அவர்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ 
ஓய்ந்திருக்க முடியும்‌ என்றால்‌, நகரத்தில்‌ வாசல்களாக இருக்கக்‌ கூடிய 
அளவுக்கு பன்னிரண்டு பி-ர-மா-ண்‌-ட-ம-£ன முத்துக்களைப்‌ பற்றி 
கற்பனை செய்து பாருங்கள்‌! 


முடிவுரை 

நமது வேதவசனப்பகுதியில்‌ உள்ள விவரிப்புகளை நாம்‌ நேரடி 
அர்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா? நேரடியாக அர்த்தம்‌ 
கொள்பவர்களை மறுத்துரைப்பதில்‌, சார்லஸ்‌ ஸ்பர்ஜன்‌ என்பவர்‌, 
நகரத்தின்‌ வாசலை வடிவமைக்கப்‌ போதுமான அளவு பெரிய முத்தை 
உண்டாக்கத்‌ தேவையான சிப்பியின்‌ வடிவத்தைக்‌ கணக்கிட்டுள்ளார்‌.”' 
பின்பு அவர்‌ அப்படிப்பட்ட ஒரு சிப்பியை வளர்க்கத்‌ தேவையான கடலின்‌ 
அளவையும்‌ கணக்கிட்டுள்ளார்‌. இந்த உருவகங்கள்‌ நம்மை பிரமிக்கச்‌ 
செய்வதற்கானவைகளாக - நம்மைப்‌ பெருமூச்சுவிடச்‌ செய்வதற்கான 
வைகளாக - நமது தலைகள்‌ அசைத்து, “இகைக்‌ காட்டிலும்‌ பரலோகம்‌ 


231 


இன்னும்‌ மிகவியப்புக்குரியதாக இருக்கும்‌ என்றால்‌, அது எவ்வளவு 
அற்புதமானதாக இருக்க வேண்டும்‌!” என்று கூறச்‌ செய்பவைகளாக 
உள்ளன. 








போதகர்கள்‌ மற்றும்‌ பிரசங்கியார்கள்‌ 
ஆகியோருக்கான குறிப்புகள்‌ 


இந்தப்‌ பாடத்திற்கும்‌ இதற்கு அடுத்த பாடத்திற்கும்‌ முன்பாக, உங்கள்‌ 
உரையைக்‌ கேட்பவர்கள்‌, “பரலோக நாடெந்தன்‌ இன்பநாடாம்‌”/அல்லது 





“கவிதை பாடுவேன்‌ கானானின்‌ தேசத்தை” என்ற பாடலை பாடச்செய்ய 
நீங்கள்‌ விரும்பலாம்‌. 

இந்தப்‌ பாடத்திற்கும்‌ இதைத்தொடர்ந்து வரும்‌ பாடத்திற்குமான சில 
மாற்றுத்தலைப்புகள்‌ பின்வருமாறு: “பரலோகத்தினுடைய மலை 
உச்சிக்காட்சி”; “நித்திய நகரம்‌”; “மீண்டும்‌ ஆதாயப்படுத்தப்பட்ட பரக”; 
“இல்லத்திற்கு வருதல்‌”; “நான்‌ இல்லம்‌ செல்ல விரும்புகின்றேன்‌!” 

விருப்பப்பட்டால்‌, இந்தப்‌ பாடத்தையும்‌ இதற்கடுத்த பாடத்தையும்‌ 
சேர்த்துப்‌ படிக்கலாம்‌: பரலோகமென்பது ஆத்துமாவின்‌ இல்லமாக 
உள்ளது, அது (1) அழகில்‌ எழுச்சிமிகுந்துள்ளது (21:9-21), (2) மகிமையுடன்‌ 
கதிர்வீசுறெது (21:22-27), மற்றும்‌ (3) அன்புடன்‌ பொருந்தி இணைந்துள்ளது 
(22:1-5). 

பரலோகம்‌ பற்றி நான்‌ எழுதியுள்ள மற்ற சில பாடங்கள்‌ 
வெளியிடப்பட்டுள்ளன: “பரலோகத்தை மகிழ்வுடன்‌ அனுடவிப்பது 
எப்படி?” என்ற பாடம்‌ “கிறிஸ்து (மீண்டும்‌) வந்தநாள்‌ மற்றும்‌ பிற 
பிரசங்கங்கள்‌” என்ற புத்தகத்தில்‌ உள்ளது, மற்றும்‌ ஹான்‌ பப்ளிஷிங்‌ 
கம்பெனியில்‌ இருந்து வெளியிடப்பட்ட “நான்‌ பரலோகம்‌ சென்ற 
அன்றிரவு” என்ற கைப்பிரதி. 








குறிப்புகள்‌ 

lQuoted in Herbert V. Prochnow, A Dictionary of Wit, Wisdom, & Satire (New York: 
Popular Library, 1964), 129. “Home, Sweet Home,” from the opera (ர்‌, the Maid of 
Milan (1823). Quoted in John Bartlett, Bartlett's Familiar Quotations, 16th ed., gen. ed. 
Justin Kaplan (Boston: Little, Brown and Co., 1992), 405. ‘James Rowe, “Home of the 
Soul,” Songs of Faith and Praise, ed. Alton H. Howard (West Monroe, La.: Howard Pub- 
lishing Co., 1994). ‘These first two questions were adapted from Jimmy Jividen, “Homesick 
for Heaven,” Abilene Christian University Lectures (1980): 54. ‘The story of Mary was 
adapted from W. B. West Jr., Revelation Through First - Century Glasses, ed Bob Prichard 
(Nashville: Gospel Advocate Co., 1997), 150. ‘சபை, ஆட்டுக்குட்டியின்‌ 
மணவாட்டியாக உள்ளது (எபேசியர்‌ 5:22-32ஐக்‌ காணவும்‌). 21:2, 9ல்‌ உள்ள 
“மணவாட்டி” என்ற சொற்றொடர்‌, பரலோகத்தில்‌ மகிமைப்படுத்தப்பட்ட 
சபையைக்‌ குறிக்கிறது என்று நாம்‌ கருத்துத்தெரிவித்தோம்‌. (இந்தப்புத்தகத்தின்‌ 


232 


முற்பகுதியில்‌ காணப்படும்‌ “சகலத்தையும்‌ புதிதாக்குதல்‌”” என்ற பாடத்தில்‌ 
21:2க்கான குறிப்புகளைக்‌ காணவும்‌.) மீண்டும்‌ ஒருமுறை, மக்களுக்கும்‌ (சபை) 
இடத்திற்கும்‌ (பரலோகம்‌) இடையில்‌ வித்தியாசம்‌ ஏற்படுத்திக்‌ காணுதலென்பது 
கடினமானதாக உள்ளது: தூதன்‌ மணவாட்டியைக்‌ காண்பிக்கப்போவதாக 
யோவானிடத்தில்‌ கூறினார்‌ (வசனம்‌ 9), ஆனால்‌ ஒரு நகரத்தைத்தான்‌ அவருக்குக்‌ 
காண்பித்தார்‌ (வசனம்‌ 10). இது இறங்கி வரும்‌ இரண்டாம்‌ நகரமாகவோ அல்லது 
ஒரே நகரம்‌ இரண்டாம்முறை இறங்கி வருதலாகவோ இருப்பதில்லை, ஆனால்‌ 
21:2ல்‌ பேசப்பட்ட அதே நிகழ்ச்சியாக உள்ளது. வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
புத்தகமானது ஒரே நிகழ்ச்சியை அடிக்கடி ஒருதடவைக்கும்‌ மேலாகப்‌ பேசுகிறது 
(14:8ஜயும்‌; 18:2ஐயும்‌; 9:20ஐயும்‌; 16:9ஐயும்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்கவும்‌). “பரலோகத்தை 
விட்டுத்‌ தேவனிடத்திலிருந்து இறங்கி வருதல்‌” என்ற சொற்றொடரின்‌ 
குனிச்ிறைப்புபற்றி, “சகலத்தையும்‌ புஇதாக்குதல்‌” என்ற முந்திய பாடத்தில்‌, 21:2ன்‌ 
மீதான குறிப்புகளைக்‌ காணவும்‌. “இந்த நிகழ்ச்சியை எசேக்கியேல்‌ 40:2ல்‌ 
விவரிக்கப்படும்‌ நிகழ்ச்சியுடன்‌ ஒப்பிட்டுப்பார்க்கவும்‌. யோவான்‌ 
மகாபாபிலோனைக்‌ கண்ணோக்க வனரந்திரத்திற்கு எடுத்துச்‌ செல்லப்பட்டி ருந்தார்‌, 
ஆனால்‌ புதிய எருசலேமைக்‌ கண்ணோக்குவதற்கு ஒரு மலையின்மீது கொண்டு 
செல்லப்பட்டார்‌. “இது, யோவான்‌ உடல்ரீதியாக எடுத்துச்‌ செல்லப்பட்டார்‌ என்று 
அர்த்தப்பட வேண்டிய அவசியம்‌ இல்லை, ஆனால்‌ அதற்கு மாறாக அவரது ஆவியே 
ஆவியானவரின்‌ கட்டுப்பாட்டின்கீழ்‌ இருந்தது. “வெளிப்படுத்தின விசேஷம்‌, 1” 
என்ற புத்தகத்தில்‌ “மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர்‌” என்ற பாடத்தில்‌ 1:10ன்‌ மீதான 
குறிப்புகளைக்‌ காணவும்‌. “வெளிப்படுத்தின விசேஷம்‌, 2” என்ற புத்தகத்தில்‌ 
“கருத்துநோக்கில்‌ விஷயங்களை வைத்தல்‌” என்ற பாடத்தில்‌ உள்ள குறிப்பு எண்‌ 
ஐயும்‌ காணவும்‌. '?“வெளிப்படுத்தின விசேஷம்‌, 2:” என்ற புத்தகத்தில்‌ 
“கருத்துநோக்கில்‌ விஷயங்களை வைத்தல்‌” என்ற பாடத்தில்‌ உள்ள, வச்சிரக்கல்‌ 
பற்றிய குறிப்புகளைக்‌ காணவும்‌. 

"எசேக்கியேல்‌ 40:3ஐக்‌ காணவும்‌. முன்னதாக யோவானுக்குச்‌ தேவாலயத்தை 
அளக்கும்படி கோல்‌ ஒன்று தரப்பட்டது (11:1). அந்த அளவீடு ஒரு கோலைக்‌ 
கொண்டு செய்யப்பட்டது, அது பாதுகாப்பிற்கானதாக இருந்தது. 
(“வெளிப்படுத்தின விசேஷம்‌, 3 என்ற புத்தகத்தில்‌ காணப்படும்‌, “நாம்‌ 
அளவுக்கேற்றபடி இருக்கன்றோமா?” என்ற பாடத்தில்‌ 11:1க்கான குறிப்புகளைக்‌ 
காணவும்‌.) 21ம்‌ அதிகாரத்தில்‌ அளத்தல்‌ என்பது பொற்கோலைக்கொண்டு 
செய்யப்படுகிறது, இது பரலோகத்தின்‌ மாட்சிமையைக்‌ குறித்து நம்‌ மனங்களை 
ஈர்ப்பதற்காகச்‌ செய்யப்பட்டது. '“வெளிப்படுத்தின விசேஷம்‌, 4” என்ற புத்தகத்தில்‌ 
காணப்படும்‌, “அறுவடை நேரம்‌!” என்ற பாடத்தில்‌ 188/2 மற்றும்‌ 50/4 என்ற 
சொற்களின்‌ மீதான குறிப்புகளைக்‌ காணவும்‌. 3445 வேதாகமம்‌, ரோம 
அளவீட்டை மைல்களாக மாற்றுவதன்‌ மூலம்‌ வசனப்பகுதியை அதிகம்‌ 
புரிந்துகொள்ளக்கூடியதாக்க முயற்சி செய்கிறது. இது துரதிர்ஷ்டவசமாக, 
எண்களின்‌ அடையாளத்துவத்தை அழித்துவிடுகிறது. “ஆயிரத்து ஐநூறு” என்பதில்‌ 
அடையாளத்துவ முக்கியத்துவம்‌ எதுவும்‌ இருப்பதில்லை, ஆனால்‌ “பன்னீராயிரம்‌” 
என்பதில்‌ அது இருக்கிறது (இதைப்‌ பற்றி நாம்‌ இப்பாடத்தின்‌ பிற்பகுதியில்‌ 
காண்போம்‌). !*_eon Morris, Revelation, rev. ed., The Tyndale New Testament Commen- 
taries (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1987), 244. உங்கள்‌ 
உரையைக்‌ கேட்பவர்களுக்குப்‌ பழக்கமான, ஆயிரத்து ஐந்நூறு மைல்கள்‌ 
இடைவெளிகொண்டுள்ள இரு நகரங்களை இவ்விடத்தில்‌ பதிலாகப்‌ 
பயன்படுத்துங்கள்‌. '5Burton Coffman, Commentary on Revelation (Austin, Tex.: Firm 
Foundation Publishing House, 1979), 494. மீண்டுமாக, உங்கள்‌ உரையைக்‌ 


233 


கேட்பவர்களுக்குத்‌ தொடர்புடைய ஒப்பீடு ஒன்றைப்‌ பயன்படுத்துங்கள்‌. 
“வெளிப்படுத்தின விசேஷம்‌, 1” என்ற புத்தகத்தில்‌ காணப்படும்‌, “குறிப்பிடத்தக்க 
குறிகளும்‌ திகைப்பூட்டும்‌ அடையாளங்களும்‌” என்ற பாடத்தில்‌ “பன்னிரண்டு” 
மற்றும்‌ அதன்‌ மடிப்பெருக்க எண்களின்‌ அடையாளத்துவ அர்த்தத்தின்மீதான 
குறிப்புகளைக்‌ காணவும்‌. '”ஒரு ஆயிரத்தைப்‌ பன்னிரெண்டால்‌ பெருக்குவதால்‌ 
“பன்னீராயிரம்‌” என்ற எண்‌ விளைகிறது மற்றும்‌ “ஒரு ஆயிரம்‌” என்பது பத்து 
பெருக்கல்‌ பத்து பெருக்கல்‌ பத்து என்பதாக உள்ளது. (“பத்து” என்பது தன்னிலேயே 
முழுமைத்துவத்தின்‌ அடையாளமாக உள்ளது; “வெளிப்படுத்தின விசேஷம்‌, 1” 
என்ற புத்தகத்தில்‌ காணப்படும்‌, “குறிப்பிடத்தக்க குறிகளும்‌ திகைப்பூட்டும்‌ 
அடையாளங்களும்‌” என்ற பாடத்தில்‌ “பத்து” என்ற எண்ணின்மீதான குறிப்புகளை 
மறு கண்ணோட்டமிடவும்‌.) '*இதுபோன்றே ஒரு பிரமிடு உருவமும்‌ 
வேதவசனப்பகுதியின்‌ நிபந்தனைகளை நிறைவேற்றுவதாயிருக்கும்‌. இருப்பினும்‌ 
கனசதுரத்தின்‌ உருவகமானது சந்தர்ப்பப்பொருளுக்கு மிகவும்‌ பொருத்தமானதாகக்‌ 
காணப்படுகிறது. கனசதுரம்‌ என்பது ஒரு நகரத்தைப்‌ போலிருக்காது என்பதால்‌, 
உயரமும்‌ அகலமும்‌, ஆழமும்‌ ஏறக்குறைய சமமாக உள்ள ஒரு நகரம்‌ போன்ற 
உருவகத்தை வரையும்படி பிரையன்‌ வாட்ஸிடம்‌ நான்‌ கேட்டுக்கொண்டேன்‌. 
எங்களது வரைகலை முயற்சியில்‌ உள்ள, தவிர்க்க இயலாத போதுமற்றதன்மைகளை 
நீங்கள்‌ பொறுத்துக்கொள்வீர்கள்‌ /மன்னிப்பீர்கள்‌ என்று நம்புகின்றேன்‌. '”“தரதனு 
டைய அளவாகிய மனுஷ அளவின்படியே” என்ற சொற்றொடர்‌, NASB 
வேதாகமத்தில்‌ உள்ள (“தூதனுடைய அளவின்படியாகவும்‌ உள்ள மனுஷ 
அளவின்படியே”) என்ற வார்த்தைகளுக்கு நியாயமான விளக்கமாக உள்ளது. தூதன்‌, 
யோவானுடைய வாசகர்களுக்குப்‌ பழக்கப்படாத பரலோகமுறைப்படியான 
அளவீடு எதையும்‌ பயன்படுத்தவில்லை என்பதே இங்கு கருத்தாக உள்ளது. 
நீண்டும்‌ NASB வேதாகமம்‌, பயன்படுத்தப்பட்ட எண்ணின்‌ அடையாளத்‌ 
துவத்தை மறைத்துவிடுகிறது. 

அதுபோன்றே தக்கவகையிலான கட்டிடரீதியான செயல்முறையும்‌ 
சாத்தியமற்றதாகவே உள்ளது, ஆனால்‌ உருவகங்கள்‌ என்பவை 
அடையாளத்துவமானவைகளாய்‌ இருப்பதால்‌ இது முக்கியமற்றதாக உள்ளது. 
வரைதலின்‌ நோக்கத்திற்காக நான்‌, பிரையன்‌ வாட்ஸிடம்‌ இந்த அளவீட்டைச்‌ 
சுவரின்‌ உயரமாக எடுத்துக்கொள்ளும்படி கூறினேன்‌. “இந்த விவரிப்பை ஏசாயா 
54:11, 12ல்‌ உள்ள விவரிப்புடன்‌ ஒப்பிட்டுக்‌ காணவும்‌. “”“பவுல்‌ விடப்பட்டுள்ளாரா 
இல்லையா?” என்பது பற்றிச்‌ சிலர்‌ தேவையற்ற விதத்தில்‌ கவலைப்படுகின்றனர்‌. 
“பன்னிரண்டு அப்போஸ்தலர்கள்‌” என்பது எல்லா அப்போஸ்தலர்களையும்‌ 
குறிக்கிறது மற்றும்‌ இது வெளிப்படுத்தின விசேஷத்தின்‌ இப்பகுதியில்‌ 
“பன்னிரண்டு?” என்ற அடையாளத்துவ எண்ணின்‌ மேலாதிக்கமான 
பயன்பாட்டுடன்‌ இணக்கமானதாக உள்ளது. “விளக்கவுரையாளர்கள்‌ இந்தக்‌ 
கற்களின்‌ பட்டியலினால்‌ ஈர்க்கப்பட்டுள்ளனர்‌, மற்றும்‌ பலர்‌ இந்தப்‌ பட்டியலைத்‌ 
தீர்த்துவைக்கப்பட வேண்டிய புதிராகக்‌ கருதுகின்றனர்‌. இவற்றில்‌ எட்டுக்கற்கள்‌, 
பிரதான ஆசாரியருடைய மார்ப்பதக்கத்தில்‌ காணப்பட்ட அதே கற்கள்‌ 
(யாத்திராகமம்‌ 28:15-21) என்று சிலர்‌ காண்பிக்கன்றனர்‌, மற்றவர்கள்‌ அந்த 
நாட்களில்‌ கற்களை மூடநம்பிக்கையுடன்‌ பயன்படுத்தியதின்‌ பிறழ்வாக இதை 
முன்மொழிகின்றனர்‌. விலையுயர்ந்த கற்களின்‌ குறிப்பிட்ட மதிப்புப்‌ பற்றிய 
கருத்தானது அந்த நாட்களில்‌ சீரானதாக இருந்ததில்லை என்பதால்‌, 19 மற்றும்‌ 20 
வசனங்களில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ள சொற்றொடர்களினால்‌ 
அர்த்தப்படுத்தப்பட்ட கற்கள்‌ என்ன என்பது குறித்து நாம்‌ எதையும்‌ நிச்சயமாய்க்‌ 
கூற இயலாது. சில “ஆழமான” தனிக்குறிப்பை நாடுவதற்கு மாறாக, காட்சி 





234 


முழுமையின்‌ செயல்வலிவைக்‌ கற்பனை செய்தல்‌ மேலானதாகும்‌. தொடர்ந்து 
வரும்‌ பட்டியலானது நிறங்களைப்‌ பொறுத்தமட்டில்‌ 100சதவிதெம்‌ சரியானதாக 
இருக்கலாம்‌ அல்லது இராதுபோகலாம்‌, ஆனால்‌ இது கண்ணைப்பிதுக்கும்‌ 
வரிசையைச்‌ சித்தரிக்றெது! “நான்கு திசைகள்‌ பற்றிய பட்டியல்‌ அடிக்கடி, 
மனிதகுலம்‌ முழுமையும்‌ என்பதைக்‌ குறிக்கிறது. (“வெளிப்படுத்தின விசேஷம்‌, 1” 
என்ற புத்தகத்தில்‌ “குறிப்பிடத்தக்க குறிகளும்‌ திகைப்பூட்டும்‌ அடையாளங்களும்‌” 
என்ற பாடத்தில்‌ காணப்படும்‌, “நான்கு?” என்ற எண்ணின்‌ அடையாளத்துவ 
அர்த்தத்தின்மீதான குறிப்புகளைக்‌ காணவும்‌.) “பன்னிரண்டு அப்போஸ்தலர்கள்‌ 
பற்றிய குறிப்பு, பவுலை உள்ளடக்கியிருக்கிறதா அல்லவா என்று வாதம்‌ செய்வதில்‌ 
நோக்கம்‌ எதுவும்‌ இராதது போலவே லேவியர்களின்‌ கோத்திரம்‌ பதிமூன்றாவது 
கோத்திரமாக இருந்ததா அல்லவா என்று கலந்துரையாடுவதிலும்‌ நோக்கம்‌ எதுவும்‌ 
இருப்பதில்லை. “பன்னிரண்டு” என்பது இஸ்ரவேலர்கள்‌ எல்லாரையும்‌ 
அர்த்தப்படுத்திற்று. “எசேக்கியல்‌ 48:30-32ல்‌ வாசல்களின்‌ விவரிப்பைக்‌ காணவும்‌. 
“வெளிப்படுத்தின விசேஷம்‌, 2” என்ற புத்தகத்தில்‌ காணப்படும்‌ “புயலின்‌ 
மையத்தில்‌ அமைதி” என்ற பாடத்தில்‌ 7:4-8க்கான குறிப்புகளைக்‌ காணவும்‌. 
அமெரிக்காவில்‌ நான்‌, “ஒரு கோலிக்குண்டு அளவு” என்று கூறுவேன்‌. நீங்கள்‌ 
(உங்கள்‌ சிறுவிரலின்‌ நுனிப்பகுதி அளவான) ஒரு வட்டக்கல்லை காட்சி 
விவரிப்பாகப்‌ பயன்படுத்தலாம்‌. “முத்து மாத்திரமே துன்பத்தில்‌ உண்டாக்கப்படும்‌ 
ஒரே விலையுயர்ந்த கல்‌ என்று பல எழுத்தாளர்கள்‌ விவரித்துள்ளனர்‌. (மணல்‌ துகள்‌ 
ஒன்று சிப்பியின்‌ வயிற்றினுள்‌ செல்கிறது, அப்போது அந்த சிப்பி, அதனால்‌ ஏற்படும்‌ 
உறுத்தலை நீக்குவதற்காக ஒரு திரவத்தைச்‌ சுரந்து அந்த மணல்‌ துகளின்மீது 
மூடுகிறது.) பரலோகத்திற்குள்‌ பிரவேசித்தல்‌ என்பதும்‌ எவ்வித மாறுபாடுமின்றி, 
துன்பங்களை உள்ளடக்கியதாகவே உள்ளது என்று அவர்கள்‌ ஒரு இணைகருத்தைத்‌ 
தரவழைக்கின்றனர்‌: இயேசுவின்‌ பாடுகள்‌ மற்றும்‌ அவருடைய அடிச்சுவட்டில்‌ 
நடப்பவர்களின்‌ பாடுகள்‌. இந்த விவரிப்பு, வேதாகம அடிப்படையைக்‌ 
கொண்டிருந்தாலும்‌ இல்லாதிருந்தாலும்‌, இது சிந்தனையைக்‌ தூண்டக்கூடியதாக 
உள்ளது. 

# Adapted from H. L. Ellison, / Peter - Revelation, Scripture Union Bible Study Books 
Series (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1969), 88. “இந்தப்பாடம்‌ 
ஒரு பிரசங்கமாகப்‌ பயன்படுத்தப்பட்டால்‌, உங்கள்‌ உரையைக்‌ கேட்பவர்கள்‌ 
இந்தப்‌ பரலோக இல்லத்திற்கென்று தங்களைத்‌ தயார்‌ செய்து கொள்ளும்படி, 
அவர்களை உற்சாகப்படுத்த நீங்கள்‌ விரும்பலாம்‌. ஒருவர்‌ கிறிஸ்தவராவதற்குத்‌ 
தேவையான விசுவாசத்தையும்‌ கீழ்ப்படிதலையும்‌ பற்றிக்‌ கூறுங்கள்‌ அல்லது தேவனு 
டைய பிள்ளையாயிருந்து தவறு செய்கின்றவர்‌ திரும்பக்‌ கட்டப்படுவதற்கு, அவரை 
உற்சாகப்படுத்துங்கள்‌. உங்கள்‌ புத்திமதியின்‌ ஒரு பாகமாக, நீங்கள்‌ 1 யோவான்‌ 





3:2, 3 மற்றும்‌ எபிரெயர்‌ 12:14ஆஇய வசனங்களைப்‌ பயன்படுத்த விரும்பலாம்‌. 


235 





மறுகண்ணோட்டம்‌ மற்றும்‌ கலந்துரையாடல்‌ 


236 


ஆகியவற்றிற்கான கேள்விகள்‌ 
“இல்லம்‌” என்ற வார்த்தையைக்‌ கேட்கும்போது நீங்கள்‌ என்ன 
நினைக்கின்றீர்கள்‌? “பரலோகம்‌?” என்ற வார்த்தையைக்‌ 
கேட்கும்போது நீங்கள்‌ என்ன நினைக்கின்றீர்கள்‌? 
பரலோகத்தைப்‌ பற்றி விவரிப்பதற்கு அடையாளத்துவ 
மொழிநடை பயன்படுத்தப்பட்டுள்ளது ஏன்‌? இது, 
பரலோகமானது இந்த விவரிப்பைக்‌ காட்டிலும்‌ அதிகம்‌ 
ஆச்சரியமுள்ளதாக இருக்கும்‌ என்று அர்த்தப்படுகிறதா? 
“பன்னிரண்டு” என்ற எண்ணின்‌ அடையாளத்துக்‌ தனிச்சிறப்பு 
என்ன? இந்தப்‌ பாடத்தில்‌ நாம்‌ படிக்கும்‌ வேதவசனப்பகுதியில்‌ 
“பன்னிரண்டு” என்ற எண்‌ எத்தனைமுறை காணப்படுகிறது? இந்த 
எண்ணின்‌ பல்வேறு மடிகளாகப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளவை 
யாவை? (கிரேக்க அளவைகளை நவீன அளவைகளாக மாற்றியிராத 
மொழிபெயர்ப்பு வேதாகமத்தில்‌ ஆய்வு செய்யவும்‌.) (தமிழ்‌ 
வேதாகமத்தில்‌ கிரேக்க அளவைகள்‌ அப்படியே தரப்பட்டுள்ளன.) 


. பரலோக நகரம்‌ ஒரே அளவு நீளம்‌, அகலம்‌ மற்றும்‌ உயரம்‌ 


ஆகியவற்றைக்‌ கொண்டுள்ளது என்பதன்‌ தனிச்சிறப்பு என்ன? 


. முத்துக்கள்‌ வாசல்களாகப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பதில்‌ 


ஏதேனும்‌ விசேஷக்‌ தனிச்சிறப்பு உள்ளதாக நீங்கள்‌ நினைக்‌ 
கின்றீர்களா? 


.. 21:22-22:5ல்‌ தரப்பட்டுள்ள பரலோகத்தைப்‌ பற்றிய விபரங்களை 


முன்கண்ணோட்டமிடுங்கள்‌. உங்களுக்கு மிகமதிப்புள்ளதாக 
உள்ள பரலோகத்தின்‌ பண்பு எது? 


்‌. நீங்கள்‌ பரலோகம்‌ செல்ல எவ்வாறு ஆயத்தமாக முடியும்‌? 











பரலோகத்தை விட்டுத்‌ தேவனிடத்திலிருந்து இறங்கிவருகிற 
எருசலேமாயை பரிசுத்த நகரம்‌ (21:10) 


237 


67 


பாலாகத்தை நினைத்து 
ஏங்குதல்‌ 


[21:22-22.5) 


நீங்கள்‌ எப்போதாவது உங்கள்‌ வீட்டிற்கு - செல்ல வேண்டும்‌ என்று 
ஏங்கியது உண்டா? எண்ணிப்பார்க்க, எனக்குப்‌ பலவேளைகள்‌ உள்ளன: 
டெக்ஸாஸில்‌, நியூயார்க்‌ நகரில்‌, உக்கிரைனில்‌ மற்றும்‌ வேறு இடத்திலும்‌." 
இங்கு மிக முக்கியமான கேள்வி ஒன்றுள்ளது: நீங்கள்‌ பரலோகம்‌ செல்ல 
வேண்டும்‌ என்று ஏங்கியது உண்டா? நமது முந்திய பாடத்தின்‌ 
தொடக்கத்தில்‌, “ஆத்துமாவின்‌ இல்லம்‌” என்ற ஜேம்ஸ்‌ ரோ என்பவரின்‌ 
பாடலை நாம்‌ குறிப்பிட்டோம்‌. அந்தப்‌ பாடல்‌ பின்வரும்‌ வார்த்தைகளை 
உள்ளடக்கியிருக்றெது: “££, in the storm, lonely are we, sighing for home, long- 
ing for Thee.” (“அடிக்கடி புயலிலும்‌, தனிமையிலும்‌ நாம்‌, இல்லத்திற்காக 
நெட்டுயிர்த்து ஏங்குகின்றோம்‌. ”) 

முந்திய பாடத்தில்‌ நாம்‌, “ஆத்துமாவின்‌ இல்லம்‌” என்பது அழகு 
எழுச்சியுற்று விளங்குகிறது என்று குறிப்பிட்டோம்‌. இப்போது நாம்‌, இது 
மகிமையினால்‌ ஒளிவீசி அன்பினால்‌ நிறைந்துள்ளது என்பது பற்றிக்‌ 
காண்போம்‌. ஏவுதல்‌ பெற்ற யோவானின்‌ விவரிப்பு ஒவ்வொரு 
இருதயத்தையும்‌ அங்கே செல்லும்படி ஏங்கச்செய்ய வேண்டும்‌. 


மகிமையினால்‌ ஒளிவீசுதல்‌ (21:22-27) 


தேவனுடைய மகிமை (வசனங்கள்‌ 22-25) 

நமது முந்திய பாடமானது விலையேறப்பெற்ற கற்கள்‌ மற்றும்‌ 
விலைமதிப்புள்ள உலோகங்கள்‌ பற்றி அதிகம்‌ கூறுவதாக இருந்தது. 
ஆபரணக்கற்களோ அல்லது தங்கமோ, பரலோகத்தைப்‌ பரலோகமாக்குவ 
தில்லை; மாறாக தேவனுடைய பிரசன்னமே அதைச்‌ செய்கிறது. 22ம்‌ 
வசனத்தில்‌ நாம்‌, “அதிலே தேவாலயத்தை நான்‌ காணவில்லை;” சர்வ 





வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும்‌ ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு 
ஆலயம்‌”” என்று வாசிக்கின்றோம்‌. நகரமானது “நிறைவான மகாப்பரிசுத்த 
ஸ்தலமாக இருக்கும்‌” என்று ஏற்கனவே நாம்‌ கூறியிருக்கின்றோம்‌. அது 
தேவாலயம்‌ ஒன்றைக்‌ கொண்டிருக்கவில்லை, ஏனெனில்‌ அதுவே 
தேவாலயமாக இருக்கிறது.” அது தேவன்‌ தமது மக்களைச்‌ சந்திக்கும்‌ 


238 


இடமாக இருக்கிறது; அது தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறது. 
மேலும்‌ யோவான்‌, “நகரத்திற்கு வெளிச்சங்கொடுக்கச்‌ சூரியனும்‌ 
சந்திரனும்‌ அதற்கு வேண்டுவதில்லை; தேவனுடைய மகிமையே அதைப்‌ 
பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு.“ இரட்சிக்கப்‌ 
படுகிற ஜனங்கள்‌ அதன்‌ வெளிச்சத்திலே நடப்பார்கள்‌ ... அங்கே 
இராக்காலம்‌ இல்லாதபடியால்‌, அதின்‌ வாசல்கள்‌ பகலில்‌ அடைக்கப்‌ 
படுவதே இல்லை” (வசனங்கள்‌ 23-25) என்று கூறினார்‌.” 
யோவானுடைய நாட்களில்‌, நகரங்கள்‌ தங்கள்‌ வாசல்களை 
இரவுவேளைகளில்‌ மூடிவைத்தன. பரலோகத்தின்‌ வாசல்கள்‌ ஒருக்காலும்‌ 
மூடப்படமாட்டா,” ஏனெனில்‌ “அங்கே இராக்காலம்‌ இராது.” தேவன்‌ 
மற்றும்‌ ஆட்டுக்குட்டியானவர்‌ ஆகியோரின்‌ மகிமையானது ஒவ்வொரு 
வீதியையும்‌ நிரப்பி, ஒவ்வொரு மூலையிலும்‌ ஊடுருவும்‌. 


மக்களின்‌ மகிமை (வசனங்கள்‌ 24, 26) 

24ம்‌ வசனத்தின்‌ முதல்‌ பாகம்‌, பரலோகத்தின்‌ மகிமையில்‌ “ஜனங்கள்‌ 
(மக்களினங்கள்‌) நடப்பார்கள்‌” என்று கூறுகிறது. இவ்வசனம்‌ தொடர்ந்து, 
“பூமியின்‌ ராஜாக்கள்‌ தங்கள்‌ மகிமையையும்‌ கனத்தையும்‌ அதற்குள்ளே 
கொண்டுவருவார்கள்‌” என்றும்‌ கூறுகிறது. 26ம்‌ வசனம்‌, “உலகத்தாருடைய 
மகிமையையும்‌ கனத்தையும்‌ அதற்குள்ளே கொண்டுவருவார்கள்‌” என்று 
கூறுகிறது. இராஜாக்கள்‌ தங்கள்‌ மகிமையைக்‌ கொண்டு வருவதன்மூலம்‌ 
தங்களைக்‌ காட்டிலும்‌ பெரியவராய்‌ இருக்கின்ற ஒரு ஆட்சியாளரை 
ஒப்புக்கொள்வார்கள்‌ என்பதே இவ்விடத்தின்‌ அடையாளத்துவமாக 
உள்ளது. வெளிப்படுத்தின விசேஷம்‌ முழுவதிலும்‌, கர்த்தரே 
மக்களினங்களின்மேல்‌ அரசராக இருக்கின்றார்‌, மற்றும்‌ ஒரு நாளிலே 
எல்லாரும்‌ அவரது கர்த்தத்துவத்தை ஓப்புக்கொள்வார்கள்‌ என்பது 
வலியுறுத்தப்படுகிறது (2:26; 12:5; 15:3, 4). வாழ்ந்தவர்களிலேயே வல்லமை 
மிகுந்த ஆட்சியாளர்கள்‌ பூமியின்‌ மாபெரும்‌ செல்வங்களைக்‌ கொண்டுவந்து 
சிங்காசனத்திற்கு முன்பாக அவற்றைப்‌ பரப்பி, தேவனே ராஜாதி ராஜாவும்‌ 
கர்த்தாதி கர்த்தாவுமாக இருக்கின்றார்‌ என்று அறிக்கையிடுவகைக்‌ கற்பனை 
செய்து பாருங்கள்‌. இந்த அடையாளமானது, எல்லா மகிமையும்‌ தேவனுக்‌ 
குரியது, எல்லா மகிமையும்‌ பரலோகத்தில்‌ இருக்கும்‌ என்பதை 
மறுவலிவூட்டுகிறது. 

துரதிர்ஷ்ட வசமாக சிலர்‌, “ஜனங்கள்‌” என்ற வார்த்தையின்மீது கவனம்‌ 
குவித்து, இவ்வசனப்பகுதி உலகளாவிய இரட்சிப்பைப்‌ போதிக்றெது என்று 
முடிவுசெய்துள்ளனர்‌. அவர்கள்‌, “ஜனங்கள்‌” என்ற சொற்றொடர்‌, 
வெளிப்படுத்தின விசேஷத்தில்‌ பொதுவாக, அவிசுவாசிகளைக்‌ குறிக்கப்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பகைச்‌ சுட்டிக்காட்டி (11:2, 9, 18; 14:8; 
16:19), இவ்விதமாக 21:24ம்‌ வசனம்‌, எல்லா மக்களும்‌ - அவர்கள்‌ 
விசுவாசித்தாலும்‌ இல்லையென்றாலும்‌ - இரட்சிக்கப்படுவார்கள்‌ என்று 
போதிக்கிறதாக அவர்கள்‌ முடிவுசெய்கின்றனர்‌. தமிழ்‌ வேதாகமத்தில்‌, 
“இரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்‌” என்று தெளிவாக உள்ளது. அவர்கள்‌ 
இவ்வாறு முடிவுசெய்யக்கூடுவது எப்படி என்று நான்‌ அறியவில்லை, 


239 


ஏனெனில்‌ அடுத்த வசனம்‌, “தீட்டுள்ளதும்‌ அருவருப்பையும்‌ 
பொய்யையும்‌”? நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும்‌ அதில்‌ பிரவேசிப்பதில்லை; 
ஆட்டுக்குட்டியானவரின்‌ ஜீவபுஸ்ககத்தில்‌ எழுதப்பட்டவர்கள்‌ மாத்திரம்‌ 
அதில்‌ பிரவேசிப்பார்கள்‌””! என்று கூறுகிறது (வசனம்‌ 27). 

“எல்லா மக்களினங்களில்‌ (ஜாதிகளில்‌), இருந்தும்‌ இயேசுவில்‌ 
விசுவாசம்‌ கொண்டு அவரது இரத்தத்தினால்‌ கழுவப்படுபவர்கள்‌ 
இருப்பார்கள்‌ என்று வெளிப்படுத்தின விசேஷம்‌ போதிக்கிறது (5:9; 7:9). 
“ஜாதிகளில்‌ (மக்களினங்களில்‌)” இருந்து வருகிற “மகிமை” என்பது பூமியில்‌ 
“வெளிச்சத்தில்‌” நடந்த (1 யோவான்‌ 1:7), மற்றும்‌ பரலோகத்தில்‌ 
தொடர்ந்து 14அவருடைய] வெளிச்சத்தில்‌” நடக்க இருக்கும்‌ (வெளிப்‌ 
படுத்தின விசேஷம்‌ 21:24) ஓவ்வொரு மக்களினத்தில்‌ இருந்தும்‌ 
பிரகாசிக்கும்‌. 





தேவனே எல்லா மகிமைக்கும்‌ ஆதாரமூலமாக இருக்கின்றார்‌ (4:11). 
வேறு எந்த மகிமையும்‌ அவரது மகிமையின்‌ பிரதிபலிப்பாகவே உள்ளது. 


அன்பில்‌ முழுவதும்‌ நிறைந்திருத்தல்‌ (22:1-5) 
இந்த இடம்‌ வரைக்கும்‌, யோவான்‌ தூரத்தில்‌ இருந்து நகரத்தைப்‌ 
பார்க்க அனுமதிக்கப்பட்டிருந்தார்‌. 22:1-5ல்‌ அவர்‌, தேவன்‌ தமது மக்களுக்கு 
இருப்பில்‌ வைத்துள்ளவை என்ன என்பது பற்றிச்‌ சற்றே உற்று 
நோக்குவதற்காக (நகரத்தின்‌) உள்ளே அழைக்கப்பட்டார்‌ என்பது உறுதி. 
(“பரலோகத்தின்‌ வீதி, நதி மற்றும்‌ ஜீவவிருட்சம்‌” என்ற விளக்க படத்தைக்‌ 
காணவும்‌.) 





பரலோக அளிப்பு (வசனங்கள்‌ 1-3௮) 
நகரத்தின்‌ அளவு, குடியிருப்பவர்கள்‌ பலரை - தேவைகளைக்‌ 
கொண்டுள்ள குடியிருப்பவர்களைக்‌ - கருத்தாகத்‌ தெரிவிக்றெது, மற்றும்‌ 





தேவன்‌ ஒவ்வொரு தேவைக்கும்‌ அளிப்புகளை ஏற்படுத்தியுள்ளார்‌. 
“உயிர்வாழ்வை நிலைநிறுத்துவதற்கு மூன்று அடிப்படைத்‌ தேவைகள்‌ 
அவசியமாய்‌ உள்ளன; தண்ணீர்‌, உணவு மற்றும்‌ ஆரோக்கியம்‌.” 22ம்‌ 
அதிகாரத்தின்‌ முதல்‌ வசனம்‌, இம்மூன்றையும்‌ தேவன்‌ தந்தருள்வார்‌ என்று 
நமக்குக்‌ கூறுறெது - இந்த உருவகம்‌ நகரம்‌ என்பதில்‌ இருந்து “தேவனுடைய 
பரதீசு” என்பதற்கு மாறும்‌ வேளையில்‌ கூறப்படுகிறது (2:7). (ஓவியர்‌ 
பிரையன்‌ வாட்ஸ்ஸிடத்தில்‌, நகரத்திற்குள்ளாக ஒரு அழகிய பூங்காவைச்‌ 
சித்தரிப்பதின்மூலம்‌ இவ்விரு கருத்துக்களையும்‌ ஒன்றிணைக்கும்படி நான்‌ 
கேட்டுக்கொண்டேன்‌.) 

தூதன்‌ யோவானுக்கு முதலில்‌, “பளிங்கைப்போல்‌ தெளிவான 
ஜீவத்தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும்‌ ஆட்டுக்குட்டியானவரும்‌ 
இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டுவருகிறகை””” காண்பித்தார்‌ 
(22:1). மனிதர்கள்‌, ஒருக்காலும்‌ முதுமையடையாதபடிக்குக்‌ காக்கும்‌ 





கட்டுக்கதையான “இளமையின்‌ ஊற்று” என்பகைக்‌ தேடித்தேடித்‌ தங்கள்‌ 





வாழ்நாளைச்‌ செலவிட்டுள்ளனர்‌, ஆனால்‌ அந்தத்‌ தேடுதலிலேயே அவர்கள்‌ 


240 





இறந்துபோயுள்ளனர்‌. தேடுதலுக்கு அகப்பட்டிராத அந்த “ஊற்று” பூமியில்‌ 
அல்ல ஆனால்‌ பரலோகத்தில்‌ உள்ளது என்பதை அவர்கள்‌ உணர்ந்தறியத்‌ 
தவறியுள்ளனர்‌; அது ஜீவனுக்கு ஆதாரமூலமான சிங்காசனத்தில்‌ இருந்து 
பாய்ந்கோடி வருகிறது. 

அடுத்ததாக யோவான்‌, ஜீவவிருட்சத்தைக்‌ கண்டதாகக்‌ கூறினார்‌, 
“நகரத்து வீதியின்‌ மத்தியிலும்‌, நதியின்‌! இருகரையிலும்‌, பன்னிரண்டு 
விதமான” கனிகளைக்‌ தரும்‌ ஜீவவிருட்சம்‌' இருந்தது, அது மாதந்தோறும்‌ 
குன்‌ கனியைக்‌ கொடுக்கும்‌” (வசனம்‌ 2௮). பாவத்தின்‌ காரணத்தால்‌ 
மனிதகுலத்தால்‌ இந்த ஜீவ விருட்சம்‌ இழக்கப்பட்டிருந்தது (ஆதியாகமம்‌ 
2:9; 3:6, 22-24), மற்றும்‌ மனிதகுலத்தின்மீது ஒரு சாபம்‌ வைக்கப்பட்டது 
(ஆதியாகமம்‌ 3:16-19). இருப்பினும்‌ பரலோகத்தில்‌ “இனி ஒரு 
சாபமுமிராது” (22:3அ),”” மற்றும்‌ ஜீவ விருட்சம்‌ மீளக்கொண்டுவரப்படும்‌ 
(2:7; 22:14, 19ஐக்‌ காணவும்‌). 

(ஜீவவிருட்சம்‌ எனப்படும்‌) மரத்தின்‌ ஒவ்வொரு பாகமும்‌ (பரலோக) 
நகரத்துக்‌ குடிமக்களை ஆசீர்வதித்தது. அதன்‌ இனிமைமிகு கனிகள்‌ 
அவர்களின்‌ பசியை ஆற்றின, அதன்‌ இலைகள்‌, “ஜனங்கள்‌ ஆரோக்கிய 
மடைகிறதற்கு ஏதுவானவைகள்‌” (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 22:2௮). 
பரலோகத்தில்‌ நாம்‌ எந்தக்‌ கருத்தில்‌ “குணமாக்கப்படுவோம்‌”? பாவம்‌ 





என்பது சாபத்தை உண்டாக்கியதால்‌ பாவத்தை நீக்குதல்‌ என்பது 
அதற்குள்ளாகவே “குணமாக்குதல்‌” என்பதாக இருக்கும்‌.” உடல்ரீதியாக 
மற்றும்‌ மனரீதியான பெருந்துன்பத்தில்‌ இருந்து குணமாக வேண்டும்‌ என்று 
ஏங்கும்‌ ஆண்களையும்‌ பெண்களையும்‌ என்னைச்‌ சுற்றிலும்‌ நான்‌ 
கண்ணோக்குகின்றபோது, ஒருவேளை இது பரலோகத்தில்‌ உடல்‌, மனம்‌ 
மற்றும்‌ ஆவி ஆகியவற்றில்‌ கடைசியாகக்‌ குணப்படுத்தப்படுவோம்‌ 
என்பதற்கான வாக்குத்தத்தமாக இருக்கலாம்‌ என்று நம்புகின்றேன்‌. 
பின்வருவது பற்றி நாம்‌ உறுதியாய்‌ இருக்க முடியும்‌: பரலோகத்தில்‌, நாம்‌ 
எப்போதுமே நல்ல ஆரோக்கியத்தை மகிழ்வுடன்‌ அனுபவித்துக்‌ 
கொண்டிருப்போம்‌! 


பரலோக பிரசன்னம்‌ (வசனங்கள்‌ 3௮, ஆ, 4) 

அதியாகமம்‌ 3ம்‌ அதிகாரத்தின்‌ சாபம்‌, கடின உழைப்பையும்‌ 
கண்ணீரையும்‌ உண்டாக்கிற்று (ஆதியாகமம்‌ 3:16-19), ஆனால்‌ மனிதன்‌ 
தேவனிடத்தில்‌ இருந்து பிரிக்கப்பட்டான்‌ என்பதே அந்த சாபத்தின்‌ மிக 
பயங்கரமான பாகமாய்‌ இருந்தது (ஆதியாகமம்‌ 3:23, 24; ஏசாயா 59:2ஐக்‌ 
காணவும்‌). அதன்பின்பு தேவன்‌ தோட்டத்தில்‌ முன்பு நெருங்கிய 





ஐக்கியமாய்‌ மனிதனுடன்‌ “உலாவியது” போல்‌ மீண்டும்‌ உலாவவில்லை 
(அதியாகமம்‌ 3:8). இறுதியாக, பரலோகத்தில்‌ இந்த சாபம்‌ நீக்கப்படும்‌ 
(வெளிப்படுத்தின விசேஷம்‌ 22:3௮), மற்றும்‌ “தேவனும்‌ ஆட்டுக்குட்டி 
யானவரும்‌ இருக்கிற சிங்காசனம்‌ அதிலிருக்கும்‌” (வசனம்‌ 3ஆ. 

4ம்‌ வசனம்‌, அந்த நகரத்தின்‌ குடிமக்கள்‌ யாவரும்‌ “அவருடைய 
சமூகத்தைத்‌ தரிசிப்பார்கள்‌” என்று கூறுகிறது (வசனம்‌ 4௮). பூமியில்‌ 
எவரொருவரும்‌ தேவனுடைய முகத்தைக்‌ காண்பதற்கு அனு 


241 


மதிக்கப்படவில்லை (யாத்திராகமம்‌ 33:20, 23), ஆனால்‌ “இருதயத்தில்‌ 
சுத்தமுள்ளவர்கள்‌” ஒரு நாளிலே “தேவனை தரிசிப்பார்கள்‌” (மத்தேயு 5:8). 
எபிரெயக்‌ கிறிஸ்தவர்களுக்கு நிருபத்தை எழுதியவர்‌, தேவனைத்‌ தரிசித்தல்‌ 
பற்றிப்‌ பேசினார்‌ (எபிரெயர்‌ 12:14). மீன்கள்‌ தண்ணீருக்குள்‌ வாழ்வதற்‌ 
கென்றே ஏற்படுத்தப்பட்டிருப்பதுபோல்‌, பறவைகள்‌ ஆகாயத்தில்‌ 
பறப்பதற்கென்றே ஏற்படுத்தப்பட்டிருப்பதுபோல்‌, நமது ஆத்துமாக்களும்‌ 
தேவனுடைய சமூகத்தில்‌ வாழ்ந்து வளம்பெறவே ஏற்படுத்தப்பட்டுள்ளன. 
இது பரலோகத்து ஆசீர்வாதங்களில்‌ மிகப்‌ பெரியதாக இருக்கும்‌ (21:3, 4ஐ 
மீண்டும்‌ வாசிக்கவும்‌). “கேவனுடனும்‌ அவரது குமாரனுடனும்‌ இருத்தல்‌ 
என்பதே பரலோகத்தின்‌ சாராம்சமாக இருக்கும்‌.” 





பின்பு, பின்வரும்‌ விபரம்‌ கூடுதலாகக்‌ கூறப்படுகிறது: “அவருடைய 
நாமம்‌ அவர்களுடைய நெற்றிகளில்‌ இருக்கும்‌? (22:4). இது 
உரிமைத்துவத்தைக்‌ குறிக்கிறது; நாம்‌ கர்த்தருக்கு உரியவர்கள்‌ (3:12; 7:3 
ஆகியவற்றைக்‌ காணவும்‌). மற்றும்‌ இது, ஒன்றுபோலிருக்கும்‌ தன்மையை 
மறைமுகமாய்‌ எடுத்துரைக்கிறது: அவரது சமூகத்தில்‌ நாம்‌ அதிகம்‌ 
அதிகமாய்‌ அவரைப்போல்‌ ஆவோம்‌.” இதே சத்தியத்தை யோவான்‌ தமது 
நிருபங்கள்‌ ஒன்றில்‌ விளக்கப்படுத்தினார்‌: “பிரியமானவர்களே, 
இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம்‌, இனி எவ்வித 
மாயிருப்போமென்று இன்னும்‌ வெளிப்படவில்லை; ஆகிலும்‌ அவர்‌ 
வெளிப்படும்போது அவர்‌ இருக்கன்றவண்ணாகவே நாம்‌ அவரைத்‌ 
தரிசிப்பதினால்‌, அவருக்கு ஓப்பாயிருப்போமென்று அறிந்திருக்கிறோம்‌” 
(1 யோவான்‌ 3:2).22 


பரலோக நோக்கம்‌ (வசனம்‌ 4௮) 

4ம்‌ வசனத்தின்‌ இன்னொரு சொற்றொடரைக்‌ கண்ணோக்காமல்‌ 
தாண்டிச்செல்ல நாம்‌ விரும்பமாட்டோம்‌: “அவருடைய ஊழியக்காரர்‌ 
அவரைச்‌ சேவித்து? (வசனம்‌ 4௮7.” வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
புத்தகமானது பரலோகத்கைச்‌ செயல்பாட்டின்‌ - அர்த்தம்நிறைந்த 
செயல்பாட்டின்‌ - இடமாக சித்தரிக்கிறது, தயக்கமான - ஆனால்‌ - 





உறுதிப்பாடு வாய்ந்த பூரணத்துவியத்தவன்‌ (குறைவின்மையை 
விரும்புகிறவன்‌) என்ற வகையில்‌ நான்‌, கர்த்தருக்கு எனது பூரணத்துவமற்ற 
சேவித்தல்‌ குறித்து தொடர்ந்து சலிப்படைகின்றேன்‌; ஆனால்‌ அந்த 
நகரத்தில்‌ - அந்தப்‌ பூரணத்துவமான சூழ்நிலையில்‌ - நிறைவாக எனது 
சேவித்தல்கள்‌ இருக்க வேண்டிய முறைப்படி இருக்கும்‌ என்று நம்பியிருக்கத்‌ 
துணிகின்றேன்‌. தேவனைத்‌ துதிப்பதை தவிர, நீங்களும்‌ நானும்‌ அங்கு 
என்ன செய்யும்படி அழைக்கப்படுவோம்‌ என்பதை மிகச்சரியாக நான்‌ 
அறிவதில்லை; ஆனால்‌ நமது வேதவசனப்பகுதியானது, நமது இருத்தல்‌ 
என்பது நோக்கமுள்ளதாக இருக்கும்‌ என்பதை உறுதிப்படுத்துறெது. 








பரலோக சிறப்புரிமை (வசனம்‌ 5) 
பரலோகத்தைப்‌ பற்றி மன எழுச்சியூட்டும்‌ - மற்றும்‌ தாழ்மையான - 
சித்தரிப்பானது, கர்த்தர்‌ பரலோகத்தின்‌ வெளிச்சமாயிருப்பார்‌ என்பதும்‌ 


242 


மற்றும்‌ கூடுதலான இன்னொரு வாக்குத்தத்தம்‌ என்ற இரண்டு உறுதிப்‌ 
பாடுகளுடன்‌ முடிவடைகிறது. முதலாவது, “அங்கே இராக்காலமிராது” 
என்று நமக்கு மீண்டும்‌ கூறப்படுகிறது (வசனம்‌ 5௮). எனக்கு, இரவு 
வேளையில்‌ எல்லாமே மிகமோசமானதாகக்‌ காணப்படுகிறது. இருளில்‌ 
எனது எதிர்ப்புத்திறன்‌ குறைவாக உள்ளது மற்றும்‌ எனது வேதனை 
வலுப்படுகிறது. “அங்கே இராக்காலம்‌ இராதபடியால்‌” (21:25) தேவனுக்கு 
நன்றி! பின்பு நமக்கு, பரலோக நகரத்தில்‌ வாழ்பவர்களுக்கு “விளக்கும்‌ 
சூரியனுடைய வெளிச்சமும்‌ அவர்களுக்கு வேண்டுவதில்லை; தேவனாகிய 
கர்த்தரே அவர்கள்மேல்‌ பிரகாசிப்பார்‌” என்பது நினைவூட்டப்படுகிறது 
(22:5ஆ?. 

கடைசியாக நமக்கு, “அவர்கள்‌ சதாகாலங்களிலும்‌ அரசாளுவார்கள்‌” 
என்று கூறப்படுகிறது (வசனம்‌ 5இ). வெளிப்படுத்தின விசேஷத்தின்‌ 
முற்பகுதியில்‌, கிறிஸ்தவர்கள்‌ தற்போது கர்த்தருடன்‌ ஆளுகை செய்து 
கொண்டிருக்கின்றனர்‌ (5:10)”* மற்றும்‌, வேதசாட்சியாக மரித்தவர்கள்‌ 





மரணத்திற்குப்‌ பின்பும்கூட இயேசுவுடன்‌ ஆளுகை செய்யத்‌ 
தொடருகின்றனர்‌ (20:6) என்பதைக்‌ கண்டோம்‌. இப்போது நமக்கு, 
அவருடனான நமது ஆளுகையானது நித்தியம்‌ முழுவதிலும்‌ தொடரும்‌ 
என்று கூறப்படுகிறது!” நாம்‌ எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய்‌ 
இருப்போம்‌! 


முடிவுரை 
நீங்கள்‌ பரலோகத்திற்குச்‌ செல்வதற்கு ஏக்கமாய்‌ இருக்கின்றீர்களா 
என்று இந்தப்‌ பாடத்தின்‌ தொடக்கத்தில்‌, நான்‌ உங்களைக்‌ கேட்டேன்‌. 





ஆத்துமாவின்‌ இல்லம்‌ பற்றிய தெய்வீகச்‌ சித்தரிப்பை - அதாவது, பரலோகம்‌ 
என்பது அழகு எழுச்சியுறும்‌ இடமாக, மகிமை கதிர்வீசும்‌ இடமாக, மற்றும்‌ 
அன்பு நிறைந்த இடமாக இருக்கும்‌ என்று - நாம்‌ கண்டுள்ள நிலையில்‌ 
இப்போது, நீங்கள்‌ பரலோகம்‌ செல்வதற்கு ஆயத்தப்பட போதிய அளவு 
ஏக்கம்‌ கொண்டிருக்கின்றீர்களா? என்பது கேள்வியாக உள்ளது. 
பரலோகத்தில்‌ தேவன்‌ என்னிடத்தில்‌ என்ன வகையான சேவையைக்‌ 
கேட்பார்‌ என்று நான்‌ அறிவதில்லை, ஆனால்‌ இங்கு அவர்‌ என்னிடத்தில்‌ 
என்ன கேட்கின்றார்‌ என்பதை நான்‌ அறிந்துள்ளேன்‌: அவர்‌ எனது 
விசுவாசத்தையும்‌ ஒப்புவிப்பையும்‌ விரும்புகின்றார்‌; அவர்‌ எனது 
கீழ்ப்படிதலையும்‌ பற்றுறுதியையும்‌ விரும்புகின்றார்‌.?£ இவற்றை 
அவருக்குக்‌ கொடுக்க நான்‌ மனவிருப்பமாக இருக்கன்றேனா? நீங்கள்‌ 
அவ்வாறு இருக்கின்றீர்களா? ஒரு வாக்கெடுப்பில்‌ ஆய்வு செய்யப்‌ 
பட்டவர்களில்‌ 87 சதவிகிதம்‌ பேர்‌, தாங்கள்‌ பரலோகம்‌ செல்ல வாய்ப்பு 


27 


உள்ளது என்று நம்புவதாகக்‌ கூறினர்‌.” கர்த்தருடைய புள்ளியியல்‌ 
விபரங்கள்‌ அந்த அளவுக்கு நம்பிக்கையூட்டுபவைகளாக இருப்பதில்லை 
(மத்தேயு 7:18, 14ஐக்‌ காணவும்‌). இந்த விஷயத்தில்‌ உங்களை நீங்களே 
வஞ்சித்துக்‌ கொள்ளாதிருங்கள்‌: மூர்க்கமான நேர்மையுள்ளவர்களாய்‌ 
இருங்கள்‌: நீங்கள்‌ தயாராக இருக்கின்றீர்களா? நான்‌ தயாராக இருக்க 


243 


வில்லை என்று நான்‌ அறிந்தால்‌, கர்த்தருடைய கிருபையை எனதாக்கிக்‌ 
கொள்ளும்‌ வரைக்கும்‌, நான்‌ ஒரு சிறிதளவுகூட உண்ணமாட்டேன்‌ 
அல்லது ஒரு கண்ணிமைப்பொழுதுகூட உறங்கமாட்டேன்‌. உங்கள்‌ 
பதில்செயலும்‌ இதேபோலிருக்கும்‌ என்று நான்‌ நம்புகின்றேன்‌. 





குறிப்புகள்‌ 

"நீங்கள்‌ இல்லம்‌ திரும்ப ஏக்கமாய்‌ இருந்த குறிப்பிட்ட சில வேளைகளைப்‌ 
பற்றிப்‌ பேசுவதற்கு நீங்கள்‌ விரும்பலாம்‌. இல்லம்‌ திரும்பும்‌ ஏக்கம்‌ பற்றிய பிற 
விவரிப்புக்களை, உங்கள்‌ உரையைக்‌ கேட்பவர்கள்‌ அடையாளம்‌ காணக்கூடிய 
விவரிப்புக்களைக்‌ கொடுக்க நீங்கள்‌ விரும்பலாம்‌. 2]a௱es Rowe, “Home of the Soul,” 
Songs of Faith and Praise, ed. Alton H. Howard (West Monroe, La.: Howard Publishing 
C௦., 1994). “முன்னதாக, ஜெயங்கொள்றெவர்கள்‌ “இரவும்‌ பகலும்‌ அவருடைய 
ஆலயத்திலே அவரைச்‌ சேவிக்றொர்கள்‌” என்று கூறப்பட்டது (7:15), அதே 
வேளையில்‌ நமது தற்போதைய வசனப்பகுதியானது, இராக்காலம்‌ இராது என்றும்‌ 
(22:5), ஆலயம்‌ இராது என்றும்‌ (21:22) கூறுகிறது. இது, அடையாளத்துவ 
மொழிநடையின்‌ நீர்மைத்தன்மையை (மாறக்கூடிய இயல்பை) மாத்திரமே 
குறிக்கிறது. “இரவும்‌ பகலும்‌” என்பது “சதா காலமும்‌” என்பதைக்‌ குறிப்பிடுகிறது, 
அதே வேளையில்‌ “அவரது ஆலயம்‌” என்பது “பரலோகம்‌” என்பதையே 
குறிப்பிடுகிறது. “வெளிப்படுத்தின விசேஷம்‌, 2” என்ற புத்தகத்தில்‌ காணப்படும்‌ 
“புயலுக்கு மேலாக உயருதல்‌” என்ற பாடத்தில்‌ 7:15ன்‌ மீதான குறிப்புகளைக்‌ 
காணவும்‌. “இந்தப்‌ பாடத்தின்‌ அடிக்குறிப்புகள்‌, யோவானால்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ள மொழிநடையில்‌ பிரதிபலிக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டு 
வசனப்பகுஇகள்‌ பலவற்றைப்‌ பட்டியலிடுகிறது. இவற்றில்‌ பல எசேக்கியேலின்‌ 
புத்தகத்தில்‌ இருந்து எடுத்தாளப்படுகின்றன. இருப்பினும்‌ பின்வரும்‌ “திரிபை” 
கவனிக்கவும்‌: எசேக்கியேல்‌, தமது இலட்சிய நகரத்தில்‌ மீளக்கட்டுவிக்கப்பட்ட 
தேவாலயம்‌ குறித்து ஏழு அதிகாரங்களைச்‌ செலவிட்டிருந்தார்‌. அதேவேளையில்‌ 
யோவான்‌, தாம்‌ விவரித்த நகரத்தில்‌ “தேவாலயமே” இல்லை என்று கூறினார்‌. “இந்த 
நகரம்‌ மகிமைப்படுத்தப்பட்ட சபையைக்‌ குறிக்கிறது என்பதை நினைவில்‌ 
வைத்துக்கொள்ளுங்கள்‌. கிறிஸ்தவ யுகத்தில்‌ சபையை தேவனுடைய ஆலயமாக, 
அவர்‌ வாசம்‌ பண்ணுகிற விசேஷித்த இடமாக உள்ளது என்று வலியுறுத்தினார்‌ 
(1 கொரிந்தியர்‌ 3:16; எபேசியர்‌ 2:21). “கேவன்‌ வெளிச்சமாயிருக்கிறார்‌ என்பது பற்றி 
சங்கதம்‌ 36:9; ஏசாயா 60:19, 20; 1 யோவான்‌ 1:5 ஆகியவற்றைக்‌ காணவும்‌. இயேசு 
வெளிச்சமாயிருக்றொர்‌ என்பது பற்றி யோவான்‌ 1:9; 3:19; 8:12; 12:35 ஆதிய 
வசனங்களைக்‌ காணவும்‌. “ஏசாயா 60:11ஐ ஒப்பிடவும்‌. “திறந்த வாசல்களின்‌ 
அடையாளம்‌, நியாயத்தீர்ப்பு நாளுக்குப்‌ பின்பும்‌ இந்த விண்ணக நகரில்‌ மக்கள்‌ 
தொடர்ந்து வந்துகொண்டும்‌ போய்க்கொண்டும்‌ இருப்பார்கள்‌ என்று 
மறைமுகமாய்‌ உணர்த்துவதில்லை. திறந்த வாசல்கள்‌ என்பது பாதுகாப்பின்‌ 
அடையாளமாக மாத்திரம்‌ உள்ளது. ”“வெளிப்படுத்தின விசேஷம்‌, 3” என்ற 
புத்தகத்தில்‌ காணப்படும்‌ “நாம்‌ அளவுக்கேற்றபடி இருக்கின்றோமா?”” என்ற 
பாடத்தின்‌ முடிவில்‌ வரும்‌ குறிப்பு எண்‌ 17ல்‌, “இது (“ஜாதிகள்‌” என்ற வார்த்தை), 
வெளிப்படுத்தின புத்தகத்தில்‌ வழக்கம்போல்‌, கிறிஸ்துவுக்கு எதிராகக்‌ கலகம்‌ 
செய்பவர்களை குறிக்கிறது” என்று நான்‌ கூறியிருந்தேன்‌. “வழக்கம்போல்‌” என்ற 
வார்த்தை குறிப்பிடத்தக்கதாக உள்ளது: “வழக்கம்போல்‌” தானே தவிர, 


244 


எப்போதுமே அல்ல. 'இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளவற்றில்‌ பெரும்பான்மையான 
சொற்றொடர்கள்‌ 21:8ல்‌ காணப்படுகின்றன. (இந்தப்‌ புத்தகத்தில்‌ “சகலத்தையும்‌ 
புதிதாக்குதல்‌”” என்ற பாடத்தில்‌ அந்த வசனங்கள்‌ மீதான விளக்கங்களைக்‌ 
காணவும்‌.) “அசுத்தமானது” என்ற சொற்றொடர்‌ விக்கிரகாராதனைக்கு அடிக்கடி 
பயன்படுத்தப்பட்டது, அனால்‌ இதை ஒரு பொதுவான கருத்திலும்‌ பயன்படுத்த 
முடியும்‌. K]V வேதாகமத்தில்‌ “வாடு thing that defileth” என்றுள்ளது. 

"இந்த புத்தகத்தின்‌ முற்பகுதியில்‌ காணப்படும்‌, “நியாயத்தீர்ப்பைப்‌ பற்றி 
நீங்கள்‌ அறியவேண்டிய ஐந்து உண்மைகள்‌” என்ற பாடத்தில்‌ ஜீவபுஸ்தகம்‌ பற்றிய 
குறிப்புகளைக்‌ காணவும்‌. “Ray Summers, Worthy Is the Lamb (Nashville: Broadman 
Press, 1951), 214. வெளிப்படுத்தின விசேஷத்தில்‌, “தேவனும்‌ 
ஆட்டுக்குட்டியானவரும்‌ இருக்றெ சிங்காசனம்‌” என்ற சொற்றொடர்‌, 22ம்‌ 
அதிகாரத்தில்‌ மாத்திரமே உள்ளது (வசனங்கள்‌ 1, 3), ஆனால்‌ இருவரும்‌ 
(அதிகாரத்துவ இடமான) சிங்காசனத்தில்‌ இடம்பெற்றுள்ளனர்‌ என்ற கருத்து 
இதற்கு முன்பாக பல முறைகள்‌ குறிப்பிடப்பட்டுள்ளன (3:21; 12:5). 
“இருப்புநிலையில்‌, வீதி, நதி மற்றும்‌ மரம்‌ ஆகியவற்றிற்கு இடையில்‌ உள்ள 
தொடர்பு பற்றிக்‌ கிரேக்க வசனம்‌ தெளிவற்றுள்ளது. பிரையன்‌ வாட்ஸிடத்தில்‌ நான்‌ 
கேட்டுக்கொண்ட வகையானது ஒரு சாத்தியமான ஏற்பாடாக உள்ளது, ஆனால்‌ 
மற்ற சில சாத்தியக்கூறுகளும்‌ உள்ளன. நகரத்தின்‌ திட்டம்‌ பற்றியல்ல, ஆனால்‌ 
தேவனுடைய அளிப்பின்‌ உறுதிப்பாடு பற்றிய பாடமாக இருப்பதே 
இவ்வசனப்பகுதியின்‌ நோக்கமாக உள்ளது. '“எனது NASB வேதாகமத்தின்‌ பிரதியில்‌ 
பின்வரும்‌ பக்க ஓரக்குறிப்பு உள்ளது: “0, 01005 ௦7 ராய!” (“அல்லது பழத்தின்‌ 
பயிர்விளைச்சல்‌””). கனியின்‌ பல்வேறு வகை என்பதற்கு மாறாக, கனியானது 
தொடர்ந்து அளிக்கப்படும்‌ என்பதின்மீதே வலியுறுத்தம்‌ இருக்கலாம்‌. 
எவ்வகையிலும்‌, பரலோகத்தில்‌ தேவன்‌ நமது தேவைகள்‌ ஒவ்வொன்றையும்‌ 
நிறைவேற்றுவார்‌ என்று இவ்வசனப்பகுதி கூறுகிறது. 'சங்கீதம்‌ 46:4; எசேக்கியேல்‌ 
47:1-12; யோவேல்‌ 3:18; சகரியா 14:8 ஆகியவற்றிலுள்ள விவரிப்புகளைக்‌ காணவும்‌. 
722:3அ வை சகரியா 14:11ஆ வுடன்‌ ஒப்பிட்டுப்பார்க்கவும்‌. '£இந்த ஜீவவிருட்சம்‌ 
(ஒருமை எண்‌) “நதியின்‌ இருகரையிலும்‌” எவ்வாறு இருக்க முடியும்‌? என்று சிலர்‌ 
வியப்படையலாம்‌. ஒரு மரத்தில்‌ இருந்து தொலைதூரம்‌ பரவும்‌ வேர்களில்‌ இருந்து 
முளைத்து வளர்ந்ததாக (என்னிடம்‌ கூறப்பட்ட) பெரிய காடு ஒன்றை நான்‌ 
கண்டிருக்கிறேன்‌. ஆகையால்‌ ஒரு வேர்‌ அமைவுடன்‌ கூடிய பல “மரங்களைப்‌ பற்றி 
நீங்கள்‌ நினைக்க முடியும்‌. அடையாளத்துவ மொழிநடையில்‌ உள்ள 
சீர்பொருத்தமற்ற தன்மை பற்றி நாம்‌ கவலைப்படக்கூடாது. “கிறிஸ்தவர்களின்‌ 
“லீவவிருட்சத்தை?” சில எழுத்தாளர்கள்‌ இயேசுவின்‌ சிலுவையுடன்‌ 
இணைவுபடுத்துகின்றனர்‌: புதிய ஏற்பாட்டில்‌ அவ்வப்போது, “சிலுவை” என்று 
மொழிபெயர்க்கப்பட்ட கிரேக்க வார்த்தை, “மரம்‌” அல்லது “மரக்கட்டை” என்றே 
நேரடியாக அர்த்தப்படுகிறது. (நடபடிகள்‌ 5:30; 10:39; 13:29 ஆகியவற்றை NASB 
மற்றும்‌ 81/யில்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்கவும்‌.) இயேசுவின்‌ பலியின்‌ மூலமாக நாம்‌, 
ஆவிக்குரிய வகையில்‌ குணமாக்கப்பட்டுள்ளோம்‌ (ஏசாயா 53:5ஐக்‌ காணவும்‌). 
2], W. Roberts, The Revelation to John (The Apocalypse), The Living Word Commentary 
Series (Austin, Tex.: Sweet Publishing Co., 1974), 194. 

“தேவனுடைய நாமம்‌, அவர்‌ யார்‌ என்பகைச்‌ சுட்டிக்காண்பிக்கிறது, மற்றும்‌ 
மனிதனுடைய நெற்றி அவனது சிந்தையை மூடியிருக்கிறது. நெற்றியில்‌ தேவனு 
டைய நாமம்‌ எழுதப்பட்டிருத்தல்‌ என்பது, தேவனுடைய பண்பு சிந்தையில்‌ 
செயல்தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும்‌ இந்தவிதமாக, முழு நபரின்மீது அது 
செயல்தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றும்‌ அர்த்தப்படுகிறது. “2 கொரிந்தியர்‌ 


245 


3:18ன்படி, அந்த மறுரூபம்‌ இந்த வாழ்விலேயே தொடங்குகிறது. அது இனிவரும்‌ 
வாழ்வில்‌ நிறைவடைகிறது. ““சேவித்தல்‌” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள 
கிரேக்க வார்த்தை “மதரீதியான ஊழியத்தை” அர்த்தப்படுத்த முடியும்‌ என்பதால்‌, 
சில மொழிபெயர்ப்புகள்‌ “அவரை ஆராதிப்பார்கள்‌” என்ற வார்த்தையைக்‌ 
கொண்டுள்ளன. நமது பரலோக சேவையின்‌ இந்த மற்றும்‌ பிற அம்சங்களின்மீதான 
கருத்துக்களை, “வெளிப்படுத்தின விசேஷம்‌, 2” என்ற புத்தகத்தில்‌ காணப்படும்‌ 
“புயலுக்கு மேலாக உயருதல்‌” என்ற பாடத்தில்‌ 7:15க்கான குறிப்புகளில்‌ காணவும்‌. 
“வெளிப்படுத்தின விசேஷம்‌, 1” என்ற புத்தகத்தில்‌ காணப்படும்‌ “ஆண்ட வரே, 
எதுவரைக்கும்‌?” என்ற பாடத்தில்‌ 1:5, 6க்கான குறிப்புகளையும்‌ அத்துடன்‌ 
“வெளிப்படுத்தின விசேஷம்‌, 3?” என்ற புத்தகத்தில்‌ காணப்படும்‌ “நாம்‌ 
அளவுக்கேற்றபடி இருக்கன்றோமா?” என்ற பாடத்தில்‌ 5:10க்கான குறிப்புகளையும்‌ 
காணவும்‌. “கிறிஸ்தவர்கள்‌ மற்றவர்களின்மீது ஆளுகை செய்வார்கள்‌ என்பது பற்றி 
வசனப்பகுதியில்‌ குறிப்பு எதுவும்‌ இல்லை; இந்தச்‌ சொற்றொடர்‌, நாம்‌ இராஜரீகக்‌ 
குடும்பத்தின்‌ அங்கமாயிருப்போம்‌ என்று மாத்திரமே உறுதிப்படுத்துறெது. 
“வெளிப்படுத்தின விசேஷம்‌, 3?” என்ற புத்தகத்தில்‌ காணப்படும்‌ “நாம்‌ 
அளவுக்கேற்றபடி இருக்கின்றோமா?” என்ற பாடத்தில்‌ 5:10க்கான குறிப்புகளையும்‌, 
இந்தப்‌ புத்தகத்தின்‌ முற்பகுதியில்‌ காணப்படும்‌ “கிறிஸ்துவுடன்‌ ஆளுகை செய்தல்‌” 
என்ற பாடத்தில்‌ 20:6க்கான குறிப்புகளையும்‌ காணவும்‌. “நீங்கள்‌ இந்தப்‌ பாடத்தை 
ஒரு பிரசங்கமாகப்‌ பயன்படுத்தினால்‌, ஒருவர்‌ கறிஸ்தவராவதற்கு அல்லது தேவனு 
டைய பிள்ளையாயிருந்து தவறு செய்கின்றவர்‌ மீளக்கட்டுவிக்கப்படுவதற்குத்‌ 
தேவையான விசுவாசம்‌ மற்றும்‌ கீழ்ப்படிதல்‌ பற்றி விளக்கப்படுத்துங்கள்‌. உங்கள்‌ 
புத்திமதியின்‌ ஒரு பாகமாக, நீங்கள்‌ 1 யோவான்‌ 3:2, 3 மற்றும்‌ எபிரெயர்‌ 12:14 
ஆயை வசனங்களைப்‌ பயன்படுத்த விரும்பலாம்‌. 2*prah: A Heavenly Body?” (7. 5. 
News & World Report (31 March 1997): 18. 








மறுகண்ணோட்டம்‌ மற்றும்‌ கலந்துரையாடல்‌ 

ஆகியவற்றிற்கான கேள்விகள்‌ 

1. பல்வேறு மக்களினக்‌ குழுக்களிலும்‌ உள்ள நீதிமான்கள்‌ 
பரலோகத்தில்‌ இருப்பார்களா? (“ஜனங்கள்‌” என்பதற்கான கிரேக்க 
வார்த்தை “மக்களினக்‌ குழுக்கள்‌” என்று நேரடியாக அர்த்தப்‌ 
படுகிறது.) பல்வேறு மக்களினக்‌ குழுக்களின்‌ உறுப்பினர்களும்‌ 
பரலோகத்தில்‌ இருப்பார்கள்‌ என்றால்‌, இந்த மக்களினக்குழுக்கள்‌ 
இந்த பூமியில்‌ வாழும்போது ஒருவர்‌ பிறருடன்‌ ஒற்றுமையாக 
இருக்கக்‌ கற்றுக்கொள்ள வேண்டும்‌ என்று நீங்கள்‌ நினைக்‌ 
கின்றீர்களா? 

2. இந்தப்‌ பாடத்தின்படி, “பரலோகத்தைப்‌ பரலோகம்‌ ஆக்குவது” 
எது? 

3. மக்கள்‌ உயிர்வாழ்வை நிலைநிறுத்திக்கொள்வதற்கு அவசியமான 
மூன்று விஷயங்கள்‌ யாவை? இதைவிட அதிகமானவை தேவை 
என்று நாம்‌ நினைக்கன்றோமா? 22:1, 2ன்படி, இந்தத்‌ தேவைகள்‌ 
ஒவ்வொன்றும்‌ பரலோகத்தில்‌ எந்த அளவுக்குச்‌ சந்திக்கப்‌ 
படுகின்றன? 


246 


4. பரலோகத்தில்‌ நாம்‌ தேவனை சேவிப்போம்‌ என்று 22:4அவில்‌ 
வாசிக்ன்றோம்‌. பின்வரும்‌ சிந்தனைக்குரிய கேள்வியை ஆழ்ந்து 
சிந்திக்கவும்‌: அங்கே நாம்‌ என்ன செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்‌ 
படுவோம்‌? இது பற்றி நீங்கள்‌ நினைப்பது என்ன? (இந்தத்‌ தகவலை 
வேதாகமம்‌ நமக்குக்‌ கொடுப்பதில்லையாதலால்‌, இந்தக்‌ 
கேள்விக்குச்‌ சரியான அல்லது தவறான விடை என்று எதுவும்‌ 
இருப்பதில்லை.) 

5. நீங்கள்‌ “பரலோகம்‌ செல்வதற்கு ஏக்கமாய்‌” இருக்கின்றீர்களா? - 
நீங்கள்‌ அங்கிருக்க வேண்டும்‌ என்று பெரிதும்‌ விரும்புகின்றீர்களா? 

6. நீங்கள்‌ பரலோகம்‌ செல்ல ஆயத்தமாய்‌ இருக்கின்றீர்களா? 


247 





248 


ம்‌ (22:1, 2) 


ஜீவவிருட்சம்‌ 


ட்‌ 


தின்‌ வீதி, நதி மர்‌ 


ரகத்‌ 


பரலே 


68 
“நமலும்‌, முடிவில்‌” 


[22:6-21) 


ஆல்பர்ட்‌ பால்டிங்கர்‌ என்பவரிடத்தில்‌ இருந்து கடன்‌ வாங்கப்பட்ட 
பின்வரும்‌ வார்த்தைகளைக்‌ காட்டிலும்‌ வேறு எந்த வார்த்தைகளும்‌, நமது 
படிப்பின்‌ இந்தக்‌ கடைசி பாடத்தை அதிக மேன்மையாக தொடங்க 
இயலாது: 


நாம்‌ பயணித்து வந்துள்ள நீண்ட மற்றும்‌ கடினமான சாலை ... 
மகிமையின்‌ நாடு பற்றிய பறவையின்‌ - கண்ணோக்கிலான காட்சி 
நமக்குத்‌ தரப்பட்டு உள்ள இடமாகிய “உயர்ந்த மலைக்கு” இப்போது 
நம்மைக்‌ கொண்டுவந்து சேர்த்துள்ளது. நமக்குப்‌ பின்னால்‌, 
“இறைவெளிப்பாட்டின்‌ நான்கு குதரைகளுடைய,:” இறந்த 
உடல்களும்‌, அவிந்து போன எரிமலையின்‌ சாம்பலும்‌, வேலையை 
முடித்துக்கொண்டுள்ள சூறாவளிகளின்‌ குப்பைகூளங்களும்‌, சமூக 
பூமியதிர்ச்சியின்‌ பேரழிவுகளும்‌, மாயாவாத [பாபிலோன்‌] மற்றும்‌ 





தேவனற்ற பேரரசுகளின்‌ கந்தல்களும்‌ கிடக்கின்றன. பாவமும்‌ 
துன்மார்க்கமும்‌ மனிதரின்‌ வெறிகளும்‌ தங்களால்‌ இயன்ற அளவுக்கு 
மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கன்றன. அர்மகெதோன்‌ 
முடிவடைந்துள்ளது. எல்லாஇடங்களிலும்‌, தேவனுடைய 
ஆட்டுக்குட்டியானவர்‌ வெற்றி கொண்டுள்ளார்‌. இன்னும்‌ 
எஞ்சியுள்ளது என்ன?! 


வெளிப்படுத்தின விசேஷத்தை முடித்துவைக்க வேண்டும்‌ என்பது 
மாத்திரமே எஞ்சியுள்ளது. 22ம்‌ அதிகாரத்தின்‌ கடைசி 16 வசனங்களை, 
ஆவியானவர்‌ இப்புத்தகத்தை முடித்துவைக்கப்‌ பயன்படுத்தினார்‌. 

முதல்‌ பார்வையில்‌, இந்தப்‌ பதினாறு வசனங்கள்‌ தொடர்பற்றவைகள்‌ 
போல்‌ காணப்படுகின்றன.” நெருக்கமாக ஆய்வுசெய்யும்போது, 
இவ்வசனங்களின்‌ பெரும்பான்மையான பகுதி, இப்புத்தகத்தின்‌ 
முற்பகுதியில்‌ காணப்படும்‌” திறவுகோல்‌ சிந்தனைகளைத்‌ திரும்பக்‌ 
கூறுன்றவைகளாய்‌ இருப்பதாகக்‌ காணப்படும்‌ - இவை, நான்‌ நினைவில்‌ 
வைத்திருக்க வேண்டும்‌ என்று கர்த்தர்‌ விரும்புன்ற சத்தியங்களாக 
உள்ளன. இவ்வசனப்பகுதி வேதாகமத்தின்‌ கடைசி வார்த்தைகளைக்‌ 
கொண்டிருப்பதால்‌, ஏவுதல்‌ பெற்று எழுதப்பட்ட வற்றிலேயே கடைசி 
வார்த்தைகளைக்‌ கொண்டிருப்பதால்‌ இது நமக்கு விசேஷித்த வகையில்‌ 
குனிச்சிறப்புடையதாக உள்ளது.” 


249 


திரும்பக்கூறப்பட்ட சிந்தனைகள்‌ 
(22:6-8, 10, 12, 13, 16, 20, 21) 
வெளிப்படுத்தின விசேஷம்‌ 22:6-21ல்‌ உள்ள பல சிந்தனைகள்‌ 
இப்புத்தகத்தின்‌ தொடக்க வார்த்தைகளைப்‌ பிரதிபலிக்ன்றன. இறை 
வெளிப்பாட்டின்‌ தொடக்கத்கைத்‌ திரும்பவும்‌ வாசியுங்கள்‌: 


சீக்கிரத்தில்‌ சம்பவிக்கவேண்டியவைகளைத்‌ தம்முடைய 
ஊழியக்காரருக்குக்‌ காண்பிக்கும்பொருட்டு, தேவன்‌ இயேசு 
கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும்‌, இவர்‌ தம்முடைய தூதனை அனுப்பி, 
தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினது 
மான விசேஷம்‌. இவன்‌ தேவனுடைய வசனத்தைக்‌ குறித்தும்‌, இயேசு 
கிறிஸ்துவைப்‌ பற்றிய சாட்சியைக்குறித்தும்‌, தான்‌ கண்ட 
யாவற்றையும்‌ சாட்சியாக அறிவித்திருக்கிறான்‌ (1:1, 2). 
22ம்‌ அதிகாரத்தில்‌ நாம்‌, தூதன்‌ யோவானிடத்தில்‌, “... சீக்கிரமாய்ச்‌ 
சம்பவிக்கவேண்டியவைகளைத்‌ தம்முடைய ஊழியக்காரருக்குக்‌ 
காண்பிக்கும்பொருட்டு, பரிசுத்த தீர்க்கதரிசிகளின்‌ கர்த்தராகிய 
தேவனானவர்‌ தம்முடைய தூதனை அனுப்பினார்‌” என்று கூறியதாக 
வாசிக்ன்றோம்‌ (வசனம்‌ 6; வசனம்‌ 16ஐக்‌ காணவும்‌). யோவான்‌, 
“யோவானாகிய நானே இவைகளைக்‌ கண்டும்‌ கேட்டும்‌ இருந்தேன்‌” என்று 
எழுதினார்‌ (வசனம்‌ 8௮). இவ்விதமாக, வெளிப்படுத்தின விசேஷமானது 
(சிலர்‌ நினைப்பதுபோல்‌) ஏவுதல்பெற்றிராத ஆதாரமூலங்களில்‌ இருந்து 
வந்த சிந்தனைகளின்‌ வகையல்ல என்று தேவன்‌ நமக்கு நினைவூட்டுகின்றார்‌; 
இது அவரிடத்திலிருந்து வந்துள்ளது. 
1ம்‌ அதிகாரத்தின்‌ தொடக்க வார்த்தைகள்‌, “£க்கிரத்தில்‌ சம்பவிக்க 
வேண்டியவைகளை” என்ற சொற்றொடரைக்‌ கொண்டுள்ளது (வசனம்‌ 1). 
அவ்வதிகாரத்தின்‌ 3ம்‌ வசனம்‌, “காலம்‌ சமீபமாயிருக்கிறது” என்று கூறுகிறது. 
22ம்‌ அதிகாரம்‌ இதேபோன்ற வார்த்தைகளைக்‌ கொண்டுள்ளது: 6ம்‌ 
வசனம்‌, “சீக்ரெமாய்ச்‌ சம்பவிக்க வேண்டியவைகளை” தம்முடைய 





ஊழியக்காரருக்குக்‌ காண்பிக்கும்பொருட்டு தேவன்‌ தமது தூதனை அனுப்பினார்‌ 
என்று கூறுகிறது. 10ம்‌ வசனத்தில்‌ நாம்‌, அந்தத்துகன்‌ யோவானிடத்தில்‌ 
“காலம்‌ சமீபமாயிருக்கிறது”” என்று கூறி வார்த்தைகளை முத்திரை 
போடவேண்டாம்‌” என்று கூறினார்‌. அந்தச்‌ சொற்றொடர்‌ நமக்கு, 
எதிர்காலத்தில்‌ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்குப்‌ பின்பு நடக்கவிருக்கும்‌ 
நிகழ்ச்சிகள்‌ பற்றிய கால அட்டவணையைக்‌ தருவதல்ல. ஆனால்‌, அந்த 
நாட்களில்‌ துன்புற்ற கிறிஸ்தவர்களை உற்சாகமூட்டுவதே வெளிப்படுத்தின 
விசேஷத்தின்‌ அடிப்படை நோக்கமாக இருந்தது என்பதை நினை 
வூட்டுகிறது. 

மேலும்‌ நாம்‌, இந்தப்‌ புத்தகத்தின்‌ தொடக்க வார்த்தைகளில்‌, இதை 
வாசிப்பவர்களுக்கும்‌, (கேட்பவர்களுக்கும்‌) கைக்கொள்பவர்களுக்கும்‌ 
விசேஷித்த ஆசீர்வாதத்தைக்‌ கண்டறிந்தோம்‌: “இந்தத்‌ தீர்க்கதரிசன 
வசனங்களை வாசிக்றெவனும்‌, கேட்றெவர்களும்‌, இதில்‌ எழுதியிருக்கிற 





250 


வைகளைக்‌ கைக்கொள்ளுகிறவர்களும்‌ பாக்கியவான்கள்‌”? (1:3௮). 
இதேபோன்ற ஒரு ஆசீர்வாதத்துடன்‌ வெளிப்படுத்தின விசேஷம்‌ புத்தகம்‌ 
முடிவடைகிறது: “இந்த புஸ்தகத்திலுள்ள தீர்க்கதரிசன வசனங்களைக்‌ 
கைக்கொள்ளுகிறவன்‌ பாக்கியவான்‌” (22:7ஆ). இவ்வசனத்தில்‌ தேவன்‌, 
நமது படிப்பு ஒரு மதிநுட்பமான பயிற்சியாக (மாத்திரம்‌) இருந்திருக்க 
வில்லை என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றார்‌; வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
நமது எண்ணப்போக்குகளையும்‌ வாழ்வையும்‌ மாற்றுதலை நோக்கங்‌ 
கொண்டுள்ளது. 

முதல்‌ அதிகாரத்தில்‌ யோவான்‌ “ஆசியாவிலுள்ள ஏழு சபைகளை” 
குறிப்பிட்டு எழுதியிருந்தார்‌ (1:4அ; 1:11ஐக்‌ காணவும்‌). கடைசி 
அதிகாரத்தில்‌ கர்த்தர்‌ யோவானிடம்‌, “சபைகளில்‌ இவைகளை உங்களுக்குச்‌ 
சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு, இயேசுவாகிய” நான்‌ என்‌ தூதனை அனுப்‌ 
பினேன்‌” என்று கூறினார்‌ (22:16௮/. மீண்டும்‌ தேவன்‌, உள்ளூர்‌ சபைக்‌ 
குழுமங்களின்‌ முக்கியத்துவத்தை வலியுறுத்திக்கொண்டிருந்தார்‌. இந்தப்‌ 
புத்தகம்‌ முழுமையுமே உள்ளூர்‌ சபைக்குழுமங்களுக்கு உதவவும்‌ 
அவற்றைப்‌ பலப்படுத்தவும்‌ வடிவமைக்கப்பட்டது என்பதை அவர்‌ நமக்கு 
நினைவூட்டிக்கொண்டிருந்தார்‌. 

1ம்‌ அதிகாரத்தில்‌, “உங்களுக்குக்‌ கிருபையும்‌ சமாதானமும்‌ 
உண்டாவதாக?” என்பதே சபைக்குழுமங்களுக்கு யோவானின்‌ 
வாழ்த்துதலாய்‌ இருந்தது (வசனம்‌ 4அ). 22ம்‌ அதிகாரத்தை[யும்‌] அவர்‌, 
பின்வரும்‌ ஆசீர்வாதத்துடன்‌ முடித்து வைத்தார்‌: “நம்முடைய கர்த்தராகிய 
இயேசு கிறிஸ்துவின்‌ கிருபை உங்கள்‌ அனைவரோடும்கூட இருப்பதாக” 
(வசனம்‌ 21௮). இவ்விதமாக நமக்கு, தேவனுடைய கிருபையே நமது 
நம்பிக்கை மற்றும்‌ ஆறுதல்‌ ஆகியவற்றிற்குத்‌ தொடக்கமும்‌ முடிவுமாக 
உள்ளது என்பது நினைவூட்டப்படுகிறது. 

1ம்‌ அதிகாரத்தில்‌ இயேசுவைப்‌ பற்றி, யோவான்‌ பின்வருமாறு 
எழுதினார்‌, “இதோ, மேகங்களுடனே வருகிறார்‌” (வசனம்‌ 7௮). இந்த 
நிகழ்ச்சியின்‌ நிச்சயத்தன்மையானது, வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
புத்தகத்தின்‌ கடைசிப்‌ பகுதியின்‌ திறவுகோல்‌ சிந்தனையாக உள்ளது.” 
“இதோ சீக்கிரமாய்‌ வருகிறேன்‌”” என்று இயேசு மூன்று முறைகள்‌ கூறினார்‌: 





இதோ, சீக்கிரமாய்‌ வருகிறேன்‌; இந்தப்‌ புஸ்தகத்திலுள்ள கர்க்கதரிசன 
வசனங்களைக்‌ கைக்கொள்ளுகிறவன்‌ பாக்கியவான்‌ (22:7). 


இதோ, சீக்கிரமாய்‌ வருகிறேன்‌; அவனவனுடைய கிரியைகளின்படி 
அவனவனுக்கு நான்‌ அளிக்கும்‌ பலன்‌ என்னோடே கூட வருகிறது 
(22:12). 
இவைகளைச்‌ சாட்சியாக அறிவிக்கிறவர்‌: மெய்யாகவே நான்‌ 
சீக்கிரமாய்‌ வருகிறேன்‌ என்கிறார்‌. ஆமென்‌, கர்த்தராகிய இயேசுவே, 
வாரும்‌ (22:20). 

நாம்‌ எப்போதுமே ஆயத்தமாய்‌ இருப்பது அவசியம்‌ என்பதற்காகத்‌ தேவன்‌ 


251 


இந்த மூன்று நினைவூட்டுதல்களை அளித்துள்ளார்‌, ஏனெனில்‌ இயேசு 
திரும்பவும்‌ வரும்‌ நாளோ அல்லது நாழிகையோ நமக்குத்‌ தெரியாது 
(மத்தேயு 24:36). 

கடைசியாக, தேவனுக்கும்‌ கிறிஸ்துவுக்கும்‌ 1ம்‌ அதிகாரத்தில்‌ 
விசேஷித்த இயற்பெயர்களைக்‌ கண்டோம்‌. 1:8ல்‌ கர்த்தர்‌,'? “நான்‌ 
அல்பாவும்‌, ஓமேகாவுமாய்‌ இருக்கின்றேன்‌” என்று கூறினார்‌. 1:17ல்‌ இயேசு, 
“நான்‌ முந்தினவரும்‌ பிந்தினவருமாய்‌ இருக்கின்றேன்‌” என்று கூறினார்‌. 22ம்‌ 
அதிகாரத்தில்‌ இயேசு, “நான்‌ அல்பாவும்‌ ஓமேகாவும்‌, ஆதியும்‌ அந்தமும்‌, 
முந்தினவரும்‌ பிந்தினவருமாயிருக்கிறேன்‌” என்று கூறினார்‌ (வசனம்‌ 13). 
தேவனுடைய குமாரன்‌ தெய்வீகமானவராக இருக்கின்றார்‌, மற்றும்‌ அவர்‌ 
கனம்பண்ணப்பட வேண்டியவராய்‌, கீழ்ப்படியப்படவேண்டியவராய்‌ 
இருக்கிறார்‌ என்று தேவன்‌ நமக்கு நினைவூட்டுகின்றார்‌. 

நமது வசனப்பகுதியில்‌ மற்ற சிந்தனைகளும்‌ திரும்பக்‌ கூறப்பட்‌ 
டுள்ளன, ஆனால்‌ அவற்றை நாம்‌, திறவுகோல்‌ சத்தியங்களின்மீது தேவனு 
டைய “கடைசி வார்த்தைகள்‌” பற்றி ஆராயும்போது கவனிப்போம்‌. 


கடைசி வார்த்தைகள்‌ (22:6-21) 


வேதவசனங்களைப்‌ பற்றிய கடைசி வார்த்தை (வசனங்கள்‌ 6, 18, 19) 
நமது வேதபாடப்பகுதியானது, யோவானிடம்‌ தூதன்‌, “இந்த 
வசனங்கள்‌ உண்மையும்‌ சத்தியமுமானவைகள்‌””! என்று கூறுவதுடன்‌ 
தொடங்குகிறது (வசனம்‌ 6௮). இந்தக்‌ கூற்றானது, 21 மற்றும்‌ 22ம்‌ 
அதிகாரங்களில்‌ உள்ள பரலோகம்‌ பற்றிய விவரிப்புக்கு விசேஷித்த 
நடைமுறைப்‌ பயன்பாட்டைக்‌ கொண்டுள்ளது. இது வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ புத்தகம்‌ முழுமைக்கும்‌ ஒரு தொகுப்புரைக்‌ கூற்றாக இருப்பதையும்‌ 
நோக்கமாகக்‌ கொண்டிருக்கலாம்‌. மற்றும்‌, இது வேதவசனங்களின்‌ 
ஓட்டுமொத்தத்தன்மை பற்றிய ஒரு அறிவித்தலாகவும்‌ இருக்கக்கூடும்‌. 
வேதாகமம்‌ நம்பத்‌ தகுதியானதாக இருப்பது ஏன்‌? 6ம்‌ வசனத்தில்‌ 
இதற்கான பதில்‌ காணப்படுகிறது: “.. பரிசுத்த இர்க்ககரிசிகளின்‌ கர்த்தராகிய 
தேவனானவர்‌, ...” வேதாகமத்தை எழுதிய மனிதர்கள்‌ தங்கள்‌ சொந்த 





சிந்தனைகள்‌, கருத்துக்கள்‌ மற்றும்‌ வார்த்தைகள்‌ ஆகியவற்றை 
எழுதவில்லை. மாறாக, அவர்களின்‌ ஆவிகளைத்‌ தேவன்‌ கட்டுப்‌ 
படுத்தினார்‌. “தீர்க்கதரிசனமானது ஒருகாலத்திலும்‌ மனுஷருடைய 
சித்தத்தினாலே உண்டாகவில்லை; தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள்‌ 
பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டுப்‌ பேசினார்கள்‌” என்று வலியுறுத்தினார்‌ 
(2 பேதுரு 1:21). 

வேதாகமம்‌ தேவனுடத்தில்‌ இருந்து வந்துள்ளதால்‌, அதற்கு நாம்‌ 
மதிப்பளிக்க வேண்டும்‌. அந்தச்‌ சிந்தனை, 18 மற்றும்‌ 19ம்‌ வசனங்களில்‌ 
காணப்படும்‌ வல்லமை நிறைந்த வார்த்தைகளினால்‌ அதிகம்‌ வலிவார்ந்த 
வகையில்‌ வலியுறுத்தப்படுகிறதைவிட வேறு எங்கேயும்‌ வலியுறுத்தப்‌ 
படவில்லை: 


252 


இந்தப்‌ புஸ்தகத்திலுள்ள தீர்க்கதரிசன வசனங்களைக்‌ கேட்கிற 
யாவருக்கும்‌ நான்‌ சாட்சியாக எச்சரிக்கிறதாவது: ஒருவன்‌ 
இவைகளோடே எதையாகிலும்‌ கூட்டினால்‌, இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ 
எழுதியிருக்கிற வாதைகளைக்‌ தேவன்‌ அவன்மேல்‌ கூட்டுவார்‌; 
ஒருவன்‌ இந்தத்‌ தீர்க்கதரிசன புஸ்தகத்தின்‌ வசனங்களிலிருந்து 
எதையாகிலும்‌ எடுத்துப்போட்டால்‌, ஜீவபுஸ்தகத்திலிருந்தும்‌, பரிசுத்த 
நகரத்திலிருந்தும்‌, இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ எழுதப்பட்டவைகளிலிருந்தும்‌, 
அவனுடைய பங்கைக்‌ தேவன்‌ எடுத்துப்போடுவார்‌. 


வெளிப்படுத்தின விசேஷம்‌ புத்தகத்தில்‌ உள்ள பயங்கரமான வாதைகளைப்‌ 
பற்றி நினைத்துப்பாருங்கள்‌; இந்தப்‌ புத்தகத்துடன்‌ எதையாகிலும்‌ 
கூட்டுகன்ற எவரும்‌ அந்த வாதைகளைக்‌ கொண்டு சபிக்கப்படுவார்‌. 
ஜீவவிருட்சம்‌ உட்பட, பரலோகத்தின்‌ ஆச்சரியமான ஆசீர்வாதங்களைப்‌ 
பற்றி நினைத்துப்பாருங்கள்‌; இந்தப்‌ புத்தகத்தில்‌ இருந்து எதையாவது 
நீக்கிப்போடுபவர்‌, அந்த ஆசீர்வாதங்களை மகிழ்வுடன்‌ அனுபவிக்க 
இயலாது. '* 

புதிய ஏற்பாட்டின்‌ வேறு எந்தப்‌ புத்தகமும்‌ இப்படிப்பட்ட தீமை 
நிறைந்த அச்சுறுத்தல்களுடன்‌ முடிவதில்லை. வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
புத்தகத்தில்‌ இவைகள்‌ உள்ளடக்கப்பட்டுள்ளது ஏன்‌? ஒரு வேளை இந்தப்‌ 
புத்தகத்தை மனிதர்கள்‌ எவ்வாறெல்லாம்‌ தவறாகப்‌ பயன்படுத்துவார்கள்‌ 
என்பதை தேவன்‌, முன்னெதிர்பார்த்து இருக்கலாம்‌. ஒருவேளை, மனிதர்கள்‌ 
தங்கள்‌ சுய கருத்துக்களை இதில்‌ புகுத்தும்படி சோதிக்கப்படுவார்கள்‌, 
மற்றும்‌ சிலர்‌ தங்கள்‌ இறையியல்‌ கொள்கையுடன்‌ கருத்து வேறுபடுறெ 
பகுதிகளை நீக்கிப்போட விரும்புவார்கள்‌ என்பதை தேவன்‌ 
அறிந்திருக்றொர்‌ என்பதை நாம்‌ அறியும்படிக்குத்‌ தேவன்‌ அனு 
மதித்திருக்கலாம்‌. 

(தேவனுடைய வசனத்துடன்‌) கூட்டுதல்‌ அல்லது (அதிலிருந்து) 
எடுத்துப்‌ போடுதல்‌ பற்றிய வார்த்தைகள்‌, புதிய ஏற்பாட்டின்‌ பிற 
புத்தகங்களில்‌ காணப்படாதிருக்கலாம்‌, ஆனால்‌ இவைகள்‌ வேத 





வசனங்களின்‌ ஒட்டுமொத்தத்தன்மை குறித்துத்‌ தேவனுடைய எண்ணப்‌ 
போக்கைப்‌ பிரதிபலிக்கின்றன. இதைப்போன்ற சிந்தனைகள்‌ 
வேதாகமத்தின்‌ தொடக்கத்திற்கு அண்மையில்‌ கண்டறியப்பட்டுள்ளன 
(உபாகமம்‌ 4:2), மற்றும்‌ மையப்பகுதியில்‌ (நீதிமொழிகள்‌ 30:6) 
காணப்படுகின்றன. கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தைப்‌ புரட்டிப்போடும்‌ 
எவரொருவரும்‌ சபிக்கப்படுவார்‌ என்று பவுல்‌ எச்சரித்த போது, அவர்‌ இதே 
கருத்தையே ஏற்படுத்தினார்‌ (கலாத்தியர்‌ 1:6-9). 

வசனத்துடன்‌ கூட்டுதல்‌ என்ற பாவத்தைக்‌ குறித்து சிறப்புக்‌ கவனம்‌ 





செலுத்துங்கள்‌: சிலர்‌, வேதாகம நடைமுறையின்‌ எதாவதொரு வடிவத்தைத்‌ 
தாங்கள்‌ கடைப்பிடிக்குமளவும்‌, அதனுடன்‌ எதையாவது கூட்டுவதோ 
அல்லது விரிவுபடுத்துவதோ எவ்விதத்‌ தீங்கும்‌ இழைப்பதில்லை என்று 
நினைக்கின்றனர்‌. தேவன்‌, தமது வசனத்துடன்‌ யாரேனும்‌ சிந்தனையற்ற 
வகையில்‌ எதையாவது கூட்டினால்‌, அவர்கள்‌ அதன்‌ சத்தியங்களை 
வெளிப்படையாக புறக்கணிக்கின்றவர்களைப்‌ போலவே குற்றமுள்ளவர்‌ 


253 


களாய்‌ இருக்கின்றனர்‌ என்று கூறுகின்றார்‌. 

வேதவசனங்களில்‌ உள்ள கடைசி வார்த்தை என்ன? வேதாகமம்‌ 
தேவனிடத்தில்‌ இருந்து வந்துள்ளது என்பதால்‌, அது மதிப்பளிக்கப்பட 
வேண்டும்‌! 


இயேசுவைப்‌ பற்றிய கடைசி வார்த்தை (வசனங்கள்‌ 7, 12, 13, 16, 20) 

வெளிப்படுத்தின விசேஷம்‌ புத்தகத்தின்‌ தொடக்க வார்த்தைகள்‌, இது, 
“இயேசுகறிஸ்துவின்‌ வெளிப்படுத்துதல்‌” என்பதை வலியுறுத்தின (1:1). 
இந்தப்‌ புத்தகம்‌ முழுவதிலும்‌, இயேசுவே மையக்கருத்தாக 
இருந்திருக்கின்றார்‌. அவ்வாறே, முடிவான வசனப்பகுதியிலும்‌ அவரே 
மையக்கருத்தாக இருக்கின்றார்‌. அவர்‌ திரும்பத்‌ திரும்ப, “நான்‌ வருகிறேன்‌” 
என்று கூறியுள்ளார்‌ (வசனங்கள்‌ 7, 12, 20). அவர்‌, “அல்பாவும்‌ ஓமேகாவும்‌, 
ஆதியும்‌ அந்தமும்‌, முந்தினவரும்‌ பிந்தினவரும்‌”* என்று அழைக்கப்‌ 
பட்டுள்ளார்‌ (வசனம்‌ 13). மற்றும்‌ அவர்‌, “தாவீதின்‌ வேரும்‌ சந்ததியும்‌” 
விடிவெள்ளி நட்சத்திரமும்‌” என்றும்‌ விவரிக்கப்பட்டிருக்கின்றார்‌ (வசனம்‌ 
16அ). 

“தூவீதின்‌ வேரும்‌ சந்ததியும்‌” என்ற சொற்றொடர்‌, இயேசு தமது 
தெய்வீகத்துவத்தில்‌, தாவீதின்‌ வம்சவழிக்கு ஆதாரமூலமாயிருந்தார்‌ மற்றும்‌ 
அவர்‌ தமது மனிதத்துவத்தில்‌, தாவீதின்‌ வழியில்‌ வந்தவராயிருந்தார்‌ 
என்பதை உறுதிப்படுத்துறெது. பழைய ஏற்பாட்டின்‌ தாவீது வழியே 
கூறப்பட்ட வாக்குத்தத்தங்கள்‌ ஒவ்வொன்றும்‌ கிறிஸ்துவின்‌ பிறப்பு, 
மரணம்‌, உயிர்த்தெழுதல்‌ மற்றும்‌ பரத்துக்கேறுதல்‌ ஆகியவற்றில்‌ 
உணர்ந்தறியப்பட்டது (நடபடிகள்‌ 2:24-36ஐக்‌ காணவும்‌. 

தியத்தீராவில்‌ ஜெயங்கொள்பவர்களுக்கு “விடிவெள்ளி நட்சத்திரம்‌” 
அளிக்கப்படும்‌ என்று இயேசு கூறியிருந்தார்‌ (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
2:28). விடிவெள்ளி நட்சத்திரம்‌ என்பது, உதயத்திற்கு முன்பு, வழக்கமாக 
அடிவானத்தில்‌ ஒளிரும்‌ பிரகாசமான வெளிச்சமாகும்‌. அது ஒரு புதிய நாளை 
அறிவிக்கிறது.” வெளிப்படுத்தின விசேஷத்தின்‌ கடைசி வார்த்தைகளில்‌, 
இயேசுவே “பிரகாசமான விடி வெள்ளிநட்சத்திரமாக” இருக்கின்றார்‌ என்று 
வலியுறுத்தப்படுகிறது (வசனம்‌ 16 ஆ. 

இயேசுவைப்‌ பற்றிய கடைசி வார்த்தை என்ன? அவர்‌ நமக்கு 
எல்லாவற்றிலும்‌ எல்லாமுமாக இருக்கின்றார்‌ (“ஆதியும்‌ அந்தமும்‌”) மற்றும்‌ 
அவர்‌ நமது நம்பிக்கையின்‌ ஆதாரமூலமாக (“பிரகாசமான விடிவெள்ளி 
நட்சத்திரமாக”) இருக்கின்றார்‌! 








தேவனைப்‌ பற்றிய கடைசி வார்த்தை (வசனங்கள்‌ 8. 9) 

நமது வேதவசனப்பகுதியில்‌, இயேசுவைப்பற்றிய கடைசி வார்த்தை 
மட்டுமின்றி, தேவனைப்‌ பற்றிய கடைசி வார்த்தையும்‌ அடங்கியுள்ளது. 
தூதன்‌ யோவானிடத்தில்‌ பரலோகத்தைப்‌ பற்றிக்‌ கூறியபோது, அந்த 
அப்போஸ்தலர்‌ (19ம்‌ அதிகாரத்தில்‌ அவர்‌ இருந்தது போன்றே) வியப்பில்‌ 
மூழ்கியவராகி அங்கு செய்த அதே தவறை (மீண்டும்‌) செய்தார்‌: 


254 


நான்‌ கேட்டுக்‌ கண்டபோது, இவைகளை எனக்குக்‌ காண்பித்த தூதனை 
வணங்கும்படி'* அவன்‌ பாதத்தில்‌ விழுந்தேன்‌. அதற்கு அவன்‌, நீ 
இப்படிச்‌ செய்யாதபடிக்குபார்‌; உன்னோடும்‌ உன்‌ சகோதரரோடும்‌ 
கர்க்கதரிசிகளோடும்‌, இந்தப்‌ புஸ்தகத்தின்‌ வசனங்களைக்‌ கைக்‌ 
கொள்ளுகிறவர்களோடுங்கூட நானும்‌ ஒரு ஊழியக்காரன்‌; 
தேவனைத்‌ தொழுதுகொள்‌ என்றான்‌ (வசனங்கள்‌ 8ஆ, 9). 


19ம்‌ அதிகாரத்தின்‌ செய்தியைத்‌ தூதன்‌ திரும்பக்‌ கூறினார்‌: அவர்‌ 
யோவானைப்‌ போன்றே கட்டளைகளின்‌ கழ்‌ இருந்தார்‌, எனவே அவர்‌ 





ஆராதிக்கக்‌ கூடிய பொருளாய்‌ இருக்கக்கூடாது.” 

தேவனைப்‌ பற்றிய கடைசி வார்த்தை என்ன? அவரை ஆராதியுங்கள்‌: 
அவரைத்‌ துதியுங்கள்‌, அவரை வழிபடுங்கள்‌, மற்றும்‌ அவரை உங்கள்‌ 
வாழ்வில்‌ முதலிடத்தில்‌ வையுங்கள்‌! (மத்தேயு 6:33ஐக்‌ காணவும்‌.) 


ஒப்புவித்தல்‌ பற்றி கடைசி வார்த்தை (வசனங்கள்‌ 7, 10-12, 14, 15) 

வேதவசனங்கள்‌ மீதான, இயேசுவின்‌ மீதான மற்றும்‌ தேவன்‌ மீதான 
கடைசி வார்த்தைகளை நாம்‌ கண்டுள்ளோம்‌. இந்தத்தெளிவான 
சத்தியங்களின்‌ வெளிச்சத்தில்‌, நாம்‌ செய்யும்படிக்குக்‌ கர்த்தர்‌ நமக்கு 
கூறுபவற்றை நாம்‌ செய்ன்றோமா இல்லையா என்பது ஏதாவது 
வேறுபாட்டை ஏற்படுத்துகிறதா? இந்தப்‌ புத்தகத்தின்‌ போதனைகளைக்‌ 
“கைக்கொள்பவர்கள்‌” ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்‌ என்று ஏற்கனவே 
நமக்கு கூறப்பட்டுள்ளது (வசனம்‌ 7). அந்தச்‌ சிந்தனையை 14, 15ம்‌ 
வசனங்கள்‌ விரிவாக்குகின்றன: 





Blessed are those who wash!® their 1௦0௦5, 1? that they may have the right to the 
tree of life, and may enter by the gates into the city. Outside are the dogs and 
the sorcerers and the immoral persons and the murderers and the idolaters, 
and everyone who loves and practices lying. 


ஜீவவிருட்சத்தின்மேல்‌ அதிகாரமுள்ளவர்களாவதற்கும்‌, வாசல்கள்‌ 
வழியாய்‌ நகரத்திற்குள்‌ பிரவேசிப்பதற்கும்‌ அவருடைய 
கற்பனைகளின்படி செய்கிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. நாய்களும்‌, 
சூனியக்காரரும்‌, விபசாரக்காரரும்‌, கொலைபாதகரும்‌, 
விக்கிரகாராதனைக்காரரும்‌, பொய்யை விரும்பி அதின்படி செய்கிற 
யாவரும்‌ புறம்பே” இருப்பார்கள்‌. 


நமது படிப்புகளில்‌ நாம்‌ முன்பே கண்டுள்ளபடி, நாம்‌ இயேசுவின்‌ 
சித்தத்திற்குக்‌ கழ்ப்படிதலினால்‌, அவரது இரத்தத்தில்‌ “நமது அங்கிகளைத்‌ 
தோய்த்து” இருக்கின்றோம்‌ (7:14).' நாம்‌ நமது வாழ்வைக்‌ கர்த்தருக்கு 
ஒப்புக்கொடுக்க விருப்பமாய்‌ இருந்தால்‌ ஒழிய, பரலோகத்திற்குள்‌ நாம்‌ 
பிரவேசிக்க இயலாது. 

22:15ல்‌ உள்ள தேவபக்தியற்றவர்கள்‌ பற்றிய பட்டியலானது, “நாய்கள்‌” 
என்ற வார்த்தையைத்‌ தவிர மற்ற எல்லாவற்றிலும்‌ 21:8ல்‌ உள்ளது 
போன்றதாகவே காணப்படுகிறது. உலகத்தில்‌, நாய்கள்‌ வளர்ப்பு 


255 


மிருகங்களாகப்‌ போற்றிப்‌ பாதுகாக்கப்படும்‌ பகுதியில்‌ நீங்கள்‌ வாழ்வீர்கள்‌ 
என்றால்‌, அந்த வார்த்தை உங்களுக்கு வினோதமானதாகப்படலாம்‌. 
இவ்வசனத்தைப்‌ புரிந்துகொள்வதற்கு, படாடோபமாகக்‌ காப்பாற்றப்படும்‌ 
ஒரு வளர்ப்புப்‌ பிராணியைப்‌ பற்றி நீங்கள்‌ நினைக்காமல்‌, உண்ணிப்‌ 
பூச்சிகளினால்‌ கடிபட்டு, அவலமாய்‌ இருக்கும்‌, சொறிபிடித்த ஒரு நாயைப்‌ 
பற்றி நினைத்துப்பாருங்கள்‌. வெளிப்படுத்தின விசேஷம்‌ புத்தகம்‌ 
எழுதப்பட்ட போது, சீறிக்குலைக்கும்‌ நாய்கள்‌ கூட்டங்களாகப்‌ 
பயணித்தன, அவைகள்‌ பழிக்கப்பட்ட துப்புரவாளர்களாய்‌ இருந்தன. 
தேவபக்தியற்றவர்களைக்‌ குறிப்பிடுவதற்கு இந்தச்‌ சொற்றொடரை 
வேதாகமம்‌ பயன்படுத்துறெது. (உபாகமம்‌ 23:18; 1 இராஜாக்கள்‌ 21:19; 
சங்கதம்‌ 22:16, 20; பிலிப்பியர்‌ 3:2 ஆகிய வசனங்களைக்‌ காணவும்‌.) 

7, 14, மற்றும்‌ 15ம்‌ வசனங்கள்‌, கழ்ப்படிதலுக்கான அவசியத்தை 
அடிக்கோடிடுகின்றன, ஆனால்‌ நாம்‌ எப்போது கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படிய 
வேண்டும்‌? அந்தக்‌ கேள்விக்கான பதில்‌, 10முதல்‌ 12வரையுள்ள 
வசனப்பகுதியில்‌ கருத்தாகத்‌ தெரிவிக்கப்பட்டுள்ளது, இவ்வசனங்களில்‌ 
வழக்கத்திற்கு மாறான மொழிநடை அடங்கியுள்ளது. யோவானிடம்‌ தூதன்‌ 
பின்வருமாறு கூறினார்‌, 


இந்தப்‌ புஸ்ககத்திலுள்ள தூர்க்கதரிசன வசனங்களை முத்திரைபோட 
வேண்டாம்‌; காலம்‌ சமீபமாயிருக்றெது. அநியாயஞ்செய்கிறவன்‌ 
இன்னும்‌ அறியாயஞ்செய்யட்டும்‌; அசுத்தமாயிருக்கிறவன்‌ இன்னும்‌ 
அசுத்தமாயிருக்கட்டும்‌; நீதியுள்ளவன்‌ இன்னும்‌ நீதி செய்யட்டும்‌; 
பரிசுத்தமுள்ளவன்‌ இன்னும்‌ பரிசுத்தமாகட்டும்‌ ... (வசனங்கள்‌ 10ஆ, 
11). 


பின்பு, இயேசு, “இதோ சீக்கிரமாய்‌ வருகிறேன்‌ ... நான்‌ அளிக்கும்‌ பலன்‌ 
என்னோடே கூட வருகிறது” என்றும்‌ கூடுதலாகக்‌ கூறினார்‌ (வசனம்‌ 12௮). 

நீதியுள்ளவர்கள்‌ இன்னும்‌ நீதிசெய்வதில்‌ நிலைத்திருக்கட்டும்‌, என்று 
கர்த்தர்‌ விரும்பியது ஏன்‌ என்பதையும்‌, பரிசுத்தமுள்ளவர்கள்‌ இன்னும்‌ 
பரிசுத்தமாகட்டும்‌ என்று அவர்‌ விரும்பியது ஏன்‌ என்பதையும்‌ 
புரிந்துகொள்வது சுலபமாயிருக்கிறது - ஆனால்‌ அவர்‌ தமது தூதனைக்‌ 
கொண்டு, அநியாயஞ்செய்கிறவர்களும்‌, அசுத்தமானவர்களும்‌ தங்கள்‌ 
தீயவழியில்‌ தொடர்ந்து நிலைத்திருக்கட்டும்‌ என்று கூறியது ஏன்‌? இது, 
ஒருவசனப்பகுதியானது எதைப்‌ போதிக்கிறது என்பதைவிட எதைப்‌ 
போரகிக்காது இருக்கிறது என்பதில்‌ நாம்‌ அதிகம்‌ தைரியமாய்‌ இருக்கின்ற 
வேளைகளில்‌ ஒன்றாக உள்ளது: (1) இது, ஒரு மனிதர்‌ எப்படி வாழ்ந்தாலும்‌, 
அவர்‌ பரலோகம்‌ செல்லுவார்‌ என்று போகிப்பதில்லை என்று நாம்‌ 
அறிகின்றோம்‌ (வசனங்கள்‌ 14, 15ஐக்‌ காணவும்‌). (2) இது தவறு 
செய்வதற்கான ஊக்கப்படுத்துதலாய்‌ இருப்பதை நோக்கங்கொண்டிருக்க 
வில்லை என்று நாம்‌ அறிகின்றோம்‌. (இவ்வசனப்பகுதியில்‌, சரியானவற்றைச்‌ 
செய்தல்‌ என்ற கருத்தின்மீதே வலியுறுத்தம்‌ உள்ளது.) (3) இது, பாவம்‌ 
செய்கின்ற எல்லாருடைய விஷயங்களும்‌ நம்பிக்கையற்றவைகளாய்‌ 
இருக்கின்றன, நாம்‌ அவர்களைப்‌ பற்றி அக்கறைப்படத்‌ தேவையில்லை 


256 


என்று போதிப்பதில்லை என்று நாம்‌ அறிகின்றோம்‌ (17ம்‌ வசனத்தில்‌ உள்ள 
அழைப்பைக்‌ கவனிக்கவும்‌.) 

என்றால்‌ 11ம்‌ வசனத்தின்‌ நோக்கம்தான்‌ என்ன? காலம்‌ குறுகியதாக 
இருக்கிறது என்றுள்ள (வசனங்கள்‌ 10, 12) இவ்வசனத்திற்கு முன்னும்‌ 
பின்னும்‌ வரும்‌ வலியுறுத்தங்களின்‌ வெளிச்சத்தில்‌ காலமும்‌ வாய்ப்பும்‌ 
தீர்ந்துகொண்டிருந்தன என்பது இவ்வசனத்தின்‌ செய்தியாய்‌ இருக்கலாம்‌ 
என்று யூகிக்கப்படுகிறது.”” தேவபக்தியற்றவர்கள்‌ உடனடியாகத்‌ தங்கள்‌ 
வாழ்வுகளை மாற்றிக்‌ கொள்ளாவிட்டால்‌, அதற்கு மிகவும்‌ தாமதமாகிவிடும்‌: 
ஆயத்தமாய்‌ இராதவர்கள்‌ நித்தியம்‌ முழுவதற்கும்‌ ஆயத்தமாய்‌ 
இராதவர்களாகவே போய்விடுவார்‌, அதேவேளையில்‌ இந்த வாழ்வில்‌ 
ஆயத்தமாய்‌ இருப்பவர்கள்‌ தங்கள்‌ தரநிலையை என்றென்றைக்கும்‌ 
தக்கவைத்துக்‌ கொள்வர்‌. 

நீங்களும்‌ நானும்‌ நிச்சயமாய்க்‌ கருத்தில்‌ கொண்டிருக்க வேண்டிய 
காலமாக உள்ளது நிகழ்காலம்‌ மாத்திரமே. “ “இப்பொழுதே” இரட்சணிய 
நாள்‌” என்று வேதாகமம்‌ போதிக்கிறது (2 கொரிந்தியர்‌ 6:2). நாம்‌ 
கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படிய வேண்டியது அவசியம்‌ என்று நாம்‌ அறிந்தும்‌ 
அதைச்‌ செய்யத்‌ தவறினால்‌, பின்வரும்‌ மூன்றில்‌ ஒரு விஷயம்‌ 
நடக்கக்கூடும்‌: (1) கிறிஸ்து வரக்கூடும்‌ (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 1:7; 
22:7, 12, 20); (2) நாம்‌ இறந்துவிடக்கூடும்‌ (எபிரெயர்‌ 9:27); அல்லது 
(3) மனந்திரும்புதலுக்கு ஏற்ற வகையில்‌ நாம்‌ புதுப்பிக்கப்படுதல்‌ என்பது 
சாத்தியமற்றுப்போகும்‌ வகையில்‌ பாவத்தில்‌ நாம்‌ கடினப்பட்டுப்‌ 
போகக்கூடும்‌ (எபிரெயர்‌ 6:4-6). 

ஒப்புக்கொடுத்தல்‌ பற்றிய கடைசி வார்த்தை என்ன? நாம்‌ கர்த்தருக்குக்‌ 
கீழ்ப்படிவது அவசியமாய்‌ இருக்கிறது, மற்றும்‌ அதை நாம்‌ இப்போதே 
செய்வது அவசியமாய்‌ இருக்கிறது. 


கிருபையைப்‌ பற்றி கடைசி வார்த்தை (வசனங்கள்‌ 12, 17, 21) 

வெளிப்படுத்தின விசேஷம்‌ புத்தகமானது கிருபையைப்‌ பற்றிய 
வலியுறுத்தத்துடன்‌ தொடங்குவதையும்‌ முடிவதையும்‌ நாம்‌ உற்றுக்கவனித்‌ 
துள்ளோம்‌ (1:4; 22:21). இந்தப்‌ புத்தகம்‌ நமது கீழ்ப்படிதல்மீது, நமது 
செய்கைகள்மீது, மற்றும்‌ நாம்‌ நடத்தும்‌ வாழ்க்கை வகைமீது மாபெரும்‌ 
வலியுறுத்தத்தை இட்டுள்ளது (2:2; 14:13; 20:12): நமது தற்போதைய 
வசனப்பகுதியில்‌, இயேசு “இதோ சீக்ரெமாய்‌ வருகிறேன்‌, அவனவனுடைய 
இரியைகளின்படி அவனவனுக்கு நான்‌ அளிக்கும்‌ பலன்‌” என்னோடே கூட 
வருகிறது” என்று கூறினார்‌ (22:12). “அவருடைய கற்பனைகளின்படி 
செய்கிறவர்கள்‌ மாத்திரமே [ஆங்கிலத்தில்‌, “தங்கள்‌ அங்கிகளைத்‌ தோய்த்து 
வெளுத்தவர்கள்‌: என்றுள்ளது] ஜீவவிருட்சத்தின்மேல்‌ அதிகாரமுள்ள 
வார்கள்‌ ஆவர்‌” (வசனம்‌ 14). இருந்தபோதிலும்‌, நமது இரட்சிப்பை நாமே 
ஈட்ட இயலாது, நாம்‌ அவருடைய கஇருபையினாலேயே இரட்சிக்கப்பட்டி 
ருக்கிறோம்‌ - என்பதை நாம்‌ மறந்துபோய்விடுவதை தேவன்‌ 
விரும்புவதில்லை. 

கர்த்தருடைய கிருபைத்தன்மையானது 17ம்‌ வசனத்தில்‌ அழகுமிக்க 


257 


வகையில்‌ விளக்கியுரைக்கப்படுகிறது: “ஆவியும்‌ மணவாட்டியும்‌ வா“ 
என்கின்றார்கள்‌; கேட்றெவனும்‌ வா” என்பானாக; தாகமாயிருக்கிறவன்‌ 
வரக்கடவன்‌; விருப்பமுள்ளவன்‌ ஜீவத்தண்ணீரை இலவசமாய்‌ 
வாங்கிக்கொள்ளக்கட வன்‌. ””” 

ழ்‌ ” என்பவர்‌, வேதாகமத்தின்‌ பிற புத்தகங்களை எழுத ஏவியது 
போன்றே (2 பேதுரு 1:21), வெளிப்படுத்தின விசேஷம்‌ புத்தகத்தையும்‌ 
எழுத ஏவிய பரிசுத்த ஆவியாய்‌ இருக்கின்றார்‌ (2:7; 14:18). வெளிப்படுத்தின 
விசேஷத்தில்‌ “மணவாட்டி” என்பது (நாம்‌ கண்டுள்ளபடி) இயேசுவின்‌ 
இரத்தத்தால்‌ இரட்சிக்கப்பட்ட சபையாக உள்ளது. மத்தேயு 28:19ல்‌, 
ஆவியானவருடைய வார்த்தைகளினால்‌ ஊக்குவிக்கப்பட்ட நிலையில்‌ 
சபையானது உண்மையுள்ளவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள 
அசீர்வாதங்களை மகிழ்வுடன்‌ அனுபவிக்கும்படி ஒவ்வொருவருக்கும்‌ 
அழைப்புவிடுக்கெறது. இந்த அழைப்பு எல்லாருக்குமானதாயிருப்பதால்‌, 
கேட்றெவர்கள்‌ அதை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும்‌: “வா[ருங்கள்‌].” 

ஆவிக்குரிய தாகம்‌ ஒன்று நாட்டை நிரப்பிருக்கிறது, ஏனெனில்‌ 
மனிதர்கள்‌ “ஜீவத்தண்ணீர்‌ ஊற்றை ... விட்டுவிட்டார்கள்‌; தண்ணீர்‌ 
நிற்காத தொட்டிகளாயெ வெடிப்புள்ள தொட்டிகளைத்‌ தங்களுக்கு 
வெட்டிக்கொண்டார்கள்‌” (எரேமியா 2:13). மனிதகுலத்திற்கு இந்த உலகம்‌ 
தனது பொற்பாத்திரங்களில்‌ “அருவருப்புகளை நிரப்பி” அளிக்கிறது (17:4), 
மற்றும்‌ மனிதர்கள்‌ அதில்‌ ஆழமாய்ப்‌ பானம்பண்ணுகின்றனர்‌; ஆனால்‌ 
அவர்களின்‌ தாகம்‌ முன்னெப்போகைக்காட்டிலும்‌ அதிகமாக அக்கினியாய்‌ 
காந்துகிறது. அந்த உள்ளான தாகத்தைத்‌ தணிக்கக்கூடியவராயிருக்கும்‌ ஒரே 
ஒருவர்‌ இந்த அழைப்பை விடுக்கின்றார்‌: “தாகமாயிருக்கிறவன்‌ 
வரக்கடவன்‌; விருப்பமுள்ளவன்‌ ஜீவத்தண்ணீரை இலவசமாய்‌ 
வாங்கிக்கொள்ளக்கடவன்‌. ” 

உங்களிடத்தில்‌ மாபெரும்‌ செல்வம்‌ உள்ளதா? உங்களால்‌ 
“ஜீவத்தண்ணீருக்கு” ஒருக்காலும்‌ விலைகொடுக்க இயலாது. நீங்கள்‌ ஒரு 
காசுகூட இல்லாதவராய்‌ இருக்கின்றீர்களா? அதைப்பற்றிப்‌ பரவாயில்லை; 
இது “இலவசமாய்‌ கிடைக்கிறது. ” 

கிருபையைப்‌ பற்றிய கடைசி வார்த்தை என்ன? அது இல்லாமல்‌ நீங்கள்‌ 
இரட்சிக்கப்பட முடியாது - ஆனால்‌ நீங்கள்‌ உங்கள்‌ தேவையை 
உணர்ந்தறியாமலும்‌ (மத்தேயு 5:6) கர்த்தரிடமாய்‌ வராமலும்‌ இருக்கும்‌ 
வரையில்‌ அதினால்‌ இரட்சிக்கப்பட முடியாது! 





முடிவுரை (22:20) 
நமது பாடத்தொடரை நாம்‌ முடிக்கும்‌ இவ்வேளையில்‌, நமது 
படிப்புகளினால்‌ நீங்கள்‌ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கவேண்டும்‌ என்று நான்‌ 
என்‌ முழுபெலத்துடன்‌ ஜெபிக்கின்றேன்‌. ஏதாவதொரு வகையில்‌ நீங்கள்‌ 
சற்றே மேன்மையாக மாறியிருக்க வேண்டும்‌ என்று நான்‌ நம்பிக்கையாய்‌ 
இருக்கின்றேன்‌. 
இந்தக்‌ கடைசிப்பாடத்தின்‌ தொடக்கத்தில்‌ நான்‌, கிறிஸ்து மறுபடி 





258 


வருகின்றார்‌ என்பதே வெளிப்படுத்தின விசேஷத்தின்‌ முடிவு வசனங்களின்‌ 
திறவுகோல்‌ சிந்தனையாக உள்ளது என்று கூறினேன்‌. உண்மையுள்ள 
வார்களுக்குப்‌ பலன்‌ அளிக்கக்‌ கர்த்தர்‌ திரும்பவும்‌ வருவார்‌ என்ற 
சிந்தனையானது தொடக்கக்காலக்‌ கிறிஸ்தவர்களுக்கு விலையேறப்‌ 
பெற்றதாக இருந்தது (2 தீமோத்தேயு 4:8; இத்து 2:13). அது அவர்களின்‌ 
சோதனைகளில்‌ அவர்களை நிலைநிறுத்திற்று; அது அவர்களின்‌ 
இருதயத்திற்குத்‌ தொடர்ந்து கர்த்தரைப்‌ பின்செல்லும்‌ ஊக்கம்‌ அளித்தது. 
அவர்கள்‌, “மாரநாதா” என்ற சொல்விளக்கத்தைக்‌ கொண்டிருந்தனர்‌ 
(1 கொரிந்தியர்‌ 16:22), இது “கர்த்தராயெ இயேசுவே வாரும்‌!” என்று 
அடிப்படை அர்த்தம்‌ தந்த அரமாயிக்‌ வார்த்தையாக இருந்தது. இது அவர்‌ 
வருவார்‌ என்ற விசுவாசத்தின்‌ வெளிப்பாடாகவும்‌ அவர்‌ தமது வருகையைத்‌ 
துரிதப்படுத்த வேண்டும்‌ என்பதற்கான ஜெபமாகவும்‌ இருந்தது. இந்த 
ஜெபமானது கர்த்தருடைய இராப்போஜனத்தை ஆசரித்தல்‌ 
தொடர்பாகவும்‌ தொடக்ககாலக்‌ கிறிஸ்தவர்களால்‌ பயன்படுத்தப்பட்டது 





என்பதற்குத்‌ தொடக்ககால எழுத்தாளர்களின்‌ படைப்புகளில்‌ சில 
ஆதாரங்கள்‌ உள்ளன.” அதே பலத்த விருப்பம்‌ நமது வசனப்பகுதியில்‌ 
உள்ள 20ம்‌ வசனத்தில்‌ பிரதிபலிக்கப்பட்டுள்ளது: இயேசு, “மெய்யாகவே 
நான்‌ சீக்கிரமாய்‌ வருகின்றேன்‌” என்று கூறிய பின்பு, யோவான்‌ “ஆமென்‌. 
கர்த்தராகிய இயேசுவே, வாரும்‌” என்று பதிலுரைத்தார்‌. 

உங்களைப்‌ பற்றிய விஷயம்‌ என்ன? நீங்கள்‌ அவருடைய 
“பிரசன்னமாகுதலை” (2 தீமோத்தேயு 4:8) விரும்புகின்றீர்களா? நீங்கள்‌ 
“அனந்த பாக்கியத்திற்கும்‌, மகா தேவனும்‌ நமது இரட்சகருமாயெ இயேசு 
கிறிஸ்துவினுடைய பிரசன்னமாகுதலுக்கும்‌ எதிர்பார்த்துக்‌ கொண்டிருக்‌ 
கின்றீர்களா” (இத்து 2:13)? கிறிஸ்து இப்போது பிரசன்னமாவார்‌ என்றால்‌, 
நீங்கள்‌ சந்தோஷத்தினால்‌ நிரப்பப்பட்டிருப்பீர்களா அல்லது பயத்தினால்‌ 
நிரப்பப்பட்டிருப்பீர்களா? நீங்கள்‌ யோவானுடன்‌ இணைந்து 
உண்மையிலே, “ஆமென்‌, கர்த்தராயெ இயேசுவே, வாரும்‌” என்று 
கூறமுடியுமா? 

உங்களால்‌ அவ்வாறு கூற இயலாது என்றால்‌, “ஜீவவிருட்சத்தின்மேல்‌ 
அதிகாரமுள்ளவர்களாவதற்கும்‌, வாசல்கள்‌ வழியாய்‌ நகரத்திற்குள்‌ 
பிரவேசிப்பதற்கும்‌”” (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 22:14) இந்த நாள்‌ 
முடிவதற்குமுன்‌ நீங்கள்‌, “உங்கள்‌ அங்கிகளை தோய்க்கவேண்டும்‌?/ 
“அவருடைய கற்பனைகளின்படி செய்யவேண்டும்‌” என்று நான்‌ ஜெபித்துக்‌ 
கொள்கின்றேன்‌.” ஒருநாளிலே உங்களுடன்‌ நான்‌ தேவனுடைய 
சிங்காசனத்திற்கு முன்பாக நின்று அவரைக்‌ துதித்துப்பாடுவேன்‌ என்று 
நம்பியிருக்கின்றேன்‌! 








போதகர்கள்‌ மற்றும்‌ பிரசங்கியார்கள்‌ 
ஆகியோருக்கான குறிப்புகள்‌ 


“தேவன்‌ கடைசி வார்த்தையைக்‌ கொண்டுள்ளார்‌? என்பது 


259 


இப்பாடத்திற்கான மாற்றுத்தலைப்பாக உள்ளது. 
இவ்வசனப்பகுதிக்கான இன்னொரு அணுகுமுறை பின்வருமாறு: 
“நீங்கள்‌ (கிறிஸ்துவின்‌ வருகைக்கு) தயாராய்‌ இருக்கின்றீர்களா?”: 


(1) நீங்கள்‌ பதில்செயல்‌ செய்பவராயிருக்கின்றீர்களா? (வசனங்கள்‌ 6, 7); 

(2) நீங்கள்‌ பயபக்தியுடன்‌ இருக்கின்றீர்களா? (வசனங்கள்‌ 8, 9); 

(3) நீங்கள்‌ நீதிமானாய்‌ இருக்கின்றீர்களா? (வசனங்கள்‌ 10-12); 

(4) நீங்கள்‌ இரட்சிக்கப்பட்டு இருக்கின்றீர்களா (வசனங்கள்‌ 14-16); 

(5) நீங்கள்‌ ஏற்றுக்கொள்பவராய்‌ இருக்கின்றீர்களா? (வசனங்கள்‌ 16, 17); 

(6) நீங்கள்‌ மதிப்பு நிறைந்தவராய்‌ இருக்கின்றீர்களா? (வசனங்கள்‌ 18, 19); 
(7) நீங்கள்‌ அகமகிழ்ச்சி உள்ளவராய்‌ இருக்கின்றீர்களா? (வசனங்கள்‌ 20, 21). 


பல எழுத்தாளர்கள்‌, 22:6-21 பற்றிய தங்கள்‌ சிந்தனைகளை, 
இரண்டாம்‌ வருகையின்மீது மையப்படுத்தியிருக்கின்றனர்‌. 

இவ்வசனப்பகுதியின்‌ சிறுதுணுக்குகள்‌, பாடங்களுக்கு அடிப்படைக்‌ 
கருத்தாகப்‌ பயன்படுத்தப்பட முடியும்‌. பர்ட்டன்‌ காஃப்மென்‌ என்பவர்‌, 
வெளிப்படுத்தின விசேஷத்கிற்கான தமது விளக்கவுரையில்‌, “அல்பாவும்‌ 
ஒமேகாவுமான கிறிஸ்து” மற்றும்‌ “வேரும்‌ நட்சத்திரமுமான கிறிஸ்து” 
என்பவற்றின்மீது குறிப்புகளை உள்ளடக்கினார்‌.” 

வெளிப்படுத்தின விசேஷம்‌ வசனப்பகுதியை நீங்கள்‌ போதித்து அல்லது 
பிரசங்கித்து முடித்திருக்கின்றபோது, புத்தகம்முழுவதையும்‌ மறுகண்‌ 
ணோட்டமிடுவதற்கு ஒன்றிரண்டு வகுப்புகளை எடுக்க நீங்கள்‌ 
விரும்பலாம்‌. அப்படிப்பட்ட தொரு மறுகண்ணோட்டத்தை பிராங்க்‌ பேக்‌ 
என்பவர்‌ எழுதியுள்ளார்‌.” 

பொருள்விளக்கப்‌ பாடங்களின்‌ வரிசைத்தொடர்‌ ஒன்றில்‌ 
வெளிப்படுத்தின விசேஷத்தின்‌ வசனப்பகுதியை எடுத்துரைத்து 
முடித்தபின்பு, இந்த புத்தகத்தின்‌ செய்தியைப்‌ போதிப்பதற்குப்‌ பிற வழி 
முறைகளும்‌ உள்ளன. ஜேம்ஸ்‌ ஸ்ட்ராவ்ஸ்‌ என்பவர்‌ The Seer, the Saviour, 
and the Saved என்ற தமது புத்தகத்தில்‌, வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
புத்தகத்தை தலைப்புரீதியாக அணுகமுடியும்‌ என்று கருத்துத்‌ 
தெரிவித்துள்ளார்‌: தேவன்‌, தூதர்கள்‌, பிசாசானவன்‌, பரலோகம்‌, நரகம்‌ 
மற்றும்‌ பிற விஷயங்கள்‌ பற்றி வெளிப்படுத்தின விசேஷம்‌ புத்தகம்‌ கூறுவது 
என்ன? ஹியூகோ மெக்கார்டு என்பவர்‌, தமது The Royal Route of Revelation 
என்ற புத்தகத்தை, வெளிப்படுத்தின விசேஷம்‌ பற்றிய தலைப்புரீதியான 
மேற்கண்ணோட்டத்துடன்‌ முடித்தார்‌.” 


குறிப்புகள்‌ 

Albert H. Baldinger, Preaching From Revelation: Timely Messages for Troubled Hearts 
(Grand Rapids, Mich.: Zondervan Publishing House, 1960), 117. “பேசுவது யார்‌ என்பதைச்‌ 
சொல்லுதல்‌ எப்போதுமே சுலபமானதல்ல என்பது இந்தப்‌ பதினாறு வசனங்களின்‌ 
ஒரு அறைகூவலாக உள்ளது. இயேசு, யோவான்‌ மற்றும்‌ தூதத்துவச்‌ செய்தியாளர்‌ 
ஆகியோரின்‌ குரல்கள்‌ ஒன்றுகலந்துள்ளன. பேசுவது யாராயிருப்பினும்‌, 


260 


வார்த்தைகள்‌ கர்த்தரிடத்தில்‌ இருந்து வருகின்றன என்பதை நாம்‌ புரிந்து 
கொள்ளுதல்‌ அவசியமாய்‌ இருக்கிறது. “முன்பு கலந்துரையாட ப்பட்ட வார்த்தைகள்‌ 
மற்றும்‌ சொற்றொடர்கள்‌ ஆயெவற்றைப்‌ பற்றி விளக்கம்‌ தர இப்பாடத்தில்‌ நான்‌ 
நேரத்தை எடுத்துக்கொள்ளமாட்டேன்‌. “வெளிப்படுத்தின விசேஷம்‌, 1” என்ற 
புத்தகத்தில்‌ காணப்படும்‌ “ஆண்டவரே எதுவரைக்கும்‌?” என்ற பாடத்தில்‌ இந்தச்‌ 
சொற்றொடர்கள்‌ மற்றும்‌ வார்த்தைகளில்‌ பலவற்றைப்‌ பற்றியுள்ள கலந்துரை 
யாடல்களைக்‌ காணவும்‌. “இது இப்புத்தகம்‌ கி.பி. 96ல்‌ டொமீஷியனின்‌ 
ஆட்சிக்காலத்தின்போது எழுதப்பட்டதென்று யூகித்துக்கொள்றெது. 
*மூலவசனத்தில்‌, “நான்‌” என்பது வலிவார்ந்ததாக உள்ளது. யோவான்‌, தாம்‌ 
எழுதியவற்றின்‌ அதிகாரத்துவத்தைப்‌ பற்றி தமது வாசகர்கள்‌ 
நிச்சயப்படுத்திக்கொள்ள வேண்டும்‌ என்று விரும்பினார்‌. மேலும்‌ அவர்‌, 
இந்தப்புத்தகம்‌ மிகக்‌ கற்பனையினால்‌ எழுதப்பட்டதல்ல, ஆனால்‌ தாம்‌ 
கண்டதையும்‌ கேட்டதையும்‌ மாத்திரமே எழுதியுள்ளார்‌ என்பதையும்‌ வாசகர்கள்‌ 
புரிந்து கொள்ள வேண்டும்‌ என்று அவர்‌ விரும்பினார்‌. £“இந்த வசனங்களை 
முத்திரைபோடவேண்டாம்‌” என்ற கட்டளையானது, இந்தச்‌ செய்தி அப்போது 
தொலைவிலும்‌ பரப்பிலும்‌ பரப்பப்பட வேண்டும்‌ என்பதை வலியுறுத்துகிறது. இது 
தானியேலுக்குக்‌ கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தலுக்கு நேர்மாறானதாக உள்ளது, 
அவருக்கு அளிக்கப்பட்ட செய்தியை “முத்திரை போடும்படி” கூறப்பட்டி ருந்தது 
(கானியேல்‌ 12:4). “வெளிப்படுத்தின விசேஷம்‌, 1” என்ற புத்தகத்தில்‌ காணப்படும்‌ 
“வெளிப்படுத்தின விசேஷம்‌ பற்றி நீங்கள்‌ அறிய வேண்டிய ஏழு உண்மைகள்‌” என்ற 
பாடத்தில்‌, முத்திரையிடுதல்‌, எதிர்‌-முத்திரையிடாதிருத்தல்‌ என்ற கருத்தின்மீதான 
குறிப்புகளைக்‌ காணவும்‌. “மூலவசனத்தில்‌, “இயேசுவாகிய நான்‌” என்பது 
வலிவார்ந்ததாக உள்ளது. “இயேசு “சீக்ரெம்‌ வருகிறார்‌” என்ற உண்மையானது, 
முதல்‌ 21வரையுள்ள அதிகாரங்கள்‌ எல்லாவற்றிலும்‌ குறிப்பிடப்பட்டுள்ள அதே 
எண்ணிக்கையில்‌ 22ம்‌ அதிகாரத்தில்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. “நமது படிப்பு 
முழுவதிலும்‌ இருந்ததுபோன்றே, இவ்விடத்திலும்‌, தற்காலிக “வருகைகளையும்‌” 
இந்தக்‌ காலத்தின்முடிவில்‌ நடக்கும்‌ இரண்டாம்‌ வருகையையும்‌ பற்றிய 
குறிப்புகளுக்கு இடையில்‌ வித்தியாசம்‌ காணுதல்‌ என்பது சுலபமாயிருப்பதில்லை. 
ரோமாபுரியைத்‌ தண்டிப்பதற்குக்‌ கர்த்தருடைய “வருகை” என்பது முதல்‌ 
நூற்றாண்டில்‌ இருந்த, துன்புற்ற கிறிஸ்தவர்களின்‌ சிந்தைகளில்‌ மேலாதிக்கம்‌ 
கொண்டிருந்திருக்கலாம்‌. இன்றைய நாட்களில்‌ வாழும்‌ நமக்கு, இந்தக்‌ குறிப்புகள்‌, 
இரண்டாம்‌ வருகையானது எப்போது வேண்டுமென்றாலும்‌ இருக்கும்‌ என்பதை 
நினைவூட்டுகின்றன. “வருகையின்‌” இரு வகைகளும்‌ ஒன்றாக கலந்துள்ளன. 1. 94. 
இராபர்ட்‌ என்பவர்‌, “தற்காலிக நிகழ்ச்சிகள்‌, கடைசிவருகையை 
முன்னெதிர்பார்ப்பதால்‌ அதன்‌ சொற்றொடர்களிலேயே விவரிக்கப்படக்கூடும்‌” 
என்று எழுதினார்‌ (The Revelation to John [The Apocalypse], The Living Word Commen- 
tary Series [Austin, Tex.: Sweet Publishing Co., 1974], 199). ’1:8ல்‌ பிதா பேசுகின்றாரா 
அல்லது குமாரன்‌ பேசுகின்றாரா என்பது தெளிவற்றுக்‌ காணப்படுவதால்‌, “கர்த்தர்‌” 
என்ற பொதுவான சொற்றொடரை நான்‌ பயன்படுத்துகின்றேன்‌. “வெளிப்படுத்தின 
விசேஷம்‌, 1” என்ற புத்தகத்தில்‌ காணப்படும்‌ “ஆண்டவரே, எதுவரைக்கும்‌?” என்ற 
பாடத்தில்‌ 1:8க்கான குறிப்புகளைக்‌ காணவும்‌. 

"இயேசு ஏற்கனவே “உண்மையும்‌ சத்தியமுமுள்ளவர்‌”” என்று 
பண்புபடுத்தப்பட்டிருந்தார்‌ (3:14; 19:11); அவரது வார்த்தையும்‌ இந்தப்‌ 
பண்புகளைப்‌ பங்காகப்‌ பெற்றிருப்பது இயல்பானதாகவே உள்ளது. 
“வசனப்பகுதியின்‌ இவ்விடத்தில்‌, வெளிப்படுத்தின விசேஷம்‌ பற்றி எழுதிய பல 
எழுத்தாளர்கள்‌, தாங்கள்‌ ஏற்படுத்தியுள்ள குறிப்புகளில்‌ கூட்டுதல்‌ குறைத்தல்‌ என்ற 


261 


குற்றத்திற்குத்‌ தாங்கள்‌ உட்பட்டிருப்பதில்லை என்று நம்புவதாக விளக்கம்‌ 
கொடுத்துள்ளனர்‌. அதே அக்கறையை நானும்‌ எதிரொலிக்கின்றேன்‌. ஏசாயா 
11:1ஐக்‌ காணவும்‌. “வெளிப்படுத்தின விசேஷம்‌, 2” என்ற புத்தகத்தில்‌ காணப்படும்‌ 
“ஆட்டுக்குட்டியானவர்‌ பாத்திரராயிருக்கின்றார்‌” என்ற பாடத்தில்‌ 5:5க்கான 
குறிப்புகளைக்‌ காணவும்‌. '*நமது படிப்புகளில்‌ நாம்‌ முன்பே 
வலியுறுத்தியிருப்பதுபோல்‌, இயேசு இப்போது பரலோகத்தில்‌ தாவீதின்‌ 
சிங்காசனத்தில்‌ அமர்ந்துள்ளார்‌. “வெளிப்படுத்தின விசேஷம்‌, 1” என்ற புத்தகத்தில்‌ 
காணப்படும்‌, “யேசபேலை உறுப்பினராகக்‌ கொண்டிருந்த சபை” என்ற பாடத்தில்‌ 
2:28ன்மீதான குறிப்புகளைக்‌ காணவும்‌. '“பர்ட்டன்‌ காஃப்மென்‌ என்பவர்‌, 
இவ்விடத்தில்‌ யோவானின்‌ செயல்‌, 19ம்‌ அதிகாரத்தில்‌ அவரது செயலில்‌ இருந்து 
மாறுபட்டுள்ளது என்று உறுதிப்படுத்தினார்‌. 19ம்‌ அதிகாரம்‌, அந்த அப்போஸ்தலர்‌ 
“அவனை கூதனை) வணங்கும்படி” அவரது பாதத்தில்‌ விழுந்தார்‌ (வசனம்‌ 10) 
என்று திட்டவட்டமாகக்‌ கூறுகிறது, அதே வேளையில்‌ 22ம்‌ அதிகாரம்‌, அந்த 
அப்போஸ்தலர்‌ “ஆராதிக்கும்படி” தூதனின்‌ பாதத்தில்‌ விழுந்தார்‌ என்று மாத்திரம்‌ 
கூறுகிறது (வசனம்‌ 8) குமிழ்‌ வேதாகமத்தில்‌ இவ்விரு பகுதிகளுக்கும்‌ இடையில்‌ 
எந்த வேறுபாடும்‌ இருப்பதில்லை). காஃப்மெனின்‌ கூற்றுப்படி, இந்த இரண்டாம்‌ 
முறை யோவான்‌ தரையில்‌ விழுந்ததற்கு, தேவனை ஆராதித்தல்‌ என்பதே 
நோக்கமாய்‌ இருந்தது, மற்றும்‌ அவர்‌ அதைச்‌ செய்வதற்கு தேவனுடைய 
தூதன்முன்பாகப்‌ பணிந்துகொண்டது என்பதுதான்‌ அவரது பாவமாயிருந்தது. 
யோவானின்‌ பகுதியில்‌ ஒரேவிதமான தவறு இருந்தது என்று சித்தரிக்குமளவுக்கு 
இவ்விரு வசனப்பகுதிகளும்‌ நெருக்கமாக இணைவுபட்டுள்ளன: சிருஷ்டிகரைத்‌ 
தொழுது சேவியாமல்‌ சிருஷ்டியைத்‌ தொழுது சேவித்தல்‌ என்பதே அந்தப்‌ 
பாவமாகும்‌. இருந்தபோதிலும்‌ காஃப்மென்‌ என்பவரின்‌ சிந்தனை 
கவனிக்கத்தக்கதாகவே உள்ளது (Commentary on Revelation [Austin, Tex.: Firm Foun- 
dation Publishing House, 1979], 523). “உண்மையான ஒரே தேவனை ஆராதிப்பதில்‌ 
இருந்து கவனத்தைத்‌ திருப்பி, தூதர்களின்‌ திரளான கூட்டத்தையும்‌ 
“புனிதர்‌'களையும்‌ மக்கள்‌ தங்களின்‌ ஆராதனைக்குரியவற்றில்‌ 
உள்ளடக்கியதென்பது பிற்கால சபை வரலாற்றில்‌ பரிதாபத்திற்குரிய விஷயங்களில்‌ 
ஒன்றாக உள்ளது” (Frank Pack, Revelation, Part 2, The Living Word Series [Austin, Tex.: 
R. B. Sweet Co., 1965], 70). “மூலவசனத்தில்‌, “கழுவுதல்‌” என்பது நிகழ்கால 
வினைச்சொல்லாக உள்ளது, இது “தொடர்ந்து கழுவுதல்‌” என்றும்‌ 
மொழிபெயர்க்கப்பட முடியும்‌. நாம்‌ தேவனுடைய வசனத்தின்‌ வெளிச்சத்தில்‌ 
நடக்கையில்‌, கிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ நம்மை நமது பாவங்களில்‌ இருந்து தொடர்ந்து 
கழுவுறெது (1 யோவான்‌ 1:7). 8] வேதாகமத்தில்‌ “அவருடைய கற்பனைகளின்படி 
செய்கிறவர்கள்‌” என்றுள்ளது. கிரேக்க மொழியில்‌, “தங்கள்‌ அங்கிகளைத்‌ தோய்த்து 
வெளுத்தவர்கள்‌” மற்றும்‌ “அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள்‌” ஆகிய 
இரு சொற்றொடர்களும்‌ தோற்றத்தில்‌ ஒரேமாதிரியாயிருக்கின்றன. வசனரீதியான 
ஆதாரம்‌, “தங்கள்‌ அங்கிகளைத்‌ தோய்த்து வெளுத்தவர்கள்‌” என்பதற்கு ஆதரவாக 
உள்ளது, ஆனால்‌ இவ்விரு சொற்றொடர்களும்‌ அடிப்படையில்‌ ஒரே அர்த்தத்தைக்‌ 
கொண்டுள்ளன. “நியாயத்தீர்ப்பு நாளுக்குப்‌ பின்பு, வச்சிரக்கல்லால்‌ ஆன மதிலுக்கு 
வெளியே, நாய்களும்‌ துன்மார்க்கமான மனிதரும்‌ சூறையாட 
சுற்றிக்கொண்டிருப்பதாக சித்தரிக்கக்கூடாது. “புறம்பே” என்பது, அவர்கள்‌ 
“உள்ளே” இருக்கமாட்டார்கள்‌ என்பதை மாத்திரம்‌ அர்த்தப்படுத்துறெது. 21:8ன்‌ 
வார்த்தைகள்‌, 22:15ல்‌ பட்டியலிடப்பட்டுள்ளவர்கள்‌ அக்கினிக்கடலில்‌ 
தள்ளப்படுவார்கள்‌ என்பதைத்‌ தெளிவாக்குகிறது, இந்த இடமானது 
வேதாகமத்தின்‌ வேறொரு பகுதியில்‌ “புறம்பான இருள்‌: என்று 





26.2 


விவரிக்கப்பட்டுள்ளது (மத்தேயு 8:12). 

“வெளிப்படுத்தின விசேஷம்‌, 2” என்ற புத்தகத்தில்‌ காணப்படும்‌, “புயலுக்கு 
மேலாக உயருதல்‌” என்ற பாடத்தில்‌ 7:14க்கான குறிப்புகளைக்‌ காணவும்‌. 2211ம்‌ 
வசனத்தின்‌ அர்த்தம்‌ பற்றிய பிற சாத்தியக்கூறுகள்‌ நிலவுகின்றன: எதிர்மறைவுக்‌ 
குறிப்பு அல்லது நகைச்சொல்‌ என்பது உள்ளடங்கியிருக்கச்‌ சாத்தியக்‌ கூறு உள்ளது: 
“போய்‌, உங்கள்‌ இஷ்டப்படியெல்லாம்‌ வாழுங்கள்‌ ... ஆனால்‌ விளைவுகளை அனு 
பவிக்கத்‌ தயாராய்‌ இருங்கள்‌.” சிலர்‌ பிரசங்கி 11:9 உடன்‌ ஒரு இணைவைக்‌ 
காணுகின்றனர்‌, அங்கு இளைஞன்‌ தன்‌ இருதயத்தின்‌ தூண்டுதலைப்‌ பின்பற்றும்படி 
கூறப்படுகின்றான்‌, ஆனால்‌ “அவன்‌ செய்த எல்லாவற்றினிமித்தமும்‌”” தேவன்‌ 
அவனை நியாயத்தில்‌ கொண்டுவந்து நிறுத்துவார்‌ என்பது அவனுக்கு 
நினைவூட்டப்படுகிறது. 11ம்‌ வசனத்தின்‌ முதல்‌ பகுதியை, மாற்றப்படக்கூடாதபடி 
தங்கள்‌ இருதயம்‌ கடினப்பட்டுப்போனவர்கள்‌ பற்றிய விவரிப்பாக மற்றவர்கள்‌ 
காணுகின்றனர்‌ (எபிரெயர்‌ 6:4-6). “பலன்‌” என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற 
கிரேக்க வார்த்தை “தரவேண்டியது” என்று அர்த்தப்படுகிறது; இது கூலியைக்‌ 
குறிக்கப்‌ பயன்படுத்தப்பட்டது. 2*முதல்‌ இரண்டு “வா” என்பவை (20ம்‌ வசனத்தில்‌ 
உள்ளதுபோல்‌) இயேசுவைக்‌ குறிப்பிடும்‌ வேளையில்‌, மூன்றாவது “வா” என்பது 
மாத்திரமே இழந்துபோகப்பட்டவர்களை அழைப்பதாக உள்ளது என்று சில 
எழுத்தாளர்கள்‌ நம்புகின்றனர்‌. இம்மூன்றும்‌ இணைவுகளாயிருக்கின்றன மற்றும்‌ 
ஒவ்வொன்றுமே, கர்த்தரிடம்‌ வரவேண்டிய தேவையுள்ளவர்களை அழைத்திருக்கச்‌ 
சாத்தியக்கூறுள்ளது. 17ம்‌ வசனத்தை ஏசாயா 55:1உடன்‌ ஒப்பிடவும்‌. 2Thi5 5e- 
tence was adapted from Roberts, 201. “நீங்கள்‌ இந்தப்‌ பாடத்தை ஒரு பிரசங்கமாகப்‌ 
பயன்படுத்தினால்‌, கிறிஸ்தவராவது எப்படி என்றோ (மாற்கு 16:16; நடபடிகள்‌ 2:38) 
அல்லது மீளக்கட்டுவிக்கப்படுவது எப்படி என்றோ (நடபடிகள்‌ 8:22; யாக்கோபு 
5:16) விளக்கம்தர விரும்பலாம்‌. 2*Cரீfman, 528-29, 532-34. Pack, 75-80. “Hugo 
McCord, The Royal Route of Revelation (Nashville: 20th Century Christian, 1976), 52-54. 








மறுகண்ணோட்டம்‌ மற்றும்‌ கலந்துரையாடல்‌ 
ஆகியவற்றிற்கான கேள்விகள்‌ 
1. 1ம்‌ அதிகாரத்தின்‌ முதல்‌ பகுதியை வாசித்து, பின்பு 22ம்‌ 
அதிகாரத்தின்‌ கடைசிப்‌ பகுதியை வாசியுங்கள்‌. இவ்விரு 
வசனப்பகுதிகளில்‌ நீங்கள்‌ வாசிக்கக்‌ கூடிய ஒன்றுபோலுள்ள 
சிந்தனைகள்‌ எத்தனை? 





2. எதிர்காலத்தில்‌ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்குக்‌ கால 
அட்டவணையொன்றைக்‌ கொடுத்தல்‌ என்பது வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ புத்தகத்தின்‌ நோக்கம்‌ அல்ல என்று இந்தப்‌ பாடத்தில்‌ 
கூறப்பட்டுள்ளது. 22:6-21ல்‌ உள்ள எந்த வசனங்கள்‌ இந்தக்‌ கருத்தை 
உறுஇுப்படுத்துகின்றன? 

3. வெளிப்படுத்தின விசேஷத்தின்‌ ஆறாம்‌ மற்றும்‌ ஏழாம்‌ 
“பாக்கியங்கள்‌,” 7 மற்றும்‌ 14 ஆகிய வசனங்களில்‌ காணப்‌ 
படுகின்றன. ஏழு பாக்கியங்களையும்‌ மறுகண்ணோட்டமிடவும்‌. 
பின்பு ஆறாம்‌ மற்றும்‌ ஏழாம்‌ பாக்கியங்களைப்‌ பற்றிக்‌ 
கலந்துரையாடவும்‌. 


263 


10. 


11. 


264 


இன்றைய நாட்களிலும்‌ சிலர்‌, தூதர்கள்‌ மற்றும்‌ 
“பரிசுத்தவான்கள்‌”,/“புனிதர்கள்‌” என்று அழைக்கப்படுபவர்களின்‌ 
உருவங்களுக்கு முன்பாக பணிந்துகொள்ளும்‌ குற்றம்‌ 
உடையவர்களாய்‌ இருக்கின்றார்களா? 

11ம்‌ வசனத்தின்‌ முதல்பாகம்‌, தவறுசெய்தல்‌ அல்லது ஒழுக்கரீதியாக 
அசுத்தத்தில்‌ நிலைத்திருத்தல்‌ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக 
உள்ளது என்று அர்த்தப்படுறெதா? இது அவ்வாறு அர்த்தப்பட 
வில்லையென்றால்‌, இது எதனை அர்த்தப்படுகிறது என்பது பற்றி 
நீங்கள்‌ நினைப்பதென்ன? 

நாம்‌ “அங்கிகளைத்‌ தகதோய்க்காவிட்டால்‌?/“அவருடைய 








கற்பனைகளின்படி செய்யாவிட்டால்‌” பரலோகத்தில்‌ பிரவேசிக்க 
முடியாது. நாம்‌ “அங்கிகளைத்‌ தோய்ப்பது”/“அவருடைய 
கற்பனைகளின்படி செய்வது” எவ்வாறு? 

15ம்‌ வசனத்தில்‌ உள்ள “நாய்கள்‌” என்ற சொற்றொடரின்‌ அர்த்தம்‌ 
என்ன? 

நீங்கள்‌ எப்போதாவது ஆவிக்குரிய தாகத்தை அனுபவித்திருக்‌ 
கின்றீர்களா? நமது தாகத்தைக்‌ கர்த்தர்‌ எவ்வாறு கணிக்கின்றார்‌? 
18 மற்றும்‌ 19ம்‌ வசனங்களைப்‌ பற்றிக்‌ கலந்துரையாடவும்‌. மார்க்க 
உலகம்‌ வசனத்துடன்‌ ஒன்றைக்‌ கூட்டுகின்ற சில வழிமுறைகள்‌ 
யாவை? அதிலிருந்து (வசனத்திலிருந்து) ஒன்றை மார்க்க உலகம்‌ 
எடுத்துப்போடுகின்ற சில வழிமுறைகள்‌ யாவை? 

“மாரநாதா” என்ற வார்த்தையின்‌ அர்த்தம்‌ என்ன? நீங்கள்‌, 
“கர்த்தராகிய இயேசுவே வாரும்‌” என்று கூறி, அதை அர்த்தப்படுத்த 
முடியுமா? 

வெளிப்படுத்தின விசேஷம்‌ பற்றிய நமது படிப்பின்போது நீங்கள்‌ 
கற்றறிந்த முக்யெமான சத்தியம்‌ என்ன? 








பாட] உதவிகள்‌ 


வெளிப்படுத்தின விசேஷத்தில்‌ 


பயன்படுத்தப்பட்டுள்ள 


அடையாளத்துவ எண்கள்‌ 


1 - ஒருமை அலகு (ஒன்றே ஒன்று) 

2(1 + 1) - பலப்படுத்தப்பட்டது 

3 - தெய்வீகத்துவ எண்‌ 

31, (7ல்‌ பாதி) - முழுமையின்மை (42 மாதங்கள்‌; 1,260 நாட்கள்‌; 
“ஒரு காலமும்‌, காலங்களும்‌ அரைக்காலமும்‌” - 3% ஆண்டுகள்‌ 
காலத்திற்கு சோதனை, எதிர்காலத்திற்கான நம்பிக்கை 
மறைமுகமாய்‌ உணர்த்தப்படுறெது) 

4 - படைப்பின்‌ எண்‌ (வானவியலின்‌ எண்‌, மனிதத்துவம்‌) 





5 (10ல்‌ பாதி) - மட்டுப்படுத்தப்பட்ட பலம்‌ 

6 (7 - 1) - பூரணத்துவம்‌ இன்மை குன்மார்க்கம்‌, வஞ்சனை, 
முடிவில்‌ தோல்வி) 

7(3 + 4) - பூரணத்துவம்‌ (பரிசுத்தமான முழுமைத்தன்மை) 

10 - மனிதத்துவ முழுமைத்‌ தன்மை (நிறைவான கன்மை அல்லது 
அதிகாரம்‌) 

12 (3 * 4) - மதரீதியான முழுமைத்‌ தன்மை 

24 (2 % 12) - மதரீதியான முழுமைத்‌ தன்மை வலிவூட்ட ப்படுதல்‌ 

40 (4 * 10) = மனிதத்‌ தரப்பில்‌ முழுமைத்தன்மை 

42 (31, யில்‌ காணவும்‌) 

144 (12 % 12) = மதரீதியான முழுமைத்‌ தன்மையின்‌ 
முழுமைத்தன்மை 

666 (6ல்‌ காணவும்‌) - பூரணத்துவம்‌ இன்மை, துன்மார்க்கம்‌, 
வஞ்சனை, மற்றும்‌ தோல்வி வலிவு ஊட்ட ப்படுதல்‌ 

1,000 (10 * 10 x 10) = முழுமைத்துவத்தின்‌ முழுமைத்துவத்தின்‌ 
முழுமைத்துவம்‌ 

1,260 (31% யில்‌ காணவும்‌) 

1,600 (4 * 4x 10x 10) = மனிதத்தரப்பில்‌ மொத்தத்‌ தன்மை 

7,000 (7 % 1,000) = முழுமைத்தன்மை வலிவூட்டப்படுதல்‌ 

12,000 (12 % 1,000) = முழுமைத்தன்மை வலிவூட்டப்படுதல்‌ 

144,000 (144 x 1,000) = முழுமைத்தன்மை வலிவூட்டப்படுதல்‌ 

200,000,000 (2 * பல 10கள்‌) - அளவிடமுடியாத பலம்‌ 

1,000,000,000 மற்றும்‌ அதிகமானது - எண்ண இயலாதது, 
மனிதப்புரிந்துகொள்ளுதலுக்கு அப்பாற்பட்டது 





267 


ப்ர ரமயர 


கக 








ரர yhuaruligy 


armeote wopofnghorog - 
Wo ® 1odore (ote - 

ராமு மய யப்‌ : 
Weel 1 ராம முரானாகராஐு * 
[ப்பட ௨௦0.0 1ஐ- TT : 
யக வம புரமும்‌ 1௦. பஐஏ/ - 
(woo eral 020/0] * 

(௦0௦ பங ர/6” oN 1 : 
மானுடப்‌ : 

houoeoro 129 po/nghorog - 

ஏ ரழா௫தழம௫ பாராழகு!6 * 
ராமு wy Te : 
eeorordle woos Dro - 


ராமு? Woo PLL E19 பல 
Ido 1ogorngoe. 

qo 2௦5/0 

ராமுழு(6) TY roe Lhe 
ராயு்மரா மர 

«fire mls, 

/0909771029 [ike Loo polbus Ple 

19 9220977022 Ihe 1௦யயாஐ (gh 


மழ ரயி ஈழ : 


268 


ன்‌ 
(நய 


xv 


Aig 
A 


+ 


AANA 


AT 


2211 11/௪ 


மதன ஒர 
PIT D TOT PEPE 


WYO PrN 0௦0:.1011ஐ. 





ஏழா ய 
14 PPT 


woof Prallile 
mpeg 


அஸ்‌ ட] 


WTO ETT 





269 


